INSTITUTEOFTAMLS 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 
செந்திநாதையர் அவர்கள் இயற்றிய 


வசனாலங்காரதீபம் 


TE 


- 


யாவரும் 


கேளிர் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


INTERNATIONAL 


அறிவுச் செல்வங்கள் அனைத்தையும் 
தமிழுக்குக் கொண்டுவர வேண்டும் . 
இனிவரும் நூற்றாண்டுகளுக்கும் 
அருந்தமிழை ஆற்றல் படுத்த வேண்டும் " 


- மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 

புரட்சித் தலைவி 
அம்மா அவர்கள் 


ISTITUTEOFTE 


செந்திநாதையர் அவர்கள் 

இயற்றிய 


வசனாலங்காரதீபம் 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 

பதிப்பாசிரியர் 
முனைவர் கோ.விசயராகவன் 

எம்.ஏ., எம்.ஃபில் எம்பிஏபிட், பிண்டி 
இயக்குநர் , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் . 


யாரும் 


U 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 
இரண்டாம் முதன்மைச் சாலை , மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 


நூல் விவரக் குறிப்பு 


. 


: 858 


நூல் தலைப்பு : வசனாலங்காரதீபம் 
நூல் ஆசிரியர் செந்திநாதையர் அவர்கள் 
வெளியீட்டாளரும் : உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
பதிப்புரிமையும் இரண்டாம் முதன்மைச் சாலை 

மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 . 
தொலைபேசி எண் : 044 - 22542992 
வெளியீட்டு எண் 
மொழி 

: தமிழ் 
பதிப்பு ஆண்டு : 2015 : முதற்பதிப்பு : 
பயன்படுத்திய தாள் : 16 கிகி டி.என்.பி.எல்.வெள்ளை 
நூலின் அளவு 

: 1/8 டெம்மி 
எழுத்தின் அளவு 

: 11 புள்ளி 
பக்க எண்ணிக்கை 

: 320 
அச்சுப்படிகளின் 


| 


எண்ணிக்கை 


: 1200 


விலை 


: ரூ .200 ( ரூபாய் இருநூறு மட்டும் ) 


ISBN 


: 978-93-85165-13-9 


அச்சகம் 


: ராஜ் எண்டர்பிரைஸஸ் 
திருவல்லிக்கேணி 
சென்னை - 600 005 . 


முனைவர் கோ.விசயராகவன் எம்.ஏ., எம். ஃபில் ., எம்.பி.ஏ.,பி.எட்., பி.எச்.டி 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600 113 


அணிந்துரை 
பழங்கால அரிய நூல்களையும் சுவடிகளையும் 
பாதுகாக்கும் வகையில் 2014 ஆம் ஆண்டு நிறுவனத்தில் 34 
இலட்சம் மதிப்பீட்டில் சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் 
மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா 
அவர்களால் தொடங்கப்பட்டது . அவ்வகையில் 
நாடெங்கினும் உள்ள அரிய நூல்களை , சுவடிகளைத் 
திரட்டும் பணி தொடங்கப்பட்டு , கண்டறியப்பட்டுள்ள 
நூல்களைத் தமிழ்த்தாய் 67 - பெருவிழா, பிப்ரவரி 2015 இல் 
வெளியிடும் திட்டத்தின் கீழ் , தாரண ஆண்டு சித்திரைத் 
திங்கள் வெளிவந்துள்ள இந்நூல் இப்பொழுது 
மீட்டுருவாக்கம் செய்யப்பெற்று வெளியிடப்படுகிறது . 
தென்னாடுடைய சிவனே போற்றி 

எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 
என்று மாணிக்கவாசகரால் பாடப்பெற்ற செம்பொருட் 
செல்வம் சிவபெருமான் . அவனுடைய திருவருள் எங்கும் 
நீக்கமற நிறைந்திருக்கும் பெற்றியது . அவனருள் செழித்த 
காலத்தில் அதனை சீரழிக்கும் பொருட்டுப் புறச் சமயங்களாக 
வந்து உள்ளே நுழைந்தன சமணமும் பௌத்தமும் . அவற்றின் 
பெரும் வளர்ச்சியால் சைவம் குன்றியது . பின்னர் கூன் 
பாண்டியன் காலத்தில் மங்கையர்க்கரசி உதவியாலும் 
அமைச்சர் குலச்சிறையார் துணையாலும் திருஞான சம்பந்தர் 
திருவருளால் பாண்டிய நாட்டில் மீண்டும் சைவம் 
தழைத்தோங்கியது . சைவ சித்தாந்தம் கிளைபரப்பிப் 
படர்ந்தது . அக்காலத்தில் அனைத்துச் சமயங்களினும் 
சிறந்தது அகச் சமயமாகிய சைவமே என நிலைநாட்ட எழுந்த 
நூல் சிவஞான போதம் . 

சிவஞான போதம் எளிதில் புரிந்துகொள்ள முடியாத 
நிலையில் பண்டிதர்க்கன்றி பாமரரும் ஏற்கும்படி வசனத்தில் 
வெளியிட வேண்டும் என்ற பெருந்தாகத்தால் சிவஞானச் 


. 


செல்வியாகிய 

ஆண்டாளம்மையார் என்னும் 
மங்கையர்க்கரசியார் சிந்தாந்த சிகாமணி ஆகிய காசிவாசி 
ஸ்ரீலஸ்ரீ செந்திநாதையர் அவர்களைக் கொண்டு வசனத்தில் 
எழுதச்செய்தார் . செந்திநாதையர் அவர்கள் சிவஞான போத 
வசனாலங்காரத் தீபம் என்னும் அரிய நூலை ஆக்கி 
உதவினார் . இந்நூல் சிவபரம்பொருனை வழிபடும் சைவர்கள் 
ஒவ்வொருவரும் தினமும் படித்துப் பூசிக்கும் பேற்றுக்குரியது . 
இவ்வரிய நூல் ஒளியச்சு மூலம் மீண்டும் புத்துயிர் பெற்று உலா 
வருகிறது. 

தமிழறிஞர்களின் தமிழ்த் தொண்டினை எப்போதும் 
பாராட்டுவதில் முதன்மையானவர் மாண்புமிகு மக்களின் 
முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆவார் . 
மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் 
தமிழ்ப் பண்பாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பும் 
கருணையும் அளப்பரியன. தமிழின் மேம்பாட்டுக்கெனப் பல 
திட்டங்களை மேற்கொண்டு செயலாற்றி வருகின்றார்கள் 
ஒல்லும்வகையெல்லாம் தமிழ் வளர்த்துவரும் மாண்புமிகு 
மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் நன்றிகளைப் 
பதிவு செய்கின்றோம் . 

தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் 
அளித்துவரும் பள்ளிக்கல்வி , தமிழ் வளர்ச்சி மற்றும் 
தமிழ்ப் பண்பாட்டுத் துறை அமைச்சரும் உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனத் தலைவருமாகிய மாண்புமிகு 
கே.சி. வீரமணி அவர்களுக்கு நன்றி . 

தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஆர்வத்தோடு நாட்டம் 
செலுத்தித் தமிழ்த் தொண்டாற்றிவரும் தமிழ் வளர்ச்சி 
மற்றும் செய்தித்துறை அரகச் செயலாளர் முனைவர் மூ . 
இராசாராம் இ.ஆ.ப. அவர்களுக்கும் இதயம் கனிந்த 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூல் சிறப்பான முறையில் மறு அச்சுப் பெற 
முனைந்து உழைத்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன 
அனைத்துப் பணியாளர்களுக்கும் அச்சகத்தார்க்கும் என் நன்றி . 

இயக்குநர் 


சிவமயம் . 


-சிவ 


திருச்சிற்றம்பலம் . 
ஞான போத 


வசனாலங்காரதீபம் . 

மூல 


ஸ்ரீ காசிவாசி சாம்பவஸ்ரீ 


செந்திநாதையரவர்கள் 

இயற்றியது . 


மஹாவீத்வான் புரசை-அஷ்டாவதானம் 
சபாபதி முதலியாரவர்கள் மாணாக்கரும் தமிழ்ப்பண்டிதருமாகிய 

புரசை - சுந்தரமுதலியாரவர்கள் குமாரர் 
சி . சு . ஏகாம்பரமுதலியாருடைய மனைவியாரும் 

சைவசித்தாந்த மகாசமாஜத்தின் 
வனிதைவகுப்புக் காரியதரிசியுமாகிய 
ஆண்டாளம்மை எனப்பெயரிய 

மங்கையர்க்கரசியாரால் 


சென்னை 


சைவவித்தியா நுபாலனயந்திரசாலையில் 

அச்சிடப்பட்டது. 
கள சித்திரைமீ 


ரிஜிஸ்டர்காப்பிறைட் . 


சிவமயம் 


திருச்சிற்றம்பலம் . 


0 


இவ்வரிய பெரிய சித்தாந்தவசன நூல் நாட்டுக்கோ 
ட்டை நகரவைசிய பிரபுக்களிலொருவரும் , சிவபக்தி சிவ 
னடியார்பக்திகளிற் சிறந்தவரும் , சித்தாந்தசைவபரிபால 
னமே உயிர்க்குறுதியைத் தருமென்று உறுதிகொண்டிருப்ப 
வரும் , சிவதரும சிவஞானத்தை நிலை நிறுத்துபவருமாகிய 
கொத்தமங்கலம் ஸ்ரீமாந் சி - ரா - ம - அ - இலக்குமணச் 
செட்டியார் அவர்களுக்கு உழுவலன் போடு உரிமை 
யாக்கப்பட்டது . 


பொல்லாப்பிள்ளையார் . 


PRRE & co .. AROMA 


சிவமயம் . 


திருச்சிற்றம்பலம் , 


பொல்லாப்பிள் வளயார் 

தோத்திரம் . 


நான்கடியும் ஒப்பனவாய்வந்த கொச்சக ஒருபோது . 


தடந்தாட் கொத்த தமனியச் சிலம்பு 
படந்தாழ் கச்சைப் பாம்பொடு தழீஇ 
வென்றாவி நந்தாதை வியந்துகைத் துடிகொட்ட 
நின்றாடும் பொல்லார்தா ணினைந்தார்தா முய்ந்தாரே . 
தழீஇ தழுவ என்பதன்றிரிபு . வென் தாலி எனப் பிரிக்க , தழுவத் 
காவி நின்று கொட்ட ஆடும் பொல்லார் என வினைமுடிபு செய்க 

பொல்லார் பொள்ளார் லள ஒற்றுமை . உளிமுதலியவற்றால் போழ்ந்து 
செய்யப்படாதவர் என்பது சுருத்தி , எனவே சுயம்பு மூர்த்தி என்றதாம் . 


. 


இது ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாதபண்டிதரவர்கள் அனுமதிபெற்றுச் 
சிவஞானமாபாடியத் திருக்தெடுத்துப் பதிப்பிக்கப்பட்டது. 


பொருளடக்கம் . 


MAX 


க . 


சிவஞானபோதசூத்திரமுதற்குறிப்பகராதி . 
உ . சூர்ணிகைமுதற்குறிப்பகராதி . 
கூ . சிவஞானபோதவசனாலங்கார தீபவிஷயசங்கிரகம் . 
ச . விசேஷவிஞ்ஞாபனம் . 
நு . சிவஞானபோதவசனாலங்கார தீபபூமிகை . 


சு . கடவுள்வணக்கம் . 


1 


சமயாதீதம் வேதசாரசைவசித்தாந்தம் . 
அ . சிவஞான போத நூல் . 
க . சிவஞானபோதவசனாலங்கார 

தீபம் . 


க 0 . பிழை திருத்தம் . 


தக்ஷிணாமூர்த்தி . 


திருச்சிற்றம்பலம் . 
மெய்கண்டதேவ நாயனார் தோத்திரம் . 


விநாயகபுராணம் , 
சிறிய வாடியிற் பெரியமால் வரைப்பொருள் செறிந்தாங் 
கறிவு நூல்களின் முடிவெலா மகப்படுத் தவற்றி 
னெறியெ லாம்விளக் கியசிவ ஞானபோ தத்தைக் 
குறிசெய் தீந்தமி ழாலுரை குரவனைப் பணிவாம் . 

1 
சேதுபுராணம் , 
அல்லாத பரசமய வலகைத் தேர்விண் டகலவகல் புனற்பெண்ணை 
யயல் சூழ் வெண்ணெய்ப் , பொல்லாத விபமுகத்துப் புத்தே டன்பாற் 
புனிதசிவா கமப்பொருண்மை பொருந்த வாய்ந்து , நில்லாத நிலை 
யிதுமற் றென்று மொன்றாய் நிற்குநிலை யிதுவெனமெய்ந் நெறிதேர்க் 
தியாரும் , வெல்லாத சிவஞான போதஞ் சொன்ன மெய்கண்டான் 
சரணமுடி மீது கொள்வாம் . 

2 
அருணகிரிபுராணம், 
வேதத்தி னரும்பொருளை விமலனரு ணந்திக்குப் 
பொதித்த சிவஞான போதத்தைக் குருமரபா 
லோதித்தேர்ந் தருந் தமிழா லெமக்குணர்த்தி யெம்மூனஞ் 

3 
சேதித்த மெய்கண்ட தேவனடி சிந்திப்பாம் , 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


சிவஞானபோதசூத்திர 
முதற்குறிப்பகராதி . 


பக்கம் . 


அந்தக்கரண 
அவனவளது 
அவனே 


உ 


கருஎ 


அவையே 


உணருரு 


கல 


ரு எ 


கக 2 


கஎச 


உளதில 
ஊனக்கண் 
ஐம்புலவேட 
காணுங்கண் 
செம்மலர் 
-யாவையுஞ் 
விளம்பிய 

சிவஞானபோத சூர்ணிகை 

முதற்குறிப்பகரா தி . 


உரு 


கலச 


அ 0 


பக்கம், 


க 


அதுஅரனா 
அந்தக்கரண 
அப்பிர 


आम 


சு . 


அரனுடன் 


கருச்சு 


அரனை 


அகூ 


உசு 


சுசு 


கூக 


அரன் உயிர் 
அரன் சருவ 
உயிரறி 
உயிராலே 
உயிருக்குச்சற்கு 
உயிருக்கு நல்லறிவு 
உயிர் அரன் ஞானத் 
உயிர் அவ்வரனை 


அக 


ககரு 


கக 


கங O 


காசு 


உ 


சிவஞானபோதசூர்ணிகைமுதற்குறிப்பகராதி . 


பக்கம் . 


சச 


ககசு 


ககன 


உயிர்களுக்கு 
உயிர்கள் 
உயிர் பஞ்சேந்திரியங்களிலே 
உயிர் பஞ்சேந்திரியங்களை 
உயிர்பாச 
உயிர்மூன் 
உன்றொழி 
இல்லை 
எல்லா 


கங்க 


எ 


சு 


(ந.அ 


எனது 


30 


2.சு 


ஐந்தையும் 
கனவுடலை 
சகம் 
சிவஞானிகளை 
சிவஞானிகளு 
ஞானிக்கு 
நித்திரை 
பஞ்சாக்ஷர 
பாசம் 


20 அ 
கஅஉ 


* 2 . 


கச O 


10 


10 


மலமறை 
மறந்து 
மற்றிரு 
மும்மல 


சு 


2.05 


சிவமயம் . 


சிவஞான போதவசனாலங்காரதீப 
விஷயசங்கிரகம் . 


முதலாஞ் சூத்திரம் . 


சூத்திரக்கருத்துரை , 


ஐந்து கலாதத்துவ புவனங்கள்.- சுருதிப்பிரமாணம்.-சிருஷ்டிசக்கரமுதலியன . -- 
பஞ்சகிருத்திய பரப்பிரமசதாசிவமகாருத்திரர் . - இருக்குவேதத்து அத்தியக்ஷர் ஈசான 
ரே.- நால்வகைப்பதார்த்தம் . - இருக்குவேதத்துப் பரதர் தாண்டவேசுவரர்.- அருவுரு 
வத்திருமேனி முதலியன.- தாண்டவேசுவரர் சிவதத்துவத்தினர். - பிரபஞ்சத்தைப் 
படைப்பவர் மூவர்க்கும் துரியராகிய மகாருத்திர தாண்டவேசுவார் . பக்கம் 

முதலாஞ் சூர்ணிகை. 


க 0 . 


மீமாஞ்சகர் லோகாயதர்.- பிரபஞ்சத்தொகுதி ஒருங்கே அழியுங்காலம் .-- சொற் 
பிரபஞ்சம்.- வேதம் நித்தியம் . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை. 


புத்தர்.-- பிரபஞ்சத்துக்குக் கர்த்தா ஒருவர் உளர் -- சாங்கியர்.-- பிரபஞ்சத்துக்குப் 
பொதுவகையாற் கர்த்தா ஒருவர் உளர். - மகாசங்காரகர்த்தாவினின்று பிரபஞ்சம் உள 
தாகும்.- பிரபஞ்சம் கன்மமலம் பரிபாகமாகும் பொருட்டு ஒடுங்குகை.- ஆணவமலம் 
பரிபாகமாகும் பொருட்டு மீளத் தோன்றுகை .-- பிரபஞ்சம் சங்காரகர்த்தாவினிடத் 
திலேதான் ஒடுங்குகை. - சிறப்புவகையால் முதற்கடவுளுண்மை .-- பாஞ்சராத்திரர் .- 
பிரபஞ்சத்துக்கு முதற்காரணம் மாயை.-- சிவசத்தி சங்கற்பித்தபோது மாயையினின்று 
பிரபஞ்சம் தோன்றுகை.-- ஸ்தூலபஞ்சகிருத்தியம்.- சங்கற்பவாற்றல் கொண்டு செய்ய 
வரும் கைமுதலிய அவயவ ஆற்றல் கொண்டு செய்பவரும் எனக் கர்த்தாக்கள் இருவகை 
யினர் . - சிவபெருமானுக்கு விகாரமுதலியன எய்தா. 

பக்கம் 
மூன்றாஞ் சூர்ணிகை . 


க . 


அநேகேசுவாவாதிகள் . - சத்தாகிய ஒருவர் பலபிரகாரமாகக் கூறப்படுகின்றமை . - 
புருஷராவார் சத்து எனப்படும் உருத்திரரே . - ஆன்மாக்கள் பஞ்சகிருத்தியஞ்செய்தற்கு 
உரியராகாமை .--சிவசமவாதி . 


பக்கம் 


ol 


சிவஞானபோதவசனாலங்கார தீப 


இரண்டாஞ் சூத்திரம் . 


சூத்திரக்கருத்துரை, 
சிவபிரான் உயிர்கண்மாட்டுக் கலப்பினால் உடலுயிர்போல வேறின்றாய் , பொருட் 
டன்மையாற் கண்ணின் ஞாயிறுபோல வேறுமாய் , உயிர்க்கு உயிராதற்றன்மையாற் 
கண்ணின் ஆன்மபோதம்போல உடனுமாய் நிற்கை . - சிற்சத்தி ஆணை எனப்படுவது . -- 
சிவபெருமானது தடஸ்தலக்ஷணம் எனப்படும் பொதுவியல்பு . பக்கம் 


முதலாஞ் சூர்ணிகை. 


நஞ்னுக்கு ஆறு பொருள்.- சாமியமே அன்மைப்பொருள்.- இதற்குப் பிர 
மாணம் பரிபாஷேந்துசேகரம் , பதஞ்சலிமஹாபாஷ்யம்.- நதுவிதீயம் என்றது யசுர் 
வேதம் .--- அதனை அத்துவிதம் என்றது சாந்தோக்கியம்.- உருத்திரரே சத்து .- 
ணுப்பெயர்மேல் வந்த அகாரம் இன்மைப்பொருளினும் மறுதலைப்பொருளினும் வரை 
யறுத்துநில்லாமை.- ஆன்மாவுஞ் சிவனும் அபேதமாயும் பேதமாயும் நிற்கை.- சிவபெ 
ருமான் ஆன்மாக்களுக்கு வேறாயும் வேறன்மையாயும் நிற்கை .-- சிவபெருமானும் ஆன் 
மாக்களும் உடனாயும் உடனாகாமையும் நிற்கை.- சிவபெருமான் அபேதமுதலிய மூன் 
றாய் ஒருங்குநிற்றலை உணர்த்துதற்கு உதாரணம் . - மும்மதத்தினர் கொள்கை உடலு 
யிர் , கண்ணருக்கன் , அறிவொளி என்னும் மூன்று உவமைகளால் மறுக்கப்பட்டமை .-- 
இருக்குவேதத்துச் சிவோஹம்பாவனை.- பிருகதாரணியத்துச் சிவோஹம்பாவனை .-- 
சர்வஞ்ஞானோத்தரத்துச் சிவோஹம்பாவனை.- சிவோஹம்பாவனையினாற் கிருஷ்ணர் 
யானே உலகெலாமாயினேன் என்றமை.- அவர் அர்ச்சுனர்க்கு விசுவரூபம் தரிசிப்பித் 
சமை.- கிருஷ்ணர் சிவோஹம்பாவனையினாலே தமக்கு நிவேதிக்கப்பட்டவற்றைச் சிவ 
பிரான்பாற் காட்டினமை . 

இரண்டாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


உசு . 


. 


பய 


ஆன்மாக்களுக்கு இரு கன்மங்களையுஞ் சிவபெருமான் தமது ஆஞ்ஞாசத்தியினால் 
அருளுகின்றமை.- இருவினை மாயையினுண்மை.- வினை . - அது உயிர்க்குப் 
னாதல் , - மறுசெனனத்தில் வினை ஏறுகை . - சிவபெருமான் ஆன் 

-சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு வினைப் 
பயன்களை நுகர்விக்கை .-- ஆணவம் செம்பிற் களிம்புபோல ஆன்மாவைப்பற்றினமை , -- 
மூலாலத்தின் காரியம்.- மாயையின் காரியம்.- இரு வினையின் காரியம் . - திரோதான 
சத்தி மலம் எனப்படுகை - பாசம் ஐவகை .- பாசத்தினுண்மை .--- சுத்தமாயை .-- 
சுத்தமாயையினின்று சூக்குமை முதலியன . - சுத்தமாயையினின்று சிவதத்துவம் ஐந்து .- 
அஈத்தமாயையினின்று வித்தியாதத்துவம் எழு - வித்தியாதத்துவசிவதத்துவங்களுக் 
குச் சுருதிப்பிரமாணம்.- அவற்றிற்கு உபப்பிருங்கணப்பிரமாணம்.- ஆன்மதத்துவம் 
இருபத்துநான்கு.- சிவதத்துவம் வித்தியாதத்துவம் ஆன்மதத்துவம் என்பன பொது 
வுஞ் சிறப்பும் பொதுச்சிறப்புமென முத்திறப்படுகை.- அதற்குக் காரணம் . - சிவத்த 


விஷயசங்கிரகம். 


ஈ . 


துவமுதற் பிருதிவிதத்துவம் இறுதியாகிய முப்பத்தாறு தத்துவங்களின் தொழில். - 
தத்துவரூபம் . - ஆகாமியம் .--சஞ்சிதம் . - ஆதிதைவிகம் . - ஆத்தியான்மிகம் . - ஆதிபௌ 
திகம்.- உலகம் , வைதிகம் , ஆத்தியான்மிகம் , அதிமார்க்கம் , மந்திரம் என வினைகள் 
ஐவகைப்பட்டு நிவிர்த்தி கலைமுதலியவற்றில் அடங்கி அசுத்தபோகமுதலியவற்றைப் 
பிறப்பித்தல் . 

பக்கம் 
மூன்றாஞ் சூர்ணிகை. 


ஆன்மா சூக்கும தேகம்வாயிலாகப் பூதசாரசரீரமுதலியவற்றை எடுத்துச் சுவர்க்க 
முதலியவற்றிற் செல்கை - சூக்குமவுடம்பு 

--சூக்குமவுடம்பு - உடல் மாறுதல் . - இடம் மாறுதல். 
அறிவு மாறுதல்.- பஞ்சாக்கினிவித்தை . 

பக்கம் 


ச . 


நான்காஞ் சூர்ணிகை. 


சிற்சத்திசமவேதமாயிருக்கை.- தாதான்மியம்.- பாசங்கள் 

சிவபெருமானுக்கு 
உடைன் -ஆன்மாக்கள் அவர்க்கு மீளா அடிமை . -- சிவம் . -சத்தி.- பதி . - பஞ்ச 
சத்தி.- அஷ்டதிரும்சத்கலாசத்தி . - ஆருணிமுதலிய மூவகைச்சத்தி.- நிவிர்த்தி முத 
லிய ஐவகைச்சத்தி - வாமை முதலிய அஷ்டமூர்த்திசத்தி .-- பாவாகீசுவரியாகிய 
சத்திமுதல் 

எழுவகைச் சத்தி . - ஆத்தியான் மிகமுதலிய ஷோடசகலாப்பிராசாத 
சத்தி . 

மூன்றாஞ் சூத்திரம் . 


பக்கம் 


சூத்திரக்கருத்துரை, 
ன்மாவின் உண்மை.-- உலகத்தைக்கொண்டு சிவபதியுண்மை சாதிக்கப்படுகை 
போல , உடலைக்கொண்டு ஆன்மாவினுண்மை சாதிக்கை . 

பக்கம் 
முதலாஞ் சூர்ணிகை . 


ருச 


பக்கம் 


சூனியான்மவாதி மறுப்பு . 

இரண்டாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


ருக , 


தேகான்மவாதி மறுப்பு 

மூன்றஞ் சூர்ணிகை . 


பக்கம் 


இந்திரியான்மவாதிகள் மறுப்பு . 

நான்காஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


சூக்கும தேகான்மவாதி மறுப்பு. 


சிவஞான போதவசனாலங்கார தீப 


ஐந்தாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


சுஉ . 


பிராணான்மவாதி மறுப்பு . 

ஆறாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


விஞ்ஞானான்மவாதி மறுப்பு , 

ஏழாஞ் சூர்ணிகை . 


பக்கம் 


சமூகான்மவாதி மறுப்பு . 

நான்காஞ் சூத்திரம் . 


சூத்திரக்கருத்துரை 


ஆன்மலக்ஷணம்.-- ஆன்மா அந்தக்கரணங்களோடு கூடிச் சாக்கிரமுதலிய ஐந்து 
அவஸ்தையுறுகை.- ஆன்மாவின் தடஸ்தலக்ஷணம் . 

பக்கம் 


முதலாஞ் சூர்ணிகை. 


அந்தக்காணான்மவாதி மறுப்பு - வாயிற்காட்சி . - மானசக்காட்சி - தன்வேத 
னைக்காட்சி .--- நாதத்தினாற் செலுத்தப்படுவது ஆன்மா.- விந்துவினாற் செலுத்தப்படு 
வது சித்தம்.-- மகாரத்தினாற் செலுத்தப்படுவது மனசு .-அகாரத்தினாற் செலுத்தப்படு 
து அஹங்காரம் . - உகாரத்தினாற் செலுத்தப்படுவது புத்தி . - மனமுதலியன புற அக் 
தக்கரணம்.- கலாதிகள் அக அந்தக்கரணம் . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை, 


ைேக . 


சகஜமலமாகிய ஆணவம் ஆன்மாவை அநாதியே மறைத்து நின்றமை. - இது விற 
கினுள்ளே மறைந்த போது விறகாயும் , சூரியகாந்தத்துள்ளே மறைந்த போது சூரிய காந்த 
மாயும் நிற்கும் தீயைப்போல்வது.- கலைமுதலியவாயிலாக ஆன்மாவுக்கு அறிவுவிளக்கு 
தல் மாயையின் செய்கை . - ஆன்மாவின் அறிவைத் தடைசெய்வது மலத்தின் செய் 

ஆணவமலம் இருளையும் , கலை முதலிய மாயேயம் ஒளியையும் நிகர்க்கும்.- மலத் 
தின் சிறப்பிலக்கணம் . - ஆன்மாவின் தடஸ்தலக்ஷணம். - மலத்தின் பொதுத்தடஸ்த 
லக்ஷணம் .-- மலத்தைச் சமயவாதிகள் பலபிரகாரமாகக் கூறுகை . - ஆணவமலலக்ஷ 
ணம்.- ஆணவத்தின் பெயர்கள்.- சிவபிரானுக்குரிய சர்வஞ்ஞதை முதலிய எண்குணங் 
களுள்ளே அநாதிமுத்தத்தன்மை அவர் அநாதியே மலத்தினின்று நீங்கியிருத்தலை 
உணர்த்துவது . - ஆன்மாவுக்குரிய கிஞ்சிஞ்ஞதை முதலிய எண்குணங்களுள்ளே அநாதி 
பந்தத்துவம் ஆன்மா அநாதியே மலத்தைப்பற்றினமையை 

உணர்த்துவது .-- சிவபி 
ரான் முற்றறினர் என்றமைக்கும் ஆன்மா சிற்றறிவினன் என்றமைக்கும் பிரமா 

பக்கம் 


ணம் , 


எ 0 . 


விஷ யசங்கிரகம் . 
மூன்றாஞ் சூர்ணிகை . 


உயிரின் மூன்று அவஸ்தை. - சகலத்திற்கேவலம்.- ஜாக்கிரஸ்தானமாகிய இலா 
டத்தில் முப்பத்தைந்து கருவி . - இவை உருவகப்படுத்தப்பட்டமை . - சொப்பனத்தான 
மாகிய கண்டத்திலே கருவி இருபத்தைந்து . -- சுழுப்திஸ்தானமாகிய இதயத்தில் 
மூன்று.- துரியத்தானமாகிய உந்தியில் இரண்டு. - துரியாதீதமாகிய மூலாதாரத்தில் 
ஒன்று . - சகலத்திற்சகலம்.- ஜாக்கிர ஜாக்கிரத்திலே கருவி ஐந்து . - ஜாக்கிரசொப்ப 
னத்தில் நான்கு . - ஜாக்கிரசுழுப்தியில் மூன்று. - ஜாக்கிர துரியத்தில் இரண்டு . - 
ஜாக்கிரதுரியாதீதத்தில் ஒன்று .-- சுத்தாவஸ்தையும் நின்மலஜாக்கிரமுதல் 
கைப்படுகை. 

பக்கம் 
ஐந்தாஞ் சூத்திரம் . 


எ .. 


சூத்திரக்கருத்துரை , 
ஆன்மாவும் கருவிகளும் அரசனும் மந்திரியும் போல நிற்குமிடத்தும் , சிவபெருமா 
னது முதலுபகாரம் வேண்டப்படும்.- ஆன்மாவினால் மெய்முதலியன விஷயங்களை 
விஷயீகரிக்குமிடத்தும் , அவை தம்மையும் தம்மைச் செலுத்தும் அவ்வான்மாவையும் 
அறியா.- ஆன்மாக்கள் சிவபெருமானது சிற்சத்தியினாற் கேவலசகலாவஸ்தைகளில் 
இம்மைப்பயன்களை அறிந்து அநுபவிக்குமிடத்தும் , தம்மைச் செலுத்தும் திரோ 
தானசத்தியையும் அறியா . - சிவபெருமானது சன்னிதிமாத்திரத்தினால் ஆன்மாக்கள் 
கேவலசகலமாகிய இரு அவஸ்தையினும் உணருங்கால் , சிவபெருமான் விகாரமடை 
யார் . 

முதலாஞ் சூர்ணிகை . 


பக்கம் 


அ 0 . 


ஆன்மாவினால் ஐம்பொறித்தத்துவங்கள் நடை பெறுகை . - ஆன்மா மெய் வாய் 
முதலிய புலன்களை விஷயங்களிற் செலுத்தி இலாடஸ்தானத்திலிருப்பதால் , ஐம்பொ 
றிகள் ஆன்மாவை அறியமாட்டா.- ஒரு கருமஞ் செய்தற்கு அரசனும் மந்திரியும் இன் 
றியமையாதவாறுபோல, ஒரு விஷயத்தை அறிதற்கண்ணும் ஆன்மாவும் ஐம்பொறி 
களும் தம்முள் இன்றியமையா . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை . 


அக . 


ஆன்மாக்கள் சிவபெருமானால் அறிவிக்க அறியும் .-- சிவசத்தி எனப்படும் சங்கற்ப 
மாகிய சிவனது சந்நிதியிற் பிரபஞ்சம் செயப்படுகை . - மன்னுசிவன்.- சொன்னாசி 
வன் . - எண்ணான் சிவன் . - பிருதிவிமுதற் சிவதத்துவம் இறுதியாகிய தத்துவங்கள் 
ஜடமெனக் 

காண்கை. 

- தத்துவங்களின் வடிவு நிறமுதலியன. - காலாக்கினிபுவன 
முதற் சிவதத்துவம் இறுதியாயுள்ள தத்துவங்கள் ஒன்றுக்கொன்று மேன்மேல் வியாபிப் 
பது . - தத்துவதரிசனம் . - சிவபெருமானது முதலுபகாரம் எனப்படும் சூக்குமபஞ்ச 


சிவஞானபோதவசனாலங்கார தீய 


கிருத்தியம்.- அவர் நிர்விகாரி . - ஆன்மாக்களுடைய பசுத்துவத்தை நீக்கிச் சிவத்துவத் 
தை விளக்குதற்கு உளதாகிய இரக்கம் எனப்படும் அருள் அவர்க்கு அநாதிக்கண்ணது .- 
இரக்கம் குணம் , சிவபெருமான் குணி . - அதற்குச் சிவாகமப்பிரமாணம் . - சிவபிரான் 
விகாரமுறாதவர் என்றமைக்குப் பிரமாணம் . 

பக்கம் 
ஆறாஞ் சூத்திரம் , 


சூத்திரக்கருத்துரை, 
பதிப்பொருளின் இலக்கணம். - பாசஞானபசுஞானங்களால் அறியப்படாத 
போது சிவம் , பதிஞானமொன்றினால் அறியப்படுங்காற் சத்து.- இவ்விருவகையாலும் 
அவர் சிவசத்து . 

பக்கம் 
முதலாஞ் சூர்ணிகை. 


க . 


பிரபஞ்சத்துச் சுட்டுப்பொருள்கள் இராசசகுணமிகுதியால் உளது என்று உண 
ரும் உணர்வைப் பிறப்பிக்கை.- அப்பொருள்கள் தாமசகுணமிகுதியினால் இல்லை என் 
னும் உணர்வைப் பிறப்பிக்கை . - சத்துமில்லை அசத்துமில்லை என்றதின் பொருள்.- 
பதியின் தடஸ்தலக்ஷணம் இரண்டாஞ் சூத்திரத்து எ - ம் பிரிவிற் கூறப்பட்டமை. 
சொரூபலக்ஷணம் ஆறாஞ் சூத்திரத்துக் கூறப்படுகை . - சிவபெருமான் சித்துசத்து 
எனப்படலாற் சர்வஞ்ஞத்துவாதி எண்குணங்களும் இவ்விரண்டனுள்ளே அடங் 
குகை.-- பசுபாசங்களின் சிறப்பியல்பு சிவஞானத்தினால் உணரப்படுகை--மனமுதலி 
யன ஆன்மாவுக்குக் கருவிகளாய் வேறு நிற்பன என்று அறிந்து நீங்கி இவற்றைக் 
கொண்டு அறியும் கர்த்தாவினுண்மை யாரென்று ஆராய்ந்தார்க்கு ஆன்ம சொரூபம் 
விளங்குகை . - அங்ஙனம் ஆராயும் அறிவு பசுஞானம்.-- சொற்பிரபஞ்சம் பொருட்பிர 
பஞ்சம்.- எகதேசஞானம் பாசஞானம்.-- பசுபாசங்கள் பொதுவியல்புபற்றி அசத்தெ 
னப்படிலும் , சிறப்பியல்புபற்றி அசத்தாகா.-- பிரபஞ்சம் அசத்தெனப்பட்டதின் 
பொருள் . --ஆன்மதத்துவமுதலிய மூவகைத்தத்துவமும் ஒன்றினொன்று லயமாவது.- 
தத்துவசுத்தி . - பிரபஞ்சம் காரியாவஸ்தையில் ஸ்தூலமாய்க் கண்ணுக்குப் புலப்படு 
கை.- அது பின்னர்க் காரணாவஸ்தையிற் சூக்கும ரூபமாய்ப் புலப்படாது 
நிற்கை . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை, 


பாசஞானபசுஞானங்களைக் கடந்து சிவஞானத்தினாற் புலப்படுவது சத்தாகிய 
சிவம் .-- சத்தாகிய மெய்ப்பொருள் சிவனருளே. - கேவலம் ஞானமாத்திரையாயிருப் 
பது பரம்பொருளன்று.- ஆன்மாவின் அறிவு சிவபிரான் திருவருளில் அடங்கி அது 
வாய்நின்று அத்திருவருளினாற் சிவத்தை அறிவது.- சிவபிரான் திருவருளினாலே 
பாவிக்கப்படல்வேண்டு மென்றதற்குப் பிரமாணங்கள் . - ஆன்மசிற்சத்தி என்றதில் 
ஆன்மா கண்ணையும் , சிற்சத்தி கண்ணின் ஒளியையும் ஒப்பன.-- மருட்கேவலம்.- 
சகலகேவலம்.- பிரளயகேவலம் . - விஞ்ஞான கேவலம்.- அருட்கேவலம் .-- சகலத்திற் 
சுத்தம் .-- சுத்தாவஸ்தை சீவன்முத்திமுதல் ஐவகைப்படும் . 

பக்கம் 


ஷய சங்கிரகம். 


ஏழாஞ்சூத்திரம். 


சூத்திரக்கருத்துரை . 


சிறப்பதிகாரம் எனப்படுதற்குக் காரணம் . - சாதனவியல்.- சத்தாகிய சிவம் 
அசத்தாகிய பாசத்தை அறிந்து அநுபவியாது .-- அசத்தாகிய பாசம் சத்தாகிய சிவத்தை 
அறியாது . - சிவமாதற்றன்மையும் பிரபஞ்சமாதற்றன்மையுமாகிய இரண்டுமின்றிச் சத் 
தசத்தாயுள்ள ஆன்மாவே சிவத்தையும் பிரபஞ்சத்தையும் அறியும் . பக்கம் 


க 0 ச . 


முதலாஞ் சூர்ணிகை. 


சூரியனுக்கு முன் இருள்போலச் சிவபிரானுக்கெதிராக ஜடமாகிய பிரபஞ்சம் 
முனைக்காமை . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை. 


கசுே . 


அசத்தாகிய தத்துவப்பிரபஞ்சத்துக்கு அறிவில்லை - பாசம்வாயிலாக ஆன்மாவில் 
நிகழும் ஞானம் பாசஞானம் . 

பக்கம் 
மூன்றாஞ் சூர்ணிகை. 


சதசத்தாகிய ஆன்மாவே சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய தத்துவப்பிரபஞ்சத் 
தையும் அறியும் . -- கண்ணின் இயற்கையது ஆன்மா. - ஆன்மாவினுண்மைத்தன்மை சத் 
தினும் அசத்தினும் சார்ந்ததின் வண்ணமாய் அடங்கித் தோன்றுவதோரியல்பினது . 
பசி நோய்க்கு மருந்து போல ஒரு விஷயத்தை அறியமாட்டாது மயங்கும் ஆன்மாவுக்கு 
ஒளஷதமாயுள்ளது கலாதிதத்துவம்.-- கலாதிதத்துவவியஞ்சகமில்லாதபோது அறியும் 
ஒப்புவமையாற் சத்தாதலும் , கலாதிதத்துவவியஞ்சகமுள்ளபோது அறிவு நிகழாத 
ஒப்புவமையால் அசத்தாதலுமாகிய தன்மையுடையது ஆன்மா.- ஆன்மா சத்து அசத்து 
என்னும் இரண்டின்பாலுள தாதல்.- ஆன்மரூபம்.- பிரமேயம் , பிரமாதா , பிரமாணம் , 
பிரமிதி .--- அசத்தினால் விளங்கும்போது காட்சி , ஆநுமானம் , உரை என்பன ஆன்மா 
வுக்கு வியஞ்சகங்கள்.-- சத்தினால் அறிவுவிளங்கும்போது ஆன்மாவுக்குச் சிவஞானம் 
வியஞ்சகம் 

பக்கம் 
எட்டாஞ் சூத்திரம் . 


கசே , 


சூத்திரக்கருத்துரை. 
ஆன்மாவானது முன்னர் ஈட்டிய புண்ணிய விசேஷத்தினால் அவ்வான்மாவுக்கு 
அந்தரியாமியாயிருந்த சிவபரம்பொருள் ஆசாரியவடிவங்கொண்டு தீக்ஷை செய்கை .- 
கிவபெருமான் அரசனுக்குச் சாமியமாகக் கூறப்படுகை.- ஆன்மா அரசகுமாரன் எனப் 
படுகை.-- ஐம்பொறிகள் வேடரெனப்படுகை . . 

பக்கம் 


ககஉ . 


அ 


சிவஞானபோதவசனாலங்கார தீப 


முதலாஞ் சூர்ணிகை. 


ஆன்மாவின் அறிவு படிமுறையானே சிறிது சிறிதாக ஏகதேசமாய் விளங்கி , பின் 
னர் மேலோங்கி வியாபகமாய் விளங்குமியல்பினது.- நல்வினை தீவினை ஒருவர்க்கு 
ஞானத்தைத் தடுத்துப் பந்தமுறுத்துதலினால் அவை பொன் விலங்கும் இருப்புவிலங்கும் 
போல்வன. - இருவினையொப்பு.- சிவபுண்ணியம் இருவகை . - பொதுச்சிவபுண்ணியம் , 
சிறப்புச்சிவபுண்ணியம் . 

பக்கம் 
ரண்டாஞ் சூர்ணிகை. 


ககங . 


ஆசாரியமூர்த்தியினது திருமேனி அருண்மயம் , --விஞ்ஞானகலர்க்கும் , பிரளயா 
கலர்க்கும் , சகலர்க்கும் தத்துவஞானம் உணர்த்துமுறைமை. - விஞ்ஞான கலர்க்குச் சூக் 
குமமலசத்தி.- பிரளயாகலர்க்கு ஸ்தூலமலசத்தி.- சகலர்க்கு ஸ்தூலதரமலசத்தி.- நீரில் 
நிழல்போல ஆன்மசை தன்னியத்திலே சிவசைதன்னியம் . 

பக்கம் 

ககரு . 


மூன்றாஞ் சூர்ணிகை. 


ஸ்படிகத்திற் பற்றிய நிறங்களை அந்த ஸ்படிகத்துக்கு வேறென்று அறியுமாறு 
போல , ஆன்மா ஐம்பொறிகளைத் தனக்கு வேறெனத் தெளிகை. - ஆன்மா சிவபரம் 
பொருளுக்கு அடிமையாய் அச்சிவபரம்பொருள் தன்னிடத்து விளங்கப்பெ 

பக்கம் 


றுகை . 


ககசு . 


நான்காஞ் சூர்ணிகை. 


ஆசாரியர்வாயிலாக ஆன்மா ஐம்பொறிகளுக்கு வேறாம் என்று உணர்ந்து சிவபிரான் 
திருவடியைத் தலைப்படுகை.-- ஐம்பொறிக்கருவிகள் ஆன்மாக்களால் அறியப்படாது நீங் 
குங்கால் மலம் தாரகம் . - அவ்வான்மாக்களால் அவை அறியப்பட்டுக் கழியுங்காற் சிவம் 
தாரகம் . - சிவரூபம்.- ஆன்மதரிசனம் . - பாசஞானமும் பசுஞானமும் தம்முட்சமமாகா . 
கண்ணிந்திரியம் பிரகாசத்தில் மிகுதூரத்தின தாகிய விஷயத்தை வியாபித்து அறியும் .- 
பசுஞானத்துக்குச் சிவஞானம்வாயிலாக வியாபகம் . 

பக்கம் 


கக்க . 


ஒன்பதாஞ் சூத்திரம் . 


சூத்திரக்கருத்துரை. 
தான்பணியை நீத்தல் .-- இறைபணி நிற்றல் .-- சிவரூபத்தில் நிகழ்வது ஆன்மதரி 
சனம்.- சிவதரிசனத்தில் நிகழ்வது ஆன்மசுத்தி . 

பக்கம் 


சஉஅ . 


விஷயசங்கிரகம் . 


ஆன்மாவிலே சிவம் சிவஞானத்தினால் உனாப்பவேது - இதற்குச் சுகதிரான 
தேவாரப்பிரமாணங்கள் . 

இரண்டாஞ் சூர்ணிகை 


கட O. 


பிரபஞ்சத்தை நிலையில்லது என வியபக அறிவினால் விவேகத்து அறியிற் சில 
ஞான சொரூபம் வெளிப்படுவது. - அசுத்தமச்சிரசத்தப்பிரபஞ்சம் . - முப்பத்தாறு தத்து 
வப்படி.- வேதாந்தசித்தாந்தமகாவாக்கியங்கள் - சிவபாவனை அபேதமாகச் செய்யப் 
படுதல் வேண்டும் என்றமைக்குச் சுருதி ஆகமப்பிரமாணங்கள் - சிவலுக்குரிய குணம் 
களைப் பாகத்தியாகலக்ஷணையினால் கொள்மவாதிகள் அறிவருபமாக்கத்துணிலக . 
ஏகான்மவாதிகளின் ஈசானும் வேலும் மும்மூன்று உறுனாலானமை.-- கொன்மவாதி 
யின் ஆன்மப்பிரமம் சைவோபடேத்ப்பிரகாரம் துவம்பதார்த்தமாகிச் சிவத்துக்கடிமை 
யாவது. - ஏகான்மவாதியின் பிரமம் இருவித சகுணப்பிரமக்களுக்கு இடையில் ( சக் 
தம்ச ) நியாயத்தினால் இடைப்படுகை . - கருடபாவனை மெய் . -- சுருடபாவனை செய்ய 
முறைமை . 

பக்கம் 
மூன்றாஞ் சூர்ணிகை 


சிவஞானக்கண்ணினாற் சிவத்தை ஆன்மாவில் நாடுதலும் , ஐம்புலலுக்கு வேக 
ஆன்மாவைக் காண்டலும் சிவானந்தபோகத்தை அடைதற்குச் சாதகங்கள் . - எதே 
சக்காட்சிவாசனையை நீக்குதற்குச் சரதகமாயது முத்திபஞ்சாக்ஷரம் . - இதயதாமரை 
யின்கண்ணே பஞ்சாக்ஷரத்தினால் அமைந்த சிவலிங்கத்திருமேனியிற் சொல்லா 
மைமுதலிய அஷ்டபுஷ்பங்கொண்டு பூசிப்பது.-- அந்தரியாகபூசையினால் காட்டத்தி 
னின்றும் அக்கினி வெளிப்படுமாறுபோலச் சிவபிரான் அறிவுக்கறிவாய் விவாதித் 
பது.- 

இதற்குச் சுருதிபுராணதிராவிட சுருதிப்பிரமாணங்கள் .--- இதயகமலத்தை உண 
ர்த்துதற்குப் போந்த இரு செய்யுட்கள்.- தேசமாகிய சிவாலயத்தில் ஆன்மா ஓல்லிக் 
கம் . - அதற்கு உயிர் சிவனார் திருவடி. - இருக்குவேதத்து அந்தரியாகபூசை- சொல் 
லாமை முதலியவற்றை உணர்த்தும் ஆகமப்பிரமாணம் .-- தியானயாகம் மேல ! தென் 
றமைக்குச் சிவதருமோத்தரப்பிரமாணம். 

பக்கம் 
பத்தாஞ் சூத்திரம் . 


சூத்திரக்கருத்துரை, 
( 

ஆன்மசுத்தியின் பயன் பாசக்ஷயம்.-- ஞானத்துயோகம் தெளிசல் , -- வா 
கஸ்தானம் சிதம்பரம்.-- முத்திநிலையில் ஆன்மா சிவனேயாய் ஒற்றுமைப்பட்ட 
இறைபணிநிற்பது 

முதலாஞ் சூர்ணிகை. 


யான் என்றொரு முதல் காணப்படுமாறில்லை என்றறிந்து சிவால் * 
மெனக் காண்பாரை , அவர் தமது திருவடிவியாபகத்துள் வியாப்பிய . AR . 
கச்செய்வது.- இதனையுற்று மாணிக்கவாசகசுவாமிகளும் திருவாவுச்சா - > , 41 ) 
ளிய திருவாக்குக்கள் . - உமாபதிசிவாசாரிய சுவாமிகள் மாணிக்கவா 


கா 


சிவஞானபோதவசனாலங்கார தீப 


வாக்கைப் பரமசித்தாந்தமாக எடுத்தோதினமை.-- மலவாசனை நீங்கிச் சிவானந்தத்தை 
அடைதற்கு ஏகனாகி நிற்றல் சாதனம் . - கண்ணுக்கு ஒளி உண்டு என்றமைக்குச் சுருதி 
ஆகம தர்க்கப்பிரமாணங்கள் . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை. 


ஆன்மாவினது ஞான இச்சாக்கிரியைகள் சிவனாரது ஞான இச்சாக்கிரியையின்றி 
நிகழா என்பது.- இறைபணிவழுவாது நிற்றற்குத் தேவாரசுருதிப்பிரமாணம் - ஏக 
னாகிநின்றால் மலவாசனை நீங்குவது . - இறைபணிநின்றாற் பிராரத்தவினையும் ஆகாமிய 
வினையும் நீக்குவது .-- செலிவாய் முதலியன சிவபிரானுக்கு (உடைமை) ஆன்மாக்கள் 
(அடிமை - இவற்றிற்குச் சுருதிப்பிரமாணம். -- சிவபிரான் ஏனையோரை விடுத்துத் தம் 
மைச் சார்ந்தவரைப் பாதுகாத்தல்பற்றி நடுநிலையிற்கோடினாரல்லர் என்பது .-- தத்துவ 
ஞானிக்குப் பயிற்சிவயத்தினால் தற்போதம் முனைத்துத் தோன்றுமாயின் , அவன் பின் 
னர்ப் பகுத்துணர்வுவாயிலாக ஏகனாகியிறைபணி நிற்கவேண்டுமென்பது.- திருவடி 
வியாபகத்தைத் தலைப்பட்டோர் ஐம்புலவிஷயங்களிற் சென்றாரேனும் அவற்றாற் 
றொடக்குண்ணாரென்பது. - இதற்குச் சுருதி ஆகமப்பிரமாணங்கள். பக்கம் 

பதினோராஞ் சூத்திரம் . 


கசு .. 


சூத்திரக்கருத்துரை. 
சிவப்பேறு : - துரியநிலைக்கண்ணது சிதம்பர அருணிலை.- துரியாதீதத்திற் சிவத்து 
வவிளக்கம் . - சுவாநுபூதிமானாவன் என்பது அரன்கழல் செலுமே என மொழிபெயர்க் 
கப்பட்டமை.- இடையீடில்லாத அன்பு பராபக்தி.- ஏகனாகி இறைபணியில் நின்று 
கொண்டு சிவபிரான் அத்துவிதமாய் உடனின்று பெருங்கருணையினால் உபகரிக்கும் உத 
வியை நோக்கவேண்டுமெனல் .-- துரியாதீதத்திற் சிவமாகிய விஷயம் விஷயீகரிக்கப் 
படுமெனல்.- நோக்குந்தோறும் நோக்குந்தோறும் என்றமையை மாணிக்கவாசகசுவாமி 
சள் புணர்ந்தாற் புணருந்தோறும் என்றமை.- அத்துவிதம் என்றதின் பொருள்.- அத் 
துவிதம் என்னுஞ் சொல்லினாற் பெறப்படுஞ் சம்பந்தங்கள் .--- தாதான்மியம் இருதிறப் 
படும் . ஆன்மபோதமும் கண்ணொளியும் போல இரு பொருள் அதுவதுவாய் ஒற்றுமைப் 
பட்டு நிற்கும் தாதான்மியமே ) அத்தவிதம் ( எனப்படும். - அறுவகை ஆன்மாக்கள் . -- 
ஆன்மா முடிவுகாண்கிலாப்பேரின்பத்தைப் பெறுவன் என்றமைக்குப் பிரமாணம் .- 
ஆனந்தத்தை ஆன்மாவுக்குச் சிவபிரான் விளைவிக்கின்றார் என்றமைக்கும் , ஆன்மா 
ஆனந்தத்தை அடைகின்றான் என்றமைக்கும் சுருதிப்பிரமாணங்கள் . - பூமா என்றதின் 
பொருள் . -- சுருதிகளுக்கும் வேதாந்தசூத்திரத்துக்கும் இசைவுறப்போந்த திராவிட 
சுருதிகள் .-- பூமாவுக்குள்ள முடிவிறந்த ஆனந்தகுணப்பொருளை ஏகான்மவாதிகள் அறிவு 
ரூபமாகத் திரிப்பது . 

முதலாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


கஎரு . 


பரமுத்தர்களாகிய ஞானிகளுக்கு எய்தும் விஷயங்களைச் சிவபபான் உடனின்று 
உணர்வது.- எல்லா ஆன்மாக்களுடைய எல்லாவிஷயங்களையும் ஏசாய்ப் பொதுகை 
யாற் சிவம் ஒருங்கு உணர்ந்து அவ்வான்மாக்களோடு உடனின் , சிறப்புவரை பாலும் 


திருச்சிற்றம்பலம் . 
மெய்கண்டதேவ நாயனார் தோத்திரம் . 


விநாயகபுராணம் , 
சிறிய வாடியிற் பெரியமால் வரைப்பொருள் செறிந்தாங் 
கறிவு நூல்களின் முடிவெலா மகப்படுத் தவற்றி 
னெறியெ லாம்விளக் கியசிவ ஞானபோ தத்தைக் 
குறிசெய் தீந்தமி ழாலுரை குரவனைப் பணிவாம் . 

1 
சேதுபுராணம் , 
அல்லாத பரசமய வலகைத் தேர்விண் டகலவகல் புனற்பெண்ணை 
யயல் சூழ் வெண்ணெய்ப் , பொல்லாத விபமுகத்துப் புத்தே டன்பாற் 
புனிதசிவா கமப்பொருண்மை பொருந்த வாய்ந்து , நில்லாத நிலை 
யிதுமற் றென்று மொன்றாய் நிற்குநிலை யிதுவெனமெய்ந் நெறிதேர்ந் 
தியாரும் , வெல்லாத சிவஞான போதஞ் சொன்ன மெய்கண்டான் 
சரணமுடி மீது கொள்வாம் , 

2 
அருணகிரிபுராணம் , 
வேதத்தி னரும்பொருளை விமலனரு ணந்திக்குப் 
பொதித்த சிவஞான போதத்தைக் குருமரபா 
லோதித்தேர்ந் தருந் தமிழா லெமக்குணர்த்தி யெம்மூனஞ் 
சேதித்த மெய்கண்ட தேவனடி சிந்திப்பாம் . 

3 


சிவமயம். 


திருச்சிற்றம்பலம் . 
சிவஞானபோதசூத்திர 


முதற்கு றிப்பகராதி . 


பக்கம் . 


கஎ 


அந்தக்கரண 
அவனவளது 
அவனே 
அவையே 


ரு எ 


உணருரு 


ருள 


கட்சி 


ககக 


கஎச 


உளதில 
ஊனக்கண் 
ஐம்புலவேட் 
காணுங்கண் 
செம்மலர் 
யாவையுஞ் 
விளம்பிய 

சிவஞானபோத சூர்ணிகை 

முதற்குறிப்பகரா தி . 


உரு 


காச 


அ 0 


பக்கம் . 


க . 


காஅ 


அதுஅரனா 
அந்தக்கரண 
அப்பிர 
அரனுடன் 


கருக 


அரனை 


கஅகூ 


அரன் உயிர் 


உசு 


அக 


அரன் சருவ 
உயிரறி 
உயிராலே 
உயிருக்குச்சற்கு 
உயிருக்கு நல்லறிவு 
உயிர் அரன் ஞானத் 
உயிர் அவ்வரனை 


ககரு 


ககக 


கக 0 


கஙே 


உ 


சிவஞானபோதசூர்ணிகைமுதற்குறிப்பகராதி . 


பக்கம் . 


சச 


ககக 


ககன 


காக 


எஉ 


கசுஉ 


( அ 


ருகூ 


சு 


உயிர்களுக்கு 
உயிர்கள் 
உயிர் பஞ்சேந்திரியங்களிலே 
உயிர் பஞ்சேந்திரியங்களை 
உயிர்பாச 
உயிர்மூன் 
உன்றொழி 
இல்லை 
எல்லா 
எனது 
ஐந்தையும் 
கனவுடலை 
சகம் 
சிவஞானிகளை 
சிவஞானிகளு 
ஞானிக்கு 
நித்திரை 
பஞ்சாக்ஷர 
பாசம் 
மலமறை 
மறந்து 
மற்றிரு 
மும்மல 


50 


உலக 


உ 0 அ 
கஅஉ 


கசம் 


50m 


30 


கசு 


L051 


சிவமயம் . 


சிவஞானபோதவசனாலங்காரதீப 
விஷயசங்கிரகம் .. 


முதலாஞ் சூத்திரம் , 


க 


சூத்திரக்கருத்துரை. 
ஐந்து கலாதத்துவபுவனங்கள்.-- சுருதிப்பிரமாணம்.- சிருஷ்டிசக்கரமுதலியன.- 
பஞ்சகிருத்திய பரப்பிரமசதாசிவமகாருத்திரர் . - இருக்குவேதத்து அத்தியக்ஷர் ஈசான 
ரே . - நால்வகைப்பதார்த்தம் . - இருக்குவேதத்துப் பரதர் தாண்டவேசுவரர். - அருவுரு 
வத்திருமேனி முதலியன .-- தாண்டவேசுவரர் சிவதத்துவத்தினர் . - பிரபஞ்சத்தைப் 
படைப்பவர் மூவர்க்கும் துரியராகிய மகாருத்திரதாண்டவேசுவார் . பக்கம் 

முதலாஞ் சூர்ணிகை. 


கம் . 


மீமாஞ்சகர் லோகாயதர்.-- பிரபஞ்சத்தொகுதி ஒருங்சே அழியுங்காலம் .-- சொற் 
பிரபஞ்சம்.- வேதம் நித்தியம் . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை. 


புத்தர் .-- 

பிரபஞ்சத்துக்குக் கர்த்தா ஒருவர் உளர் .-- சாங்கியர்.-- பிரபஞ்சத்துக்குப் 
பொதுவகையாற் கர்த்தா ஒருவர் உளர் . - மகாசங்காரகர்த்தாவினின்று பிரபஞ்சம் உள 
தாகும் . - பிரபஞ்சம் கன்மமலம் பரிபாகமாகும் பொருட்டு ஒடுங்குகை.- ஆணவமலம் 
பரிபாகமாகும் பொருட்டு மீளத் தோன்றுகை.- பிரபஞ்சம் சங்காரகர்த்தாவினிடத் 
திலே தான் ஒடுங்குகை.- சிறப்புவகையால் முதற்கடவுளுண்மை .-- பாஞ்சராத்திரர்.- 
பிரபஞ்சத்துக்கு முதற்காரணம் மாயை.- சிவசத்தி சங்கற்பித்தபோது மாயையினின்று 
பிரபஞ்சம் தோன் றசை.-- 

ஸ்தூலபஞ்சகிருத்தியம்.-- சங்கற்பவாற்றல் கொண்டு செய்ய 
வரும் கைமுதலிய அவயவ ஆற்றல் கொண்டு செய்பவரும் எனக் கர்த்தாக்கள் இருவகை 
யினர் . - சிவபெருமானுக்கு விகாரமுதலியன எய்தா . 

பக்கம் 
மூன்றாஞ் சூர்ணிகை . 


க2 , 


அநேகேசுவாவாதிகள் . - சத்தாகிய ஒருவர் பலபிரகாரமாகக் கூறப்படுகின்றமை.- 
புருஷராவார் சத்து எனப்படும் உருத்திரரே . - ஆன்மாக்கள் பஞ்சகிருத்தியஞ்செய்தற்கு 
உரியராகாமை --- சிவசமவாதி . 


பக்சம் 


2 
. 


சிவஞானபோதவசனாலங்கார தீப 


இரண்டாஞ் சூத்திரம் . 


சூத்திரக்கருத்துரை, 
சிவபிரான் உயிர்கண்மாட்டுக் கலப்பினால் உடலுயிர்போல வேறின்றாய் , பொருட் 
டன்மையாற் கண்ணின் ஞாயிறுபோல வேறுமாய் , உயிர்க்கு உயிராதற்றன்மையாற் 
கண்ணின் ஆன்மபோதம் போல உடனுமாய் நிற்கை . - சிற்சத்தி ஆணை எனப்படுவது. 
சிவபெருமானது தடஸ்தலக்ஷணம் எனப்படும் பொதுவியல்பு . பக்கம் 


முதலாஞ் சூர்ணிகை. 


நஞ்னுக்கு ஆறு பொருள்.- சாமியமே அன்மைப்பொருள்.- இதற்குப் பிர 
மாணம் பரிபாஷேந்து சேகரம் , பதஞ்சலிமஹாபாஷ்யம் . - ந்துவிதீயம் என்றது யசுர் 
வேதம்.- அதனை அத்துவிதம் என்றது சாந்தோக்கியம்.-- உருத்திரரே சத்து .-- எண் 
ணுப்பெயர்மேல் வந்த அகாரம் இன்மைப்பொருளினும் மறுதலைப்பொருளினும் வரை 
யறுத்துநில்லாமை . - ஆன்மாவுஞ் சிவனும் அபேதமாயும் பேதமாயும் நிற்கை . - சிவபெ 
ருமான் ஆன்மாக்களுக்கு வேறாயும் வேறன்மையாயும் நிற்கை . - சிவபெருமானும் ஆன் 
டாக்களும் உடனாயும் உடனாகாமையும் நிற்கை .-- சிவபெருமான் அபேதமுதலிய மூன் 
றாய் ஒருங்குநிற்றலை உணர்த்துதற்கு உதாரணம் . - மும்மதத்தினர் கொள்கை உடலு 
யிர் , கண்ணருக்கன் , அறிவொளி என்னும் மூன்று உவமைகளால் மறுக்கப்பட்டமை .- 
இருக்குவேதத்துச் சிவோஹம்பாவனை.- பிருகதாரணியத்துச் சிவோஹம்பாவனை .- 
சர்வஞானோத்தரத்துச் சிவோஹம்பாவனை . - சிவோஹம்பாவனையினாற் கிருஷ்ணர் 
யானே உலகெலாமாயினேன் என்றமை.- அவர் அர்ச்சுனர்க்கு விசுவரூபம் தரிசிப்பித் 
சமை.-- கிருஷ்ணர் சிவோஹம்பாவனையினாலே தமக்கு நிவேதிக்கப்பட்டவற்றைச் சிவ 
பிரான்பாற் காட்டினமை. 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை. 


உசு . 


ஆன்மாக்களுக்கு இரு கன்மங்களையுஞ் சிவபெருமான் தமது ஆஞ்ஞாசத்தியினால் 
அருளுகின்றமை.- இருவினை -- மாயையினுண்மை. - வினை , அது உயிர்க்குப் பய 
னாதல் , - மறுசெனனத்தில் வினை ஏறுகை . - சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு வினைப் 
பயன்களை நுகர்விக்கை . - ஆணவம் செம்பிற் களிம்புபோல ஆன்மாவைப்பற்றினமை .- 
மூலமலத்தின் காரியம் . 

- மாயையின் காரியம்.- இரு வினையின் காரியம் . - திரோதான 
சத்தி மலம் எனப்படுதை - பாசம் ஐவகை.- பாசத்தினுண்மை .-- சுத்தமாயை .- 
சுத்தமாயையினின்று சூக்குமை முதலியன. - சுத்தமாயையினின்று சிவதத்துவம் ஐந்து. 
அசுத்தமாயையினின்று வித்தியாதத்துவம் எழு - வித்தியாதத்துவசிவதத்துவங்களுக் 
குச் சுருதிப்பிரமாணம் . - அவற்றிற்கு உபப்பிருங்கணப்பிரமாணம் . - ஆன்மதத்துவம் 
இருபத்துநான்கு - சிவதத்துவம் வித்தியாதத்துவம் ஆன்மதத்துவம் என்பன பொது 
வுஞ் சிறப்பும் பொதுச்சிறப்புபொன் முத்திறப்படுகை.- அதற்குக் காரணம் . -- சிவத்த 


வி ஷயசங்கிரகம் . 


F. 


துவமுதற் பிருதிவிதத்துவம் இறுதியாகிய முப்பத்தாறு தத்துவங்களின் தொழில்.- 
தத்துவரூபம் .---ஆகாமியம் .-- சஞ்சிதம் .-- ஆதிதைவிகம் .-- ஆத்தியான்மிகம் . - ஆதிபென 
திகம்.-- உலகம் , வைதிகம் , ஆத்தியான்மிகம் , அதிமார்க்கம் , மந்திரம் என வினைகள் 
ஐவகைப்பட்டு நிவிர்த்தி கலைமுதலியவற்றில் அடங்கி அசுத்தபோகமுதலியவற்றைப் 
பிறப்பித்தல் . 

பக்கம் 
மூன்றாஞ் சூர்ணிகை . 


ஆன்மா சூக்கும தேகம் வாயிலாகப் பூதசாரசரீரமுதலியவற்றை எடுத்துச் சுவர்க்க 
முதலியவற்றிற் செல்கை - சூக்குமவுடம்பு.- உடல் மாறுதல்.- இடம் மாறுதல் .- 
அறிவு மாறுதல்.- பஞ்சாக்கினிவித்தை. 

பக்கம் 


நான்காஞ் சூர்ணிகை. 


சிற்சத்திசமவேதமாயிருக்கை.- தாதான்மியம் . - பாசங்கள் சிவபெருமானுக்கு 
உடைமை . - ஆன்மாக்கள் அவர்க்கு மீளா அடிமை. - சிவம் . -- சத்தி . - பதி . - பஞ்ச 
சத்தி , - அஷ்டதிரும்சத்கலாசத்தி , - ஆருணிமுதலிய மூவகைச்சத்தி.- நிவிர்த்தி முத 
லிய 

ஐவகைச்சத்தி - வாமை முதலிய அஷ்டமூர்த்திசத்தி.- பாவாகீசுவரியாகிய 
சத்திமுதல் எழுவகைச் சத்தி.- ஆத்தியான்மிகமுதலிய ஷோடசகலாப்பிராசாத 
சத்தி . 

மூன்றாஞ் சூத்திரம் . 


பக்கம் 


சூத்திரக்கருத்துரை, 
ஆன்மாவின் உண்மை. - உலகத்தைக்கொண்டு சிவபதியுண்மை சாதிக்கப்படுகை 
போல , உடலைக்கொண்டு ஆன்மாவினுண்மை சாதிக்கை . 

ருசு 
முதலாஞ் சூர்ணிகை , 


பக்கம் 


பக்கம் 


சூனியான்மவாதி மறுப்பு . 

ரண்டாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


. 


தேகான்மவாதி மறுப்பு 

மூன்றாஞ் சூர்ணிகை . 


பக்கம் 


இந்திரியான்மவாதிகள் மறுப்பு , 

நான்காஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


சூக்குமதேகான்மவாதி மறுப்பு . 


சிவஞானபோதவசனாலங்கார தீப 

ஐந்தாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


பிராணான்மவாதி மறுப்பு. 

ஆறாஞ் சூர்ணிகை. 


சு . 


பக்கம் 


விஞ்ஞானான்மவாதி மறுப்பு . 

ஏழாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


சமூகான்மவாதி மறுப்பு . 

நான்காஞ் சூத்திரம் . 


சூத்திரக்கருத்துரை, 


ஆன்மலக்ஷணம் . - ஆன்மா அந்தக்கரணங்களோடு கூடிச் சாக்கிரமுதலிய ஐந்து 
அவஸ்தையுறுகை.- ஆன்மாவின் தடஸ்தலக்ஷணம் . 

பக்கம் 


கன . 


முதலாஞ் சூர்ணிகை. 


அந்தக்காணான்மவாதி மறுப்பு.- வாயிற்காட்சி . - மானசக்காட்சி . - தன்வேத 
னைக்காட்சி . - நாதத்தினாற் செலுத்தப்படுவது ஆன்மா. - விந்துவினாற் செலுத்தப்படு 
வது சித்தம் . - மகாரத்தினாற் செலுத்தப்படுவது மனசு . - அகாரத்தினாற் செலுத்தப்படு 
து அஹங்காரம்.- உகாரத்தினாற் செலுத்தப்படுவது புத்தி .-- மனமுதலியன புற அக் 
தக்கரணம்.- கலாதிகள் அக அந்தக்கரணம் . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை, 


சுஅ . 


கை . 


சகஜமலமாகிய ஆணவம் ஆன்மாவை அநாதியே மறைத்து நின்றமை.- இது விற 
கினுள்ளே மறைந்த போது விறகாயும், சூரியகாந்தத்துள்ளே மறைந்தபோது சூரியகாந்த 
மாயும் நிற்கும் தீயைப்போல்வது . - கலைமுதலியவாயிலாக ஆன்மாவுக்கு அறிவுவிளக்கு 
தல் மாயையின் செய்கை . - ஆன்மாவின் அறிவைத் தடைசெய்வது மலத்தின் செய் 

-ஆணவமலம் இருளையும் , கலைமுதலிய மாயேயம் ஒளியையும் நிகர்க்கும் .-- மலத் 
தின் சிறப்பிலக்கணம் ,-ஆன்மாவின் தடஸ் தலக்ஷணம் .-- மலத்தின் பொதுத்தடஸ்த 
லக்ஷணம் .-- மலத்தைச் சமயவாதிகள் பலபிரகாரமாகக் 

-ஆணவமலலக்ஷ 
ணம் .-- ஆணவத்தின் பெயர்சல்.- 

சிவபிரானுக்குரிய சர்வஞ்ஞதைமுதலிய எண்குணங் 
களுள்ளே அநாதிமுத்தத்தன்மை அவர் அநாதியே மலத்தினின்று நீங்கியிருத்தலை 
உணர்த்துவது . - ஆன்மாவுக்குரிய கிஞ்சிஞ்ஞதை முதலிய எண்குணங்களுள்ளே அநாதி 
பந்தத்துவம் ஆன்மா அநாதியே மலத்தைப்பற்றினமையை 

உணர்த்துவது .-- சிவபி 
ரான் முற்றறினர் என்றமைக்கும் ஆன்மா சிற்றறிவினன் என்றமைக்கும் பிரமா 
ணம் . 

பக்கம் 


கூறுகை, - 


எ 0 . 


வி ஷய சங்கிரகம் . 


(S 


மூன்றாஞ் சூர்ணிகை. 


உயிரின் மூன்று அவஸ்தை.-- சகலத்திற்கேவலம் . - ஜாக்கிரஸ்தானமாகிய இலா 
டத்தில் முப்பத்தைந்து கருவி.- இவை உருவகப்படுத்தப்பட்டமை.- சொப்பனத்தான 
மாகிய கண்டத்திலே கருவி இருபத்தைந்து .-- சுழுப்திஸ்தானமாகிய இதயத்தில் 
மூன்று . - துரியத்தானமாகிய உந்தியில் 

தானமாகிய உந்தியில் இரண்டு. - துரியாதீதமாகிய மூலாதாரத்தில் 
ஒன்று . - சகலத்திற் சகலம்.- ஜாக்கிர ஜாக்கிரத்திலே கருவி ஐந்து . - ஜாக்கிரசொப்ப 
னத்தில் நான்கு . - ஜாக்கிரசுழுப்தியில் மூன்று . - ஜாக்கிரதுரியத்தில் இரண்டு . - 
ஜாக்கிரதுரியாதீதத்தில் ஒன்று. - சுத்தாவஸ்தையும் நின்மலஜாக்கிரமுதல் 
கைப்படுகை. 

பக்கம் 
ஐந்தாஞ் சூத்திரம் . 


ஐவ 


சூத்திரக்கருத்துரை. 
ஆன்மாவும் கருவிகளும் அரசனும் மந்திரியும் போல நிற்குமிடத்தும் , சிவபெருமா 
னது முதலுபகாரம் வேண்டப்படும் . - ஆன்மாவினால் மெய்முதலியன விஷயங்களை 
விஷயீகரிக்குமிடத்தும் , அவை தம்மையும் தம்மைச் செலுத்தும் அவ்வான்மாவையும் 
அறியா.- ஆன்மாக்கள் சிவபெருமானது சிற்சத்தியினாற் கேவலசகலாவஸ்தைகளில் 
இம்மைப்பயன்களை அறிந்து அநுபவிக்குமிடத்தும் , தம்மைச் செலுத்தும் திரோ 
தானசத்தியையும் அறியா . - சிவபெருமானது சன்னிதிமாத்திரத்தினால் ஆன்மாக்கள் 
கேவலசகலமாகிய இரு அவஸ்தையினும் உணருங்கால் , சிவபெருமான் விகாரமடை 

அ 0 . 
முதலாஞ் சூர்ணிகை . 


யார் . 


பக்கம் 


ஆன்மாவினால் ஐம்பொறித்தத்துவங்கள் நடை பெறுகை . - ஆன்மா மெய் வாய் 
முதலிய புலன்களை விஷயங்களிற் செலுத்தி இலாடஸ்தானத்திலிருப்பதால் , ஐம்பொ 
றிகள் ஆன்மாவை அறியமாட்டா.-- ஒரு கருமஞ் செய்தற்கு அரசனும் மந்திரியும் இன் 
றியமையாதவாறு போல , ஒரு விஷயத்தை அறிதற்கண்ணும் ஆன்மாவும் ஐம்பொறி 
களும் தம்முள் இன்றியமையா. 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை. 


அக . 


ஆன்மாக்கள் சிவபெருமானால் அறிவிக்க அறியும் .-- சிவசத்தி எனப்படும் சங்கற்ப 
மாகிய சிவனது சந்நிதியிற் பிரபஞ்சம் செயப்படுகை. - மன்னுசிவன்.- சொன்னாசி 
வன்.- 

எண்ணான் சிவன் .-- பிருதிவிமுதற் சிவதத்துவம் இறுதியாகிய தத்துவங்கள் 
ஜடமெனக் காண்கை . - தத்துவங்களின் வடிவு நிறமுதலியன.- 

காலாக்கினிபுவன 
முதற் சிவதத்துவம் இறுதியாயுள்ள தத்துவங்கள் ஒன்றுக்கொன்று மேன்மேல் வியாபிப் 
பது.- தத்துவதரிசனம் . -- சிவபெருமானது முதலுபகாரம் எனப்படும் சூக்குமபஞ்ச 


சிவஞானபோதவசனாலங்கார தீய 


கிருத்தியம்.- அவர் நிர்விகாரி . - ஆன்மாக்களுடைய பசுத்துவத்தை நீக்கிச் சிவத்துவத் 
தை விளக்குதற்கு உளதாகிய இரக்கம் எனப்படும் அருள் அவர்க்கு அநாதிக்கண்ணது .- 
இரக்கம் குணம் , சிவபெருமான் குணி.- அதற்குச் சிவாகமப்பிரமாணம்.- சிவபிரான் 
விகாரமுறாதவர் என்றமைக்குப் பிரமாணம் . 

பக்கம் 

அஉ . 
ஆறாஞ் சூத்திரம் , 


சூத்திரக்கருத்துரை. 
பதிப்பொருளின் இலக்கணம்.- பாசஞானபசுஞானங்களால் அறியப்படாத 
போது சிவம் , பதிஞானமொன்றினால் அறியப்படுங்காற் சத்து .-- இவ்விருவகையானும் 
அவர் சிவசத்து . 

பக்கம் 
முதலாஞ் சூர்ணிகை. 


க . 


பிரபஞ்சத்துச் சுட்டுப்பொருள்கள் இராசசகுணமிகுதியால் உளது என்று உண 
ரும் உணர்வைப் பிறப்பிக்கை.- அப்பொருள்கள் தாமசகுணமிகுதியினால் இல்லை என் 
னும் உணர்வைப் பிறப்பிக்கை. - சத்துமில்லை அசத்துமில்லை என்றதின் பொருள்.- 
பதியின் தடஸ்தலக்ஷணம் இரண்டாஞ் சூத்திரத்து எ - ம் பிரிவிற் கூறப்பட்டமை .--- 
சொரூபலக்ஷணம் ஆறாஞ் சூத்திரத்துக் கூறப்படுகை. -- சிவபெருமான் சித்து சத்து 
எனப்படலாற் சர்வஞ்ஞத்துவாதி எண்குணங்களும் இவ்விரண்டனுள்ளே அடங் 
குகை.- பசுபாசங்களின் சிறப்பியல்பு சிவஞானத்தினால் உணரப்படுகை - மனமுதலி 
யன ஆன்மாவுக்குக் கருவிகளாய் வேறு நிற்பன என்று அறிந்து நீங்கி இவற்றைக் 
கொண்டு அறியும் கர்த்தாவினுண்மை யாரென்று ஆராய்ந்தார்க்கு ஆன்ம சொரூபம் 
விளங்குகை.- அங்கனம் ஆராயும் அறிவு பசுஞானம் .-- சொற்பிரபஞ்சம் பொருட்பிர 
பஞ்சம்.- எகதேசஞானம் பாசஞானம் .-- பசுபாசங்கள் பொதுவியல்புபற்றி அசத்தெ 
னப்படினும் , சிறப்பியல்புபற்றி அசத்தாகா, 

கா , -- பிரபஞ்சம் அசத்தெனப்பட்டதின் 
பொருள் . - ஆன்மதத்துவமுதலிய மூவகைத்தத்துவமும் ஒன்றினொன்று லயமாவது. 
தத்துவசுத்தி.-- பிரபஞ்சம் காரியாவஸ்தையில் ஸ்தூலமாய்க் கண்ணுக்குப் புலப்படு 
கை . - அது பின்னர்க் காரணாவஸ்தையிற் சூக்கும ரூபமாய்ப்புலப்படாது 
நிற்கை . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை. 


பாசஞானபசுஞானங்களைக் கடந்து சிவஞானத்தினாற் புலப்படுவது சத்தாகிய 
சிவம் .-- சத்தாகிய மெய்ப்பொருள் சிவனருளே .-- கேவலம் ஞானமாத்திரையாயிருப் 

பரம்பொருளன்று. - ஆன்மாவின் அறிவு சிவபிரான் திருவருளில் அடங்கி அது 
வாய்நின்று அத்திருவருளினாற் சிவத்தை அறிவது . - சிவபிரான் திருவருளினாலே 
பாவிக்கப்படல் வேண்டு மென்றதற்குப் பிரமாணங்கள் . - ஆன்மசிற்சத்தி என்றதில் 
ஆன்மா 
மா கண்ணையும் , சிற்சத்தி கண்ணின் ஒளியையும் ஒப்பன.- மருட்கேவலம் .- 
சகலகேவலம் .-- பிரளயகேவலம்.- விஞ்ஞான சேவலம்.- அருட்கேவலம் . -- சகலத்திற் 
சுத்தம் .-- சுத்தாவஸ்தை சீவன்முத்திமுதல் ஐவகைப்படும். 

பக்கம் 


வயசங்கிரகம் . 


ஏழாஞ் சூத்திரம் . 


சூத்திரக்கருத்துரை. 


சிறப்பதிகாரம் எனப்படுதற்குக் காரணம் . - சாதனவியல் . - சத்தாகிய சிவம் 
அசத்தாகிய பாசத்தை அறிந்து அநுபலியாது . - அசத்தாகிய பாசம் சத்தாகிய சிவத்தை 
அறியாது . - சிவமாதற்றன்மையும் பிரபஞ்சமாதற்றன்மையுமாகிய இரண்டுமின்றிச் சத் 
தசத்தாயுள்ள ஆன்மாவே சிவத்தையும் பிரபஞ்சத்தையும் அறியும் . பக்கம் 


கடிச . 


முதலாஞ் சூர்ணிகை. 


சூரியனுக்கு முன் இருள்போலச் சிவபிரானுக்கெதிராக ஜடமாகிய பிரபஞ்சம் 
முனைக்காமை . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


கசுே . 


அசத்தாகிய தத்துவப்பிரபஞ்சத்துக்கு அறிவில்லை - பாசம்வாயிலாக ஆன்மாவில் 
நிகழும் ஞானம் பாசஞானம் . 

மூன்றாஞ் சூர்ணிகை . 


சதசத்தாகிய ஆன்மாவே சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய தத்துவப்பிரபஞ்சத் 
தையும் அறியும்.- கண்ணின் இயற்கையது ஆன்மா . - ஆன்மாலினுண்மைத்தன்மை சத் 
தினும் அசத்தினும் சார்ந்ததின் வண்ணமாய் அடங்கித் தோன்றுவதோரியல் பினது .- 
பசி நோய்க்கு மருந்துபோல ஒரு விஷயத்தை அறியமாட்டாது மயங்கும் ஆன்மாவுக்கு 
ஒளஷதமாயுள்ளது கலாதிதத்துவம்.- கலாதிதத்துவவியஞ்சகமில்லாத போது அறியும் 
ஒப்புவமையாற் சத்தாதலும் , கலாதிதத்துவவியஞ்சகமுள்ளபோது அறிவு கழாத 
ஒப்புவமையால் அசத்தாதலுமாகிய தன்மையுடையது ஆன்மா.- ஆன்மா சத்து அசத்து 
என்னும் இரண்டின்பாலுளதாதல்.- ஆன்மரூபம்.-- பிரமேயம் , பிரமாதா, பிரமாணம் , 
பிரமிதி.- அசத்தினால் விளங்கும் போது காட்சி , அநுமானம் , உரை என்பன ஆன்மா 
வுக்கு வியஞ்சகங்கள் .-- சத்தினால் அறிவுவிளங்கும்போது ஆன்மாவுக்குச் சிவஞானம் 
வியஞ்சகம் . 

பக்கம் 
எட்டாஞ் சூத்திரம் . 


கசே . 


சூத்திரக்கருத்துரை 
ஆன்மாவானது முன்னர் ஈட்டிய புண்ணிய விசேஷத்தினால் அவ்வான்மாவுக்கு 
அந்தரியாமியாயிருந்த சிவபரம்பொருள் ஆசாரியவடிவங்கொண்டு தீக்ஷை செய்கை . - 
கிவபெருமான் அரசனுக்குச் சரமியமாகக் கூறப்படுகை .-- ஆன்மா அரசகுமாரன் எனப் 
படுகை.-- ஐம்பொறிகள் வேடரெனப்படுகை .. 

பக்கம் 


ககஉ . 


அ 


சிவஞானபோதவசனாலங்கார தீப 


முதலாஞ் சூர்ணிகை . 


ஆன்மாவின் அறிவு படிமுறையானே சிறிது சிறிதாக ஏகதேசமாய் விளங்கி , பின் 
னர் மேலோங்கி வியாபகமாய் விளங்குமியல்பினது . - நல்வினை தீவினை ஒருவர்க்கு 
ஞானத்தைத் தடுத்துப் பந்தமுறுத்துதலினால் அவை பொன்மீலங்கும் இருப்புவிலங்கும் 
போல்வன.- இருவினையொப்பு .--சிவபுண்ணியம் இருவகை. - பொதுச்சிவபுண்ணியம் , 
சிறப்புச்சிவபுண்ணியம் ... 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை. 


தகங... 


ஆசாரியமூர்த்தியினது திருமேனி அருண்மயம் . - விஞ்ஞானகலர்க்கும் , பிரளயா 
கலர்க்கும் , சகலர்க்கும் தத்துவஞானம்உணர்த்துமுறைமை.-- விஞ்ஞானகலர்க்குச் சூக் 
குமமலசத்தி . - பிரளயாகலர்க்கு ஸ்தூலமலசத்தி . - சகலர்க்கு ஸ்தூலதரமலசத்தி.- நீரில் 
நிழல்போல ஆன்மசைதன்னியத்திலே சிவசைதன்னியம் . 

பக்கம் ககரு . 


மூன்றாஞ் சூர்ணிகை. 


ஸ்படிகத்திற் பற்றிய நிறங்களை அந்த ஸ்படிகத்துக்கு வேறென்று அறியுமாறு 
போல , ஆன்மா ஐம்பொறிகளைத் தனக்கு வேறெனத் தெளிகை . - ஆன்மா சிவபரம் 
பொருளுக்கு அடிமையாய் அச்சிவபரம்பொருள் தன்னிடத்து விளங்கப்பெ 

பக்கம் 

ககஅ . 


றுகை . 


நான்காஞ் சூர்ணிகை. 


ஆசாரியர்வாயிலாக ஆன்மா ஐம்பொறிகளுக்கு வேறாம் என்று உணர்ந்து சிவபிரான் 
திருவடியைத் தலைப்படுகை.-- ஐம்பொறிக்கருவிகள் ஆன்மாக்களால் அறியப்படாது நீங் 
குங்கால் மலம் தாரகம்.- அவ்வான்மாக்களால் அவை அறியப்பட்டுக் கழியுங்காற் சிவம் 
தாரகம் . -- சிவரூபம் . - ஆன்மதரிசனம் . - பாசஞானமும் பசுஞானமும் தம்முட்சமமாகா , 
கண்ணிந்திரியம் பிரகாசத்தில் மிகுதூரத்தின தாகிய விஷயத்தை வியாபித்து அறியும் .- 
பசுஞானத்துக்குச் சிவஞானம்வாயிலாக வியாபகம் . 

பக்கம் 


ககக . 


ஒன்பதாஞ் சூத்திரம் . 


சூத்திரக்கருத்துரை. 
தான்பணியை நீத்தல் . - இறைபணி நிற்றல்.- சிவரூபத்தில் நிகழ்வது ஆன்மதரி 
சனம்.- சிவதரிசனத்தில் நிகழ்வது ஆன்மசுத்தி . 

பக்கம் சஉஅ . 


விஷயசங்கிரகம் . 


ஆன்மாவிலே சிவம் சிவஞானத்தினால் உணரப்படுவது.- இதற்குச் சுருதிபுராண 
தேவாரப்பிரமாணங்கள் . 

பக்கம் 
இரண்டாஞ் சூர்ணிகை. 


சக 0 . 


பிரபஞ்சத்தை நிலையில்லது என வியாபக அறிவினால் விவேகித்து அறியிற் சிவ 
ஞான சொரூபம் வெளிப்படுவது . - அசுத்தமிச்சிரசுத்தப்பிரபஞ்சம் . - முப்பத்தாறு தத்து 
வப்படி.- வேதாந்தசித்தாந்தமகாவாக்கியங்கள் . - சிவபாவனை அபேதமாகச் செய்யப் 
படுதல் வேண்டும் என்றமைக்குச் சுருதி ஆகமப்பிரமாணங்கள் .--சிவனுக்குரிய குணங் 
களைப் பாகத்தியாகலக்ஷணையினால் ஏகான்மவாதிகள் அறிவுரூபமாக்கத்துணிகை. 
ஏகான்மவாதிகளின் ஈசுரனும் சீவலும் மும்மூன்று கூறுகளாலானமை . - ஏகான்மவாதி 
யின் ஆன்மப்பிரமம் சைவோபநிடதப்பிரகாரம் துவம்பதார்த்தமாகிச் சிவத்துக்கடிமை 
யாவது . - ஏகான்மவாதியின் பிரமம் இருவித சகுணப்பிரமங்களுக்கு இடையில் ( சந் 
தம்ச ) நியாயத்தினால் இடைப்படுகை.- கருடபாவனை மெய் . - கருடபாவனை செய்யு 
முறைமை . 

மூன்றாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


ககக . 


சிவஞானக்கண்ணினாற் சிவத்தை ஆன்மாவில் நாடுதலும் , ஐம்புலனுக்கு . வேறாக 
ஆன்மாவைக் காண்டலும் சிவானந்தபோகத்தை அடைதற்குச் சாதகங்கள். - ஏகதே 
சக்காட்சிவாசனையை நீக்குதற்குச் சாதகமாயது முத்திபஞ்சாக்ஷரம்.- இதயதாமரை 
யின்கண்ணே பஞ்சாக்ஷரத்தினால் அமைந்த சிவலிங்கத்திருமேனியிற் கொல்லா 
மைமுதலிய அஷ்டபுஷ்பங்கொண்டு பூசிப்பது.- அந்தரியாகபூசையினால் காட்டத்தி 
னின்றும் அக்கினி வெளிப்படுமாறுபோலச் சிவபிரான் அறிவுக்கறிவாய் விளங்கி நிற் 
பது.- இதற்குச் சுருதிபுராண திராவிட சுருதிப்பிரமாணங்கள் .-- இதயகமலத்தை உண 
ர்த்துதற்குப் போந்த இரு செய்யுட்கள்.- தேகமாகிய சிவாலயத்தில் ஆன்மா சிவலிங் 
கம் .-- அதற்கு உயிர் சிவனார் திருவடி.- இருக்குவேதத்து அந்தரியாகபூசை.-- கொல் 
லாமை முதலியவற்றை உணர்த்தும் ஆகமப்பிரமாணம் . - தியானயாகம் மேலாயதென் 
தமைக்குச் சிவதருமோத்தரப்பிரமாணம் . 

பக்கம் 
பத்தாஞ் சூத்திரம் . 


கச O ; 


சூத்திரக்கருத்தரை. 
( ஆன்மசுத்தியின் பயன் பாசகயம் .-- ஞானத்துயோகம் தெளிதல் . - ஞானயோ 
கஸ்தானம் சிதம்பரம். - முத்திநிலையில் ஆன்மா சிவனேயாய் ஒற்றுமைப்பட்டு எகனாகி 
இறைபணிநிற்பது 

முதலாஞ் சூர்ணிகை . 


பக்கம் 


கரு எ . 


யான் என்றொரு முதல் காணப்படுமாறில்லை என்றறிந்து சிவனே முழுவது 
மெனக் காண்பாரை , அவர் தமது திருவடிவியாபகத்துள் வியாப்பியமாய் அடங்கிநிற் 
கச்செய்வது. - இதனையுற்று மாணிக்கவாசகசுவாமிகளும் திருநாவுக்கரசுநாயனாரும் அரு 
ளிய திருவாக்குக்கள்.- உமாபதிசிவாசாரிய சுவாமிகள் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு 


கா 


சிவஞானபோதவசனாலங்கார தீப 


வாக்கைப் பரமசித்தாந்தமாக எடுத்தோதினமை .-- மலவாசனை நீங்கிச் சிவானந்தத்தை 
அடைதற்கு ஏகனாகி நிற்றல் சாதனம் . - கண்ணுக்கு ஒளி உண்டு என்றமைக்குச் சுருதி 
ஆகம தர்க்கப்பிரமாணங்கள் . 

பக்கம் கருக . 
ரண்டாஞ் சூர்ணிகை. 


ஏக 


ஆன்மாவினது ஞான இச்சாக்கிரியைகள் சிவனாரது ஞான இச்சாக்கிரியையின்றி 
நிகழா என்பது , - இறைபணிவழுவாது நிற்றற்குத் தேவாரசுருதிப்பிரமாணம் - 
னாகிநின்றால் மலவாசனை நீங்குவது. - இறைபணிநின்றாற் பிராரத்தவினையும் ஆகாமிய 
வினையும் நீக்குவது .-- செவிவாய் முதலியன சிவபிரானுக்கு (உடைமை ) - ஆன்மாக்கள் 
( அடிமை - இவற்றிற்குச் சுருதிப்பிரமாணம். -- சிவபிரான் ஏனையோரை விடுத்துத் தம் 
மைச் சார்ந்தவரைப் பாதுகாத்தல்பற்றி நடுநிலையிற்கோடினாரல்லர் என்பது.-- தத்துவ 
ஞானிக்குப் பயிற்சி வயத்தினால் தற்போதம் முனைத்துத் தோன்றுமாயின் , அவன் பின் 
னர்ப் பகுத்துணர்வுவாயிலாக ஏகனாகியிறைபணி நிற்கவேண்டுமென்பது .- திருவடி 
வியாபகத்தைத் தலைப்பட்டோர் ஐம்புலவிஷயங்களிற் சென்றாரேனும் அவற்றாற் 
நெடக்குண்ணாரென்பது , -இதற்குச் சுருதி ஆகமப்பிரமாணங்கள் . 

பதினோராஞ் சூத்திரம் . 


பக்கம் 


கசு .. 


சூத்திரக்கருத்துரை. 
சிவப்பேறு: - துரியநிலைக்கண்ணது சிதம்பா அருணிலை.- துரியாதீதத்திற் சிவத்து 
வவிளக்கம். --சுவாநுபூதிமானாவன் என்பது அரன்கழல் செலுமே என மொழிபெயர்க் 
கப்பட்டமை . - இடையீடில்லாத அன்பு ப்ராபத்தி . - எகனாகி இறைபணியில் நின்று 
கொண்டு சிவபிரான் அத்துவிதமாய் உடனின்று பெருங்கருணையினால் உபகரிக்கும் உத 
வியை நோக்கவேண்டுமெனல் .-- துரியாதீதத்திற் சிவமாகிய விஷயம் விஷயீகரிக்கப் 
படுமெனல் . - நோக்குந்தோறும் நோக்குந்தோறும் என்றமையை மாணிக்கவாசகசுவாமி 
கள் புணர்ந்தாற் புணருந்தோறும் என்றமை.- அத்துவிதம் என்றதின் பொருள் . - அத் 
துவிதம் என்னுஞ் சொல்லினாற் பெறப்படுஞ் சம்பந்தங்கள்.- தாதான்மியம் இருதிறப் 
படும் . ஆன்மபோதமும் கண்ணொளியும் போல இரு பொருள் அதுவதுவாய் ஒற்றுமைப் 
பட்டு நிற்கும் தாதான்மியமே) 

சித்தவிதம் ( எனப்படும் . - அறுவகை ஆன்மாக்கள் -- 
ஆன்மா முடிவுகாண்கிலாப்பேரின்பத்தைப் பெறுவன் என் றமைக்குப் பிரமாணம்.- 
ஆனந்தத்தை ஆன்மாவுக்குச் சிவபிரான் விளைவிக்கின்றார் என்றமைக்கும் , ஆன்மா 
ஆனந்தத்தை அடைகின்றான் என்றமைக்கும் சுருதிப்பிரமாணங்கள் , - பூமா என்றதின் 
பொருள் . -- சுருதிகளுக்கும் வேதாந்தசூத்திரத்துக்கும் இசைவுறப்போந்த திராவிட 
சுருதிகள் . - பூமாவுக்குள்ள முடிவிறந்த ஆனந்தகுணப்பொருளை ஏகான்மவாதிகள் அறிவு 
ரூபமாகத் திரிப்பது . 

பக்கம் 
முதலாஞ் சூர்ணிகை. 


க எரு. 


பரமுத்தர்களாகிய ஞானிகளுக்கு எய்தும் விஷயங்களைச் சிவடரான் உடனின்று 
உணர்வது.- எல்லா ஆன்மாக்களுடைய எல்லாவிஷயங்களையும் ஏ . ஈய்ப் பொதுகை 
யாற் சிவம் ஒருங்கு உணர்ந்து அவ்வான்மாக்களோடு உடனின் சிறப்புவகை பாலும் 


வி 


ஷ 

ய சங்கிரகம் . 


கக 


உணர்வது . -- சிவபிரான் திருவடிகளிலே நான் என்று ஒருமுதல் காணப்படுமாறில்லை 
என்று உணர்ந்து முழுவதுஞ் சிவமே எனக் காண்டல் தெளிவுக்காட்சி . - இக்காட்சியி 
னாற் சிவத்தோடொற்றுமைப்பட்டு அவர் திருவடிகளை உணருங்கால் அச்சிவம் அவ் 
வான்மாவுக்குப் பாபோகமாய் விளைவது . - இதற்குத் திராவிட சுருதிப்பிரமாணம் . -- 
ஆன்ம அறிவோடு உடனின்று கருதுவார் கருதிய பொருளை அறியாதிருப்பின் , அது 
சிவத்துக்கு ஏதமாகும் . 

இரண்டாஞ் சூர்ணிகை. 


பக்கம் 


கஅஉ . 


சிவபிரான் ஆன்மாவில் விரவிநின்று சிவானந்தவிஷயத்தை அத்துவிதமாய் நிகழு 
மாறு செய்துவரும் உபகாரத்தை மறவாமல் அவரது அருளின்வழிநிற்றலாற் சிவானந்தா 
நுபூதிநிஷ்டை தலைப்படுவது . - முத்திநிலையில் ஆன்மாவுக்கு ஏகதேச அறிவு நீங்கிப் 
பூரண அறிவு . விரிவது .-- இதற்குப் பிரமாணம் .-- ஆன்மாவைச் சிவபிரான் சிவானந்த 
சாகாத்துள்ளே படியச்செய்தலால் விகாரமெய்தாமை. - முத்திநிலையில் ஆன்மாவுக்கு 
அன்புநிகழுமாறு . - இதற்குப் பிரமாணம். - சேவலசகலசுத்தாவஸ்தைகள் . -- சுத்தாவஸ் 
தைக்கு ஆகமப்பிரமாணம் .-- காயத்திரிமந்திரம்.-- அதன் பொருள் .-- காயத்திரிமந்திரத் 
துக்குச் சிவாகம உபப்பிருங்கணம். - பர்க்கஸ் சிவசத்திக்கும் ஒளிக்கும் பெயர் . - காயத் 
திரிமந்திரத்துக்கும் சிவஞான போதபதினொராஞ் சூத்திரத்துக்கும் பொருளொற்று 

ஆதித்தியனுக்கு இரண்டு குணம் .-- கண்ணுக்கு இரண் குணம்.- ஆசாரியருக்கு 
இரண்டு குணம். - ஆன்மாவுக்கு இரண்டு குணம்.-- சீவன் முத்தர் பரமே பார்த்திருப் 
பது.- மகாவிஷ்ணு நிருத்ததரிசனத்தினால் அகண்டாகார நித்தவியாபக எல்லையைத் 
தலைப்பட்டமை. - சிவனார் நவதாண்டவம் . - உரன் என்றது மெய்யுணர்வு. -- ஞானயோ 
கஸ்தானம் துரிய அருட் சிதம்பா எல்லை.- சிற்றின்பசிறுபோகத்துக்கு ஏகதேச அறிவு 
வேண்டுவது.- பேரின்பபாபோகத்துக்கு வியாபக் அறிவு வேண்வேது. --வியாபக அறி 
வுக்கு மூவாசிரியர்களும் விடுத்த பிரமாணங்கள் . - ஐம்புலன்களும் ஒன்றிய விடத்து உள 
தாம் மெய்யுணர்வினால் அடையும் சிவபோகத்தை கடராஜர் திருவுருவத்தில் ஐம்புல 
அளவிற்கும் எளிதாக உணர்வது .-- மெய்யுணர்வினால் எய்தும் திருக்கூத்தும் மெய்யு 
ணர்வினால் எய்தும் சிலபோகமும் ஒன்றே . - சிவபோகம் .--சகஜநிஷ்டை- சிவானந் 
தபோகத்தினர் தத்தமக்குரிய அதிகாரத்திற் சிவாஞ்ஞையினால் நிற்பது . - இருக்கு 
வேதமுதலிய சமஸ்தவேதோபநிடதங்களில் நிறுத்திப் பேசப்பட்டது தகராகாயதிருச் 
சிற்றம்பலபஞ்சருெத்தியகடனம் .--சித்தாந்தசிவஞானபோதத்தில் சொரூபதிலையத் 
றிக் கூறப்படுவது பஞ்சகிருத்திய அதிகாரம் நீங்கிய பரானந்தநடனம் .-- ஆன்மாவிலே 
பாகடனம் . - அதற்குப் பிரமாணம்.-- திருஞானசம்பந்தமூர்த்திகாயனார் திருநாவுக்கரசு 
நாயனார் முதலாயினோர்க்குச் (சிவஞானபோதம் கூறுமாறு ) அவர் கருத்துச் சிவபோக 
பாநடனத்திலேயாம்.-- பரநடனத்தில் எய்தும் மெய்ப்பாடு.-- நிருத்ததரிசனஞ் செய் 
வோர்ஸ்தானம் சிதம்பரம் .-- சிலர் பரநடனத்தைத் தரிசிக்கவியலாது ஏகான்மவாதக்குழி 
யிற் பொறிந்து போனமை. - சிவஞானிக்குத்தான் சிவபரானந்தக்கூத்தைத் தரிசிக்க 
இயல்வது . 

பன்னிரண்டாஞ் சூத்திரம் . 


பக்கம் 


கக... 


சூத்திரக்கருத்துரை. 
முத்தாறிவு வியாபரிக்குமிடம் . - அவரிச்சை வியாபரிக்குமிடம். - அவர் கிரியை 
வியாபாரிக்குமிடம் , 

பக்கம் 


20 . 


சிவஞானபோதவசனாலங்கார தீபவிஷயசங்கிரகம் , 


முதலாஞ் சூர்ணிகை . 


விருப்பு வெறுப்புக்களாய்ப் பொருந்துவது சன்மமலம்.- பிருதிலிமுதல் அசுத்தமா 
யாதத்துவம் இறுதியாயுள்ளது மாயாமலம்.- விபரீ தவுணர்வை உண்டாக்குவது ஆணவ 
மலம் . - அஞ்ஞானம் ஏகதேசக்காட்சியாலாவது.- ஏகதேசக்காட்சி விருப்பு வெறுப்புக்க 
ளாலாவது.- விருப்பு வெறுப்புக்கள் தற்போதத்தினாலாவது . 

பக்சம் 
இரண்டாஞ் சூர்ணிகை 

. 


20 எ . 


சிவபக்தராவார் சீவன் முத்தர். - ஆணவமுதலிய மும்மலங்களும் விபரீ தவுணர்வை . 
இலக்குவாய்த்தபோது செய்வது . - அவபக்தர் இலக்குவாயாதவிடத்தும் பல்வகை உபா 
யத்தினாலும் விபரீதவுணர்விற் செலுத்துவது . - மெய்ஞ்ஞானிகள் அன்பர்களைச் சிவா 
னந்தநிறைவிலே விடுப்பது.- அவபக்தர் அவர்களைப் பிறவிக்குழியிலே வீழ்த்துவது . - 
சிவத்தைத் தரிசித்து உணரப்பெற்ற தவமே மெய்த்தவம் ; ஏனைய பொய்த்தவம் . -- சிவா 
நுபவச்சிவபக்தர் சிவபோகச்செல்வத்தை ஐம்புலவேடர் கொள்ளை கொள்ளவிடாது 
தடுக்கும் வேலியாயினமை , 

பக்கம் 40 .. 
மூன்றாஞ் சூர்ணிகை . 


சீவபிரான் சேதனாசேதனப்பொருள்களிற் பகுப்பின்றி வியாபிப்பர் . - திருவே 
டம் சிவலிங்கம் என்பவற்றில் தயிரில் நெய்போல விளங்குவர்.-- வேடம் , பாவனை , 
செயல் , தன்மை .-- சிவலிங்கத்தைச் சரியாபாதத்தினர் வழிபடுமாறு . - கிரியாபாதத்தி 
னர் வழிபடுமாறு.- யோகபாதத்தினர் வழிபடுமாறு . -- ஞான பாதத்தினர் வழிபடு 


மாறு . 


பக்கம் 


உகே 


நான்காஞ் சூர்ணிகை , 


சீவபிரான் பிரபஞ்சமெங்கும் வியாபித்துநிற்குநிலையை உணரப் பெற்றோர்க்கு , 
அவர் கண்ணும் ஆதித்தனும்போலப் போதநிலையினருமல்லராய் , உடலுயிர்போல அபே 
தநிலையினருமல்லராய் , குணகுணிபோலப் பேதாபேதநிலையினருமல்லராய் , அம்மூன் 
றற்கும் பொதுவாய்க் கண்ணொளியும் ஆன்மபோதமும் போல அத்துவிதநிலையினரா 
யுள்ளார் .--- பிரபஞ்சமெல்லாம் சிவவடிவேயாயினும் அன்புவிளையுமிடத்தில் வழிபடல் 
வேண்டும்.-- பிராரத்தவாசனை நீங்கி மெய்யுணர்வு நிலைபெறுமாறு ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தைக் 
கணிப்பது - ஞானாசாரியரை வழிபடுவது - சர்வஞ்ஞதாதி எண்குணங்களை உணர்த்தும் 
சுருதி , ஆகம , திராவிட சுருதிப்பிரமாணங்கள் . - ஞானாசாரியர் தன்னுண்மை அறியமாட் 
டாது கிடந்த ஆன்மாவுக்கு அதினுண்மையைத் தெளிவித்து , அந்த ஆன்மா தன்னை 
அறிந்தவிடத்து முற்றுணர்வுமுதலிய எண்குணங்களால் நிறையச் செய்து சிவவண்ண 
மாகச்செய்வதே சிவமாக்கி என்றதின் பொருள் . - ஆணவம் மாயை கன்மம் என்னும் 
மும்மலமுடைய சகலர்க்கே அனுபவமுள்ள தேசிகராற் போதிக்கப்படுவது இந்தச் 
சிவஞானபோதம் . 


பக்கம் 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


விசேஷ விஞ்ஞாபனம் . 


வேதம் பசுவதன்பால் மெய்யா கமநால்வ 
ரோதுந் தமிழதனி னுள்ளுறுநெய் -- போதமிகு 
நெய்யி னுறுசுவையா நீள்வெண்ணெய் மெய்கண்டான் 

செய்த தமிழ் நூலின் றிறம் . 
வேதாகமங்களில் விதிக்கப்பட்ட விதி தவறாமல் சிவதீக்ஷை பெற்றுச் சிவசின்னங் 
களாகிய விபூதி உருத்திராக்ஷம் தரிப்பவர்களாய் , சுத்தஷாட்குண்ணிய பரிபூரணரா 
கிய சிவபெருமானை எஞ்ஞான்றும் பரமபதியாகக்கொண்டொழுகுபவர்களாயுள்ளவர் 
களே சைவர்கள் எனப்படுவர்கள் . படினும் , அவர் தம்முட் பெரும்பாலார் சைவசமயத் 
துண்மைப்பொருள் இன்னதென்று அறியமாட்டாமையானும் , அச்சைவசமயத்துண்மை 
யை உபதேசிக்கும் நூல் இன்னது தானென்று சிறப்பாய் அறியமாட்டாமையானும் ; 
கரும்பிருக்க அதனைத் தின்னாது வேம்புதின்பவர்போன்று நேர்ந்த நேர்ந்தவாறு புறச் 
சமய நூல்களையே மெய்ந்நூல்களாமெனத் திரித்துணர்ந்து , படித்துப் பாராட்டி , அப் 
புறச்சமயங்களிலே வீழ்ந்து தடுமாறுகின்றார்கள் . 

திருஞானசம்பந்தமூர்த்திகாயனார் முதலிய சைவசமயஸ்தாபனாசாரியர்களுக்கும் ,, 
மெய்கண்டார் முதலிய சந்தானாசாரியர்களுக்கும் சித்தாந்தமுதனூலாய்ச் சிவானுபவத் 
துக்கு இலக்கணமாய்ப்போந்த இரௌரவாகமத்து எழுபத்து மூன்றாவது பாசவிமோசன 
படலத்துப் பன்னிரண்டாம் அத்தியாயத்துப் பன்னிரண்டு சூத்திரங்களாயுள்ளதும் , 
நான்கு வேதங்கட்குந் தலையாகிய இருக்குவேதத்தினும் , முண்டகோபநிடதமுதலியவற்றி 
னும் , ஏனைய ஆகமபுராணங்களினும் பிரதிபாதிக்கப்பட்ட நித்தியபதார்த்தங்களாகிய பதி 
பசு பாசங்களைத் தடஸ்தத்தினும் , சொரூபத்தினும் நிறுத்திப் பேசுவதும் ; திரயீ எனப் 
படும் இருக்கு , யசுர் , சாமம் என்னும் மூன்று வேதங்களின் நடுக்கணுற்ற யசுர்வேதத்து 
மத்தியிலுள்ள நான்காவது காண்டத்து உருத்திராத்தியாயத்துப் பதினோராவது அநுவா 
கத்திற் காணப்படும் பஞ்சாக்ஷரத்தின் நடுக்கணுற்ற சிவ என்னும் ஈரெழுத்தை முதலி 
லே கொண்டதும் , மாணிக்கவாசகசுவாமிகளுக்கு உபதேசிக்குமாறு திருப்பெருந்துறைக் 
குருந்தமரத்தின் கீழ்த் தொளாயிரத்துத் தொண்ணூற்றொன்பது அடியார்களுக்கு மத்தியி 
லே மானிடவடிவங்கொண்டு பரமாசாரியராக எழுந்தருளியிருந்த சிவபெருமானது 
திருக்கரத்திலே அமைந்ததும் , மெய்ப்பொருளாசிய சிவம் , அம்மெய்ப்பொருளை உள்ள 
வாறு அறிதற்கு இன்றியமையாத் துணையாகிய அருளெனபபடும் ஞானம் , அவ்வருளி 
னாலே தெளிந்த மெய்ப்பொருளை அநுபூதியில்வைத்து நிச்சயஞ் செய்தலாகிய போதம் 
என்னும் மூன்றையும் தன்னுட்கொண்டதும் , அபுத்திபூருவம் , புத்திபூருவம் , உபாயச் 
சரியை , உபாயக்கிரியை , உபாயயோகம் , உபாயஞானம் , உண்மைச்சரியை , உண்மைக் 
கிரியை , உண்மையோகம் , உண்மைஞானம் என்னும் பத்துவகைப் புண்ணியங்களுள்ளே 
இறுதிக்கண்ண தாகிய உண்மைஞானப்புண்ணியத்தைத் தன்னுள்ளே முக்கியப்பொரு 
ளாகப் பொதிந்துள்ளதும் , சூக்குமாகமத்திலே பிரதிபாதிக்கப்பட்ட ( தத்துவரூபமுதற் 
சிவபோகமிறுதியாகிய பதின்வகை உண்மைஞானத்தைத் தன்னுட்கொண்டதும் , இந் 
தத் தசகாரியங்களையும் இராப்பகலில்லா இடமாகிய சுத்தாவஸ்தை ஐந்தில் அடக்கிப் 
போதிப்பதும் , அந்த அவஸ்தைகளை ஞானத்துச்சரியை , ஞானத்துக்கிரியை , ஞானத்து 
யோகம் , ஞானத்துஞானம் என்னும் நான்கு பாதங்களுள்ளே அமைத்துக் கூறுவதும் , 


இ 


உ 


விசேஷவிஞ்ஞாபனம் . 


அவற்றைப் பின்னும் ஆன்மதரிசனம் , ஆன்மசுத்தி , ஆன்மலாபம் என்னும் மூன்றனுள் 
சே அடக்கி விளக்குவதும் , இருக்குவேதமுதலிய ஆரியவேதப்பொருளாய் விளங்கும் 
தமிழ்வேததேவாரதிருவாசகங்களாகிய சிவாதுபவ இலக்கியத்துக்குச் சிவானுபவ இலக் 
கணமாய்ப போந்ததுமாகிய சிவஞான போதமானது திருவெண்ணெய்நல்லூர் மெய் 
கண்டதேவநாயனாரால் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டுச் சிவஞானபோதம் என்னும் 
அம்முதனும் திருப்பெயரோடு உலகிலே சிறப்புற வழச்சப்படுவதைக் கண்டும் அதனைப் 
பொருட்படுத்திக் கற்கின்றாரில்லை ; அதற்குக் காரணம் அச்சிவஞானபோதச்சிற்றுரை 
எவர்க்கும் பொள்ளெனப்புலப்படாதிருக்கும் காடின்னியமேயாம் . சாமானிய சைவர் 
களைமாத்திரமா , தமிழ்ப்பண்டிதர்களாய்ச் சைவப்பிரசங்கஞ் செய்யவல்ல வித்துவான் 
களைத்தானும் அச்சிவஞானபோதப்பொருளைத் தெரிவிக்கவேண்டுமென்று பன்முறை 
வேண்டியவிடத்தும் , அவர்களும் அதன்பொருளை உணர்ந்து தெரிவிக்க இயலாதவர்க 
வாயிருக்கின்றார்கள் . இதனை அறிந்து , மனம் கலங்கி இனி என் செய்யலாமென்று 
நினைந்து , யாழ்ப்பாணத்திலே சோழராஜாவின் புத்திரியாகிய மாருதப்பிரவல்லிக்குச் 
சுப்பிரமணியப்பெருமான் குதிரைமுகம் நீக்கியருளினமையாலே போந்த மாவிட்டபுரம் 
என்னுங் காரணப்பெயரையுடைய மகாவிசிட்ட சுப்பிரமணியஸ்தலத்திலே திருவவதா 
ரஞ் செய்தருளி , பூமண்டலத்துள்ள ஆயிரத்தெட்டுச் சிவஸ்தலங்களனைத்தினும் தலை 
மைபடைத்த துவாதசாந்தபுரமாகிய திருவாலவாய் எனப்படும் மதுராபுரிக்குத் தென் 
மேற்றிசைக்கணுள்ள சிவஸ்தலமாயும் , - பொதிகாசலாதிபதியாகிய அகஸ்தியமகா 
முனிவரால் இயற்றமிழ் அறிவுறுத்தப்பெற்ற நக்கீரமுனிவராலும் அருணகிரிநாதரா 
லும் முறைடே திருமுருகாற்றுப்படைப்பிரபந்தத்தினும் திருப்புகழினும் சிரஸ்தான 
மாகக்கொண்டு புகழப்பெற்றுச் சுப்பிரமணியப்பெருமான் ஞானசத்தியாகிய தெய்வ 
யானையம்மையாரைத் திருக்கல்யாணஞ் செய்யப்பெற்ற தஹஸ்தலமாயும் விளங்கும் 
திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளியிருக்கும் எனது குருமூர்த்திகளும் சித்தாந்த 
சிகாமணியுமாகிய காசிவாசி - சாம்பவஸ்ரீ செந்திநாதையரவர்கள் சந்திதானத்தை 
அடைந்து பிரார்த்தித்து , அவர்களிடத்திலே சிவதீஷைபெற்று , அவர்கள் சிவஞான 
போதப்பொருளை எனக்கு அநுக்கிரகிக்க , “ நான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வைய 
கம் என்று பெரியோர் அருளியவாறு , தமிழ்வசனம் படித்து உணரவல்ல ஆடவர்க 
ளும் பெண்களுமாகிய சைவசமயிகள் எல்லோரும் எளிதில் வாசித்து உபாயஞானத் 
துக்குரிய பயனையேனும் பெற்றுக்களிக்குமாறு சிவஞானபோதச்சிற்றுரைப்பொருளைச் 
சிவஞான போதவசனாலங்கார தீபம் என்னும் மகுடத்தோடு வசனரூபமாகச் செய்து 
கொடுக்கும்படி அடியேன் பிரார்த்தித்தபிரகாரம் அருளிச்செய்ய அதனைப் பிரகடனஞ் 
செய்தேன் . இந்தச் சிவஞானபோதவசனாலங்காரதீபமானது சிவஞானபோதச்சிற்றுரை 
பாஷ்யமுதலிய சித்தாந்தசாஸ்திரங்கள் படித்தற்குச் சிறந்த சாதனமாகும் . 

இங்ஙனம் 

அடிமை, 

மங்கையர்க்கரசியார் . 
இப்புஸ்தகத்தை நமது சைவசமயாபிமானிகளாகிய அன்பர்கள் யாவரும் விலைக்கு 
வாங்கி ஊக்கம் பிறப்பிப்பார்களாயின் , அங்ஙனம் ஈட்டிய பொருள் கையெழுத்தில் 
நமது குருமூர்த்திகள் எழுதிவைத்திருக்கும் ஏனைய புஸ்தகங்களையும் அச்சிலேற்றிப் 
பிரகடனஞ்செய்தற்கு உபகாரமாகும் ; அதனால் அது " செய்யாமற் செய்த உதவி " 
என்று அவ்வன்பர்கள் எவராலும் புகழப்பட்டுப் பெருஞ் சிவபுண்ணியத்துக்குப் பாத்திர 
ராவார்கள் என்பதிற் சிறிதும் தடையின்றாம் . 


உ 


சிவஞானசுவாமிகள் . 


S 


PAKNESco ... MADRAS 


திருச்சிற்றம்பலம் . 
சிவஞானசுவாமிகள்தோத்திரம் 


சிதம்பாசபாநாதபுராணம் . 
குறியமுனி யருளியமெய் வரத்தினா லவதரித்துக் கோதின் ஞானத் 
அறைசைநமச்சிவாய குரு வருட்கட்லும் வடமொழிதென் மொழிப்பேர்த்தய 
நிறைகட்லு முண்புேனி தாத்துவித சித்தர்ந்த நிலவப் பூமேன் 
மறைமொழிமெய்ச் சிவஞான பாடியஞ்செந் தமிழ்வகுத்த யோகி வாழி . 1 


தனிப்பாட்டு , 


கருணைபொழி திருமுகத்திற் றிருநீற்று நதலுங் 
கண்டாரை வசப்பத்ேதக் கனிந்தவா யழகும் 
பெருமைதரு துறவோடு பொறையுளத்திற் பொறுத்தே 
பிஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் 
மருவினர்க ளகலாத ஞானமே வடிவாம் 
வளர்துறைசைச் சிவஞான மாமுனிவன் மலர்த்தா 
ளொருபொழுது நீங்காம லெமதுளத்திற் சிரத்தி 
லோதிநோ வினிலென்று முன்னிவைத்தே யுரைப்பாம் . 


1 


திண்ணவின்பச் சேவடியுந் திருவிழியுந் திருமார்புஞ் செல்வக் கைய 
கண்ணுமன்பர்க் கருள்கருணைத் திருமுகமும் பசுங்குழலி நடையே யாகிப் 
புண்ணியத்தின் பொலிவாகி யற்பு தக்கோலக்கொழுந்தாய்ப்புலைநா யேற்குக் 
கண்ணைவிட்டு நீங்காத சிவஞான சற்குருவே கருணை வாழ்வே , 

2 


சிவமயம் 


திருச்சிற்றம்பலம் 
சிவஞான போத 


வசனாலங்காரதீபபூமிகை. 


272 


நடுநாட்டிலே திருப்பெண்ணாகடத்திலே பரம்பரைச் சைவவேளாளர் 
குலத்திலே கல்வி செல்வங்களாலும் சிவபக்தி அடியார் பக்திகளாலும் சிறந்த 
அச்சுதர்களப்பாளர் என்னும் ஒருவர் இருந்தார் . அவருக்குக் குருவாயிருந் 
தவர் அநேக வண்டிகளிலே ஏற்றத்தக்க சிவாகமங்களையுடைய சகலாகம் 
பண்டிதர் என்னும் காரணப்பெயர்பெற்ற ஆதிசைவராகிய அருணந்திசிவாசா 
ரியசே . இந்த அச்சுதர்களப்பாளர்க்கு நெடுங்காலம் பிள்ளைப்பேறின்மை 
பால் அருணந்திசிவாசாரியர் வாயிலாகத் தேவாரத்திருமுறையிலே கயிறு 
சாத்திப் பார்த்தபோது திருவெண்காட்டுத் தேவாரத்திற் " பேயடையா” என் 
றற்றொடக்கத்த திருப்பாடல் உதயமாயிற்று , அதிலே அமைந்த " வெண் 
காட்டு முக்குளநீர் தோய்வினையார் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே 
வரம்பெறுவர் ஒன்றும் ஐயுறவேண்டா ” என்பதின் பொருளைச் சகலாகம 
பண்டிதர் பார்த்துப் பார்த்து மிக ஆச்சரியமுற்று மகிழ்ந்து அச்சுதர்களப் 
பாளர்க்கு உரைத்தார் . 

அது கேட்ட அச்சுதர்களப்பாளர் திருவெண்காட்டுத் திருப்பதியைத் 
தமது மனைவியாரோடு அடைந்து “ சோமசூரியாக்கினிதீர்த்தம் எனப்படும் 
முக்குளத்திலே ஒருவருஷம் விதிப்படி நியமத்தோடு ஸ்நானஞ் செய்து , அம் 
மை அப்பர் இருவரையும் தரிசனஞ் செய்துவருங்கால் ஒருநாள் சுவேதார 
ணியப்பெருமான் அவர்க்குச் சொப்பனத்திலே தோன்றி , அவரது பக்தி 
யைப் புலப்படுத்தத் திருவுளங்கொண்டு , “ உனக்குப் பிள்ளைப் பேறு அரிது 
என்று திருவாய்மலர்ந்தருள , அது கேட்ட அச்சுதர்களப்பாளர் திருஞான 
சம்பந்தமூர்த்திநாயனார் " வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் பிள்ளை 
யினோடுள்ள நினைவாயினவே வரம் பெறுவர் ஒன்றும் ஐயுறவேண்டா " என் 
தருளிய தேவாரம் பொய்யாமோ ? என்று வினாவினர் . அதனைத் திருச்செவி 
வாய் மடுத்தருளிச் சுவேதாரணியப்பெருமான் சைவஸ்தாபனஞ் செய்த திரு 
ஞானசம்பந்தமூர்த்திநாயனார் மீதும் தேவாரத்தின் மீதும் உனக்கு இத்துணை 
அன்பிருக்கின்றமையால் , தமிழ்நாடு உய்யும் வண்ணம் அத்தேவாரத்தின் 
மெய்ப்பொருளை உள்ளடக்கிய சைவசித்தாந்த சாஸ்திரத்தை வெளிப்படுத் 


உ 


சிவஞான போத 


திச் சைவஸ்பானஞ் செய்ய வல்ல ஆசாரியனாமாறு உன்னிடத்திலே ஒரு புக் 
திரன் அவதரிப்பான் என்று திருவாய்மலர்ந்து மறைந்தருளினார் . அச்சுதர் 
களப்பாளர் விழித்தெழுந்து அளவிறந்த மகிழ்ச்சி கொண்டு தாம் கண்ட சொப் 
பனத்தை மனைவியாருக்குத் தெரிவித்து , சுவேதாரணியரையும் பிரமவித்தி 
யா நாயகியையும் வழிபட்டுவருவாராயினார் . அப்போது அவர் மனைவியார் 
திருவயிற்றிலே கருப்பம் உண்டாகி ஒரு சற்புத் திசர் திருவவதாரஞ் செய் 
தார் . இப்புத்திரர்க்கு உரியபருவத்திற் சுவேதவனப்பெருமாள் என்னும் 
திருநாமஞ் சாத்தப்பட்டது . 

திருவெண்ணெய்நல்லூரிலிருந்த அவர் மனைவியாரின் சகோதரசாகிய 
காங்கேயபூபதி அக்குழந்தையைத் திருவருட்செயலால் தாம் அழைத்துக் 
கொண்டு போய் வளர்த்துவந்தார் . இங்ஙனம் வருங்காலத்திலே இரண்டு வய 
சில் வீதியிலே மணலிட்டு லிங்கம் அமைத்துச் (சாமுசித்தராதலின் ) சிவபி 
ரானை அர்ச்சித்தும் வழிபட்டும் வந்தார் . முற்பிறவியிலே சரியை கிரியாயோ 
கங்களைச் செய்து நிருமலாந்தக்காரணராகி மீளப் பிறக்கும்பொழுது அந்த ஞா 
னத்தோடு பிறந்து சிவபாவனை பண்ணு வோரே சாமுசித்தரெனப்படுவர் . 

இருக்குவேதத்து , க 0 - ம் மண்டலத்து , கஉகூ - ம் சூக்தத்து , ச - ம் 
மந்திரம் கூமாறு ( பரப்பிரமசிவனாருடைய அபின்னாசத் தியாகிய ) காமம் 
எனப்படும் பராசத்தி குடிலையை நோக்கியபோது , அதினின்று வேதாகமங்கள் 
நாதவடி.வாயும் விந்து வடி.வாயும் அதன்பின் அக்ஷரவடிவாயும் தோன்றின . 
பின் அவற்றைச் சொற்களாக இயைத்துப் பிறர்க்கு உபதேசிக்குமாறு , 


பரமசிவன் சாதாக்கியதத்துவத்திலே சதாசிவமூர்த்தியாக எழுந்தருளி 
யிருந்து , தாம் சிவபேதமாகவும் உருத்திரபேதமாகவும் அருளிச்செய்த சிவா 
கமம் இருபத்தெட்டனுள் ஒன்றாகிய இரெளரவா கமத்திலே பாசவிமோசன 
படலத்திலே சர்வாகமசாரமாய் விளங்கிய சிவஞானபோதத்தை 

அனந்தேசுவரர்க்கு அருளிச்செய்ய , அவர் ஸ்ரீ கண்டபரமேசுவரர்க்கு 
அருளிச்செய்ய , 

ஸ்ரீ கண்டபாமசிவனார் அருள்வடிவாகிய கல்லா லவிருக்ஷ நிழலின் கண் 
ணே தக்ஷிணாமூர்த்தியாக எழுந்தருளியிருந்து , தமது மாணாக்கராகிய நந்தி 
பெருமானுக்கு அருளிச்செய்ய , 


அவர் அதனைச் சனற்குமாரமுனிவர்க்கு அருளிச்செய்ய , 
அவர் அதனைச் சத்தியஞான தரிசனிகளுக்கு அருளிச்செய்ய , 

அவர் அதனைப் பாஞ்சோதிமுனிவர்க்கு அருளிச்செய்ய , பரஞ்சோதி 
முனிவர் கிருபாவசத்தினாலே திருக்கைலா சத்தை விடுத்து , அகஸ்தியமுனி 


* சீட 


வசனாலங்கார தீபபூமிகை. 
வரைக் காணவிரும்பிப் பொதியமலை நோக்கி ஆகாயமார்க்கமாகச் செல்லுங் 
கால் , அவர் எழுந்தருளிய விமானமானது திருவெண்ணெய்நல்லூருக்கு நேர 
தாகவந்து நின்று விட , உடனே பரஞ்சோதி முனிவர் அதனைத் தெளிந்து 
சாமுசித்தராய்ச் சிவபிரானை வழிபாடு செய்துகொண்டிருந்த மிகு பரிபக்குவ 
முற்ற சுவேதவனப்பெருமாளிடம் வந்து , சிவ தீக்ஷைசெய்து , பொய்ச்சமயக் 
களின் நெறி இது இது என்று கண்டு கழித்து மெய்ச்சமயமாகிய சைவசித் 
தாந்தத்தின் உண்மையை உணர்ந்து சைவஸ்தாபனஞ்செய்ய வல்லவரென் 
றோர்ந்து , தமது ஆசிரியராகிய சத்தியஞான தரிசனிகள் திருநாமத்தின் மொழி 
பெயர்ப்பாகிய மெய்கண்டார் என்னும் திருநாமத்தைக் கொடுத்து , 
னுக்குப் பாவனா தீக்ஷை செய்து , சிவஞானபோதத்தைக் கொடுக்க " என் 
று இரௌரவாகமத்துத் தீக்ஷாவிதிப்பிரகரணம் கூறியவாறு , சிவஞானபோ 
தத்தை மெய்கண்டதேவர்க்கு உபதேசித்து , அதனை அவர்பால் நல்கி , 
" இதற்கு மொழிபெயர்ப்பும் , வார்த்திகமாகிய பொழிப்பும் உரைக்க ” என்று 
ஆஞ்ஞைசெய்து நீங்கியருளினார் . அங்கனம் ஆஞ்ஞாப்பி காரம் மெய்கண்ட 
தேவர் அருளிச்செய்தார் . 

மெய்கண்டதேவர் திருவெண்ணெய்நல்லூரிலே சுயம்புமூர்த்தியாய் எழு 
ந்தருளியிருந்த பொல்லாப்பிள்ளையாருடைய சந்நிதியிலே வேதசிவாகமப்பொ 
ருள்களை உணர்ந்தும் , சிவஞானபோதத்தைச் சிந்தித்து , தெளிந்து , நிஷ்டை 
கூடியும் வருங்கால் , அப்பொல்லாப்பிள்ளையார் மெய்கண்டார்க்கு அருளிய 
சூர்ணிகையும் , அம்மெய்கண்டார் சிவஞானபோதத்துக்கு அருளிய வார்த் 
திகமும் பொருளினால் ஒற்றுமையுடையனவாம் . " சூர்ணிகை " " சூர்ணகம் 
என்பன ஒருபொருட்சொற்கள். சூர்ணிகை என்பது சூத்திரமுதலியவற்றின் 
பொருளை இலேசானே சுருங்கிய வசன ரூபமாயுரைப்பது எனப் பொருள்படும் , 
வார்த்திகம் என்பது பொழிப்புரையெனப் பொருள்படும் . இஃதிங்ஙனமாக , 

திருத்துறையூர்ச் சகலாகமபண்டிதரெனப்படும் அருணந்தி சிவாசாரி 
யர் தமது சீடவர்க்கங்களுடைய வேண்டுகோட்பிரகாரம் திருவெண்ணெய் 
நல்லூரில் எழுந்தருளியிருந்துகொண்டு 

வேதசிவாகமப்பொருள்களைப் 
பாடஞ் சொல்லிக்கொண்டுவந்தார் . திருவருளினால் அருணந்திசிவாசாரிய 
ரைத் தம்மிடம் வருமாறு செய்து , அவரது ஆணவமுனைப்பை அடக்க வேண் 
டியோ ? அவரை உய்விக்கத் திருவுளங்கொண்டோ ? நாம் அறியேம் ! அரு 
ணந்திசிவாசாரியரிடம் சீடர்கள் போய் வருதலை அறிந்த மெய்கண்டதேவர் 
அவர்கள் நாடோறும் கேட்கும் பாடங்களில் வினாக்கள் பொறிக்குங்கால் , 
* வாவ நாக்ஷயாெெவ ந O(ுகவாயயாவிய ) 
பரிவஜதா நவொய பாஷா( 

தவித நழ) 

(இரௌரவாகமம் . ) 


சிவஞான போத 


அவர்கள் தமது ஆசாரியாவர்கள் அவ்விடங்களிலே தெளிவாய்ப் பொரு 
ளுரைக்கவில்லை என்று கூற , அதனைக்கேட்ட மெய்கண்டதேவர் அவற்றின் 
பொருளை அவர்களுக்குப் புலப்படுத்திவந்தார் . அதனாற் சீடர்களெல்லாம் 
நாடோறும் மெய்கண்டதேவர்பால் மிகுதியாய்ப் போய்க் கற்றலையும் , அரு 
ணந்திசிவாசாரியர் தம்மிடம் சீடர்கள் வாராமையாற் குறைவடைதலையும் 
அறிந்து , மெய்கண்டதேவருடைய ஞானப்பிரபாவத்தின்மீது பொறாமை 
கொண்டு , ஒர் சிறுபிள்ளைக்கா ஆகமார்த்தங்களிலே நிகழும் சந்தேகங்களை 
நிவாரணஞ் செய்தற்கு வன்மை உண்டாயிற்று என்று ஆச்சரியமடைந்து , 
அதனைத் தாம் நேரே போய்ப் பார்த்தல்வேண்டுமென்று மெய்கண்டதேவர் 
வசிக்கும் இடத்துக்கு வந்தருளினார் . சிவாசாரியர் வந்தகாலம் சீடர்கள் 
பாடம் கேட்கும் சமயமாயிருந்தது , அருணந்திசிவாசாரியருடைய சீடர்கள் 
எழுந்து ஆசாரியர்க்கு நமஸ்காராதிசெய்து வழிபட்டார்கள் . குலத்தினா 
லும், வயசினாலும், வித்தையினாலும் சிறந்த ஆசாரியராகிய தம் . மெய்கண் 
டார் சிறிதும் நோக்காமலும் , மதியாமலும் இருப்பதைக்கண்ட அருணந்தி 
சிவாசாரியர் தடைவிடைகளோடு மெய்கண்டார் சீடர்களுக்குப் பாடஞ் 
சொல்லி வருவதைக் கண்டு , அச்சிவாசாரியர் பொய்கண்டாரை விழித்து " 
ணவமலம் என்பது யாது ? அதனை எவ்வண்ணம் காண்பது என்று வினாவ , 
மெய்கண்டார் அவர்க்குத் தர்ச்சனிவிரல்கொண்டு சுட்டிக்காட்டிச் சாட்ஷி 
தீக்ஷைசெய்தமாத்திரத்தினாலே , அதிதீவிரசத்தினிபா தமுற்றுநின்ற அருணக் 
திசிவாசாரியர் தமது பாசம் க்ஷபமாகச் சிவானந்தத்திலே அமிழ்ந்திப் பரவச 
ராய் மெய்கண்டார் திருவடியிலே வீழ்ந்து வணங்கி அவருக்குச் சீடராயி 
னார் . மெய்கண்டார் இந்த அருணந்திசிவாசாரியரிடத்துத் தாம் அருளிய 
சிவஞானபோதத்தை நல்கி , இதனை விரித்து மற்றோர் நூல் செய்க என்று 
ஆஞ்ஞாபிக்க, அவ்வாறே அவர் சிவஞானசித்தியார் என்னும் சித்தாந்த 
நூலையும் , தாம் மெய்கண்டதேவரிடத்து வினாவிய வினாக்களுக்கு உத்தரமாக 
அவர் இறுத்தருளிய உத்தரங்கள் அடங்கிய இருபாவிருபஃது என்னும் 
சித்தாந்த நூலையும் அருளிச்செய்தார் . 


மெய்கண்டார் சீடர்கள் மூப்பத்தொன்பதின் மருள்ளே மனவாசங் 
கடந்தார் என்பவர் உண்மைவிளக்கம் என்னும் சித்தாந்தசாஸ்திரம் அருளி 
ச்செய்தார் . 

திருப்பெண்ணாகடத்தைத் தமக்குச் சென்மஸ்தானமாகக்கொண்ட மறை 
ஞானசம்பந்தசிவாசாரியர் அருணந்திசிவாசாரியரை அடைந்து , " எனது 
பாசத்தை அறுத்துத் திருவடி தீக்ஷை புரிந்தருால்வேண்டும் ” என்று பிரார்த் 
தித்து நமஸ்கரிக்க , அருணந்திசிவாசாரியர் அவருக்குச் சிவதீக்ஷை செய்து 
சிவஞானபோதத்தை அருளிச்செய்தார். மறைஞச கல சம்பத்தசிவாசாரியரும் , 
தமது ஆசாரியரை நமஸ்கரித்து அவ்விடம்விட்டுப்போய்ப் பூலோககைலாய 


வசனாலங்கார தீபபூமிகை . 
மாகிய சிதம்பரத்தை அடைந்து ஆலயத்தைப் பிரதக்ஷிணஞ் செய்து அங்கு 
அமர்ந்தருளினார் . 

தில்லைச்சிதம்பரத்து நடராஜபெருமானுக்குப் பூசை செய்யும் முறை 
வந்தபோது , தில்லை மூவாயிரவருள் ஒருவராகிய உமாபதிசிவாசாரியர் விருது 
களோடு பல்லக்கிலிவர்ந்து பூசைநடாத்திவிட்டு மீளும்போது , திருக்களாஞ் 
சேரியிலே சிங்காரவனத்திலே எழுந்தருளியிருந்த மறைஞானசம்பந்தசிவா 
சாரியர் அவர் பல்லக்கில் எழுந்தருளிப் போதலையுற்று " பட்ட கட்டையிற் 
பகற்குருடு போகின்றது ; பாருங்கள் ” என்றார் ; அதனைக்கேட்ட உமாபதி 
சிவாசாரியர் மிக மகிழ்வுடையராய் , உடனே பல்லக்கை விட்டிறங்கி , அவரை 
வணங்கி , “ பகற்குருடு " என்றதின் பொருள் கூறி மெய்ஞ்ஞான நிலையை அரு 
ளிச்செய்தருளல் வேண்டும் " என்று பிரார்த்தித்து , அவர் குறிப்பின் வழி 
நின்றார் , நெய்தற்றொழில் செய்வார் வீதியிலேசென்று மறைஞானசப்பந்த 
சிவாசாரியர் நூலுக்கு இடும் கூழைவாங்கிப் பருக , அவர் திருக்கரத்தினின் 
றும் ஒழுகுஞ் சேஷத்தை உமாபதிசிவனார் . வாங்கி உண்டார் ,, 

அவரது அதி 
தீவிரபக்குவத்தை அறிந்து , அவர்க்குச் சிவஞான போதத்தை உரைத்து 
வேதசிவாகமப்பொருள்களையெல்லாம் கர தலா மலகமென்ன உபதேசித்தார் . 


இதனை அறிந்த ஏனைய தில்லைவாழந்தணர்கள் உமாபதிசிவனாரைத் 
தமது பந்தியினின்றும் நீக்கிவிட்டார்கள் . அவரும் இரண்ணியவன்மச்சக் 
கிரவர்த்தியிருந்த கொற்றவன்குடியிற்போய் மடம் கட்டி நடேசமூர்த்தியை 
ஆன்மார்த்தமாகப் பூசித்துக்கொண்டு சிவஞானநிஷ்டை கூடிக்கொண்டு 
வந்தார் . 

ஓர்கால் நடராஜாவுக்குத் துவஜாரோகணகாலம் வந்தபோது தில்லைவா 
ழந்தணர் துவஜத்தை வற்ற முயலுங்கால் , அது ஏறாது தடைப்பட்டு நின்று 
விட , தீக்ஷிதர்கள் வருத்தமுற்று இராப்போது தத்தம் மனைகளிலேபோய்ச் 
சயனிக்குங்கால் , அவர்க்குச் சொப்பனத்தில் நடராஜவள்ளலார் எழுந்தருளி , 
" உமாபதி சிவன் வந்தாற்றான் கொடியேறும் " என்றருளிச்செய்தார் . பின் 
அவர்களெல்லாம் 

போய் உமாபதிசிவனாரைப் பிரார்த்திக்க , அவர் வந்து கொ 
டிக்கயிற்றைப் பற்றாது விடும்படி ஆஞ்ஞாபித்துவிட்டு, ஐந்து திருச்செய்யுட் 
களடங்கிய கொடிக்கவி என்னும் சித்தாந்தசாஸ்திரத்தைப் பாடியருள , 
கொடி சுவயமாகவே ஏறிவிட்டது , 


மற்றோர்கால் உமாபதிசிவனார் அறியாவண்ணம் அவர்க்குப் பாகஞ் 
செய்வாரிடத்துத் திருவமுதாக்கும் பொருட்டுப் பெற்றான் சாம்பான் என் 
பான் விறகு கொணர்ந்து கொடுக்கும் வழக்கமுடையனாயிருந்தான் . ஒருநாள் 
சமையல் விரைவிலே நடவாமையையுற்று உமாபதியார் வினாவியபோது , 
“ பெற்றான்சாம்பான் என்பான் ஒருவன் தினந்தோறும் விறகு கொணர்ந்து 
கொடுக்கும் வழக்கமுடையன் ; இன்று மழையினாற்போலும் கொணர்ந்திலன் , 


கா 


சிவஞான போத 


விறகின் பொருட்டுக் கூலிகொடுத்தாலும் வாங்குகின்றானில்லை ” என்று விண் 
ணப்பிக்க , அதுகேட்ட உமாபதிசிவனார் அவன் வந்தால் என்னிடம் வருமாறு 
சொல்க என்று அருளிச்செய்தார் . பெற்றான்சாம்பான் வந்தவுடனே உமா 
பதிசிவனாரிடம் அவர் செல்லுமாறு பணிக்க, அவன்போய்ச் சிவனாரை நமஸ் 
கரித்தான் . அப்போது அவர் அவனை நோக்கி “ விறகு கொணர்ந்து கொடுக் 
கின்றாயாம் , கூலி என் பெறுகின்றிலை ” என்று கேட்க , அதற்கு அவன் , சுவாமீ ! 
அடியேற்குத் தீக்ஷை செய்தருளல் வேண்டும் என்று வேண்டினான் . அதற் 
குச் சிவனார் நீ நடராஜபெருமானிடத்தில் நிருபம் வாங்கி வருவாயேல் 
தீக்ஷை செய்வேன் என்றார் . அப்போது சாம்பான் நடராஜபெருமான் சன் 
னிதிவீதியிலே போய் நடராஜாவைப் பிரார்த்தித்துக்கொண்டு வீதியிற் படுத் 
திருப்ப , ஆன்மாக்கள் வேண்டிய வேண்டியாங்கருளும் நடராஜவள்ளலார் ஒரு 
திருப்பாசுரம் எழுதப்பட்ட திகுமுகத்தை அர்த்தயாமப்போதிலே அவனி 
டத்துக் கொடுத்தருள , அவன் அதனைக் கொணர்ந்து உமாபதிசிவனார் திரு 
முன்னே வைத்து நமஸ்கரித்தான் , உமாபதிசிவனார் அத்திருமுகத்தைத் 
தமது இரு கரங்களினாலும் கண்களிலே ஒற்றி , சிரசின்மீது வைத்து , ஆனந் 
தக் கூத்தாடி ., அதனைத் திறந்து பார்த்தபோது 


அடியார்க் கெளியன்சிற் றம்பலவன் கொற்றங் 
தடியாற் கெழுதியகைச் சீட்டுப் - படியின்மிசைப் 
பெற்றன் சாம் பானுக்குப் பேதமறத் தீக்கை செய்து 
முத்தி கொடுக்கை முறை 


என்று வரைந்தருளப்பட்டிருத்தலைக் கண்டு , பரவசமுற்றிருந்து , பின்னர் 
எழுந்து பெற்றான் சாம்பானுக்கு ஞானவதிப்பிரகாரம் சாட்சுஷிதீக்ஷை செய் 
து , உடனே முத்தி அடையும்படி செய்தருளினார் . அதனை அறிந்த அப்பெற் 
றான்சாம்பான் மனைவியும் , அரசன் முதலாயினோரும் அவ்வுண்மையைப் புலப் 
படுத்தித் தங்கள் ஐயத்தை நீக்குமாறு உமாபதிசிவாசாரியரை வேண்ட , 
அவர் மூள்ளிச்செடி.யையும் தமது திருநோக்கத்தினாற் சோதியாய்க் கிளர்ந்து 
ஆகாயத்திற் செல்லுமாறு செய்து அதற்கும் முக்திகொடுத்தருளினார் .. 


} 


சிதம்பரமான்மியத்தின் வழித்தாக அருளிச்செய்யப்பட்ட கோயிற்புரா 
ணம் அரங்கேற்றப்படாது பேடகத்துள் இருந்தபோது , சபாநாயகர் தில்லை 
வாழந்தணர்களுக்குச் சொப்பனத்திலே தோன்றி , " நாம் கொற்றவன்குடி 
உமாபதியுடைய பேடகத்துள்ளே பூசைமுதலியவின்றி இருக்கின்றேம் " 
என்று திருவாய்மலர்ந்தருளினார் . அத்தில்லைவாழந்தணர்கள் அதனை உமாப 
திசிவாசாரியருக்கு விண்ணப்பஞ்செய்ய , அவர் கோயிற்புராணத்தைச் சபா 
நாயகர் சந்நிதியில் அரங்கேற்றியருளினார் . 


வசனாலங்கார தீபபூமிகை. 
உமாபதிசிவா சாரியர் சிதம்பரத்தைச்சார்ந்த கொற்றவன் குடியில் எழுந் 
தருளியிருந்துகொண்டு , வடமொழியிலே பௌஷ்கராகமவியாக்கியானத்தை 
யும் பத்தாகமங்களினின்று தெரிவுசெய்யப்பட்ட சதரத்தின சங்கிரகம் என் 
னும் நூலையும் அமைத்து , தமிழிலே சிவப்பிரகாசம் , திருவருட்பயன் , வினா 
வெண்பா, போற்றிப்பஃறொடை , கொடிக்கவி , நெஞ்சுவிடுதூது , உண்மை 
விளக்கம் , சங்கற்பநிராகரணம் என்னும் சைவசித்தாந்த சாஸ்திரங்களையும் , 
கோயிற்புராணம் , திருத்தொண்டர்புராணசாரம் , திருப்பதிக்கோவை , திருப் 
பதிகக்கோவை என்னும் பிரபந்தங்களையும் அருளிச்செய்தார் . சங்கற்பதிசாகா 
ணம் அருளிச்செய்த காலம் சாலிவாகனசகாப்தம் கஉகூடு . 

திருக்கடவூரிலே அவதரித்தருளிய உய்யவந்ததேவதாயனார் பெரும் 
பற்றப்புலியூரிலே எழுந்தருளியிருந்தபோது , தமது ஆசாரியராகிய திருவிய 
நல்லூர் ஆளவந்ததேவநாயனார் தமக்கு அருளிச்செய்த திருவுந்தியார் என் 
னும் சைவசித்தாந்தசாஸ்திரத்துக்கு உபப்பிருங்கணமாகத் திருக்களிற்றுப் 
படியாரை ஓர் பரிபக்குவர்பொருட்டு அருளிச்செய்து , அதன் பெருமையை 
உலகத்தார் உணரும்வண்ணம் கனகசபையிற்சென்று வணங்கி , யாவரும் 
காணத் திருக்களிற்றுப்படியிலே அந்நூலை வைக்கும் போது , அத்திருக்களிற் 
றுக்கை நிமிர்ந்து அதனை வாங்கி யாவரும் காண நடராஜரது திருவடியிலே 
வைத்தமையினால் , தில்லை மூவாயிரவர் முதலாயினோர் அதற்குத் திருக்களிற் 
றுப்படியார் என்று திருநாமஞ் சாத்தினார்கள், 


த 


உந்தி களிறு வுயர் போதஞ் சித்தியார் 
பிந்திருபா வுண்மை பிரகாசம் -- வந்தவருட் 
பண்புவின போற்றிகொடி பாசமிலா நெஞ்சுவிடு 

வுண்மைநெறி சங்கற்ப முற்று 
என்னும் திருவெண்பாப்பிரகாரம் , திருவு தியார்முதற் சங்கற்பதிராகாண 
றுதியாகிய பதினான்கு சைவசித்தாந்தசாஸ்திரங்களும் மெய்கண்டசாஸ் 
திரம் என்று சான்றோரால் வழங்கப்பட்டுவருகின்றன . 

உமாபதிசிவாசாரியரிடத்திலே அநுக்கிரகம் பெற்ற அருணமச்சிவாய 
தேசிகர் நவகோடிசித்தவா சபுரம் எனப்பெயரிய திருவாவடுதுறையிற் சித்த 
மூர்த்தியாக எழுந்தருளியிருந்த சித்தர்சிவப்பிரகாசதேசிகருக்கு உபதேசித் 
தருளினார் . 

சித்தர்சிவப்பிரகாசர் திருமூவலூரிலே பரம்பரைச் சைவவேளாளர் 
குலத்திலே திருவவதாரஞ் செய்த பஞ்சாக்ஷரதேசிகர் எனப்படும் நமச்சி 
வாயமூர்த்திகளுக்கு உபதேசித்தருளினார் . 

இந்தப் பஞ்சாக்ஷரதேசிகசுவாமிகளே திருவாவடு துறையா தினத்துக் 
குப் பிரதமஞானாசாரிய சுவாமிகள் 


அ 


சிவஞான போத 


நமச்சிவாயமூர்த்திகள் திருவாவடுத்துறையில் எழுந்தருளியிருந்து 
கொண்டு சிவப்பிரகாசதேசிகருக்கு உபதேசம் அருளிச்செய்தார் . 

சிவப்பிரகாசதேசிகர் வைஷ்ணவர்களாலே சிதம்பராலய பூசைக்கு முட் 
டுப்பாடு வந்தபோது , தமது ஆசாரியமூர்த்திகள் ஆஞ்ஞாப்பிரகாரம் , தம்மை 
வழிபடும்வண்ணம் அக்காலத்திருந்த அரசரை வசப்படுத்திச் சிதம்பராலய 
பூசையைச் சிறப்புற நடாத்துவித்துப் பின்னர் நிட்டையில் வீற்றிருந் 
தருளினார் . 

பின்னர் நமச்சிவாயமூர்த்திகள் திருவாவடுதுறையிலே திருவவதாரஞ் 
செய்து தீவிரதரபக்குவராய் எழுந்தருளியிருந்த மறைஞான தேசிகருக்கு 
அபிஷேகஞ்செய்து உபதேசித்தருள , அவர் சைவசித்தாந்தசாத்திரோப 
தேசம் கேட்டமாத்திரத்திலே சிந்தித்துத் தெளிந்து தைலதாரைபோல 
இடையறாது நிட்டையிலே வீற்றிருந்தருளினார் ,. 

பஞ்சாக்கரதேசிகோத்தமர் ஆதீனபரம்பரையாகச் சித்தாந்தோபதே 
சம் விளங்கிவரும்வண்ணம் திருவுளங்கொண்டு அம்பலவாணதேசிகருக்கும் , 
தக்ஷிணாமூர்த்திதேசிகருக்கும் அபிஷேகஞ்செய்து , சைவசித்தாந்தோபதே 
சஞ் செய்தருளினார் . 

தக்ஷிணாமூர்த்திதேசிகர் மெய்கண்ட சாஸ்திரக்கருத்தை உள்ளடக்கித் 
தசகாரியம் உபதேசப்பஃறொடை என்னும் இரு நூல்களை அருளிச்செய்து 
பரிபூரண தசை அடைந்தார் . 

அம்பலவாணதேசிகர் தசசாரியம் , சன்மார்க்கசித்தியார் , சிவாச்சிர 
மத்தெளிவு , சித்தாந்தப்பஃறொடை , சித்தாந்தசிகாமணி , உபாயநிட்டை 
வெண்பா, உபதேசவெண்பா , நிஷ்டைவிளக்கம் , அதிசயமாலை , நமச்சி 
வாயமாலை என்னும் பத்து ஞான நூல்களையும் , பூப்பிள்ளையட்டவணை எனப் 
படும் உயிரட்டவணையையும் அருளிச்செய்தார், 

பின்னரும் அம்பலாணதேசிகர் தம்மை அடைந்த வைஷ்ணவப்பிராம 
ணரும் கல்வியறிவொழுக்கங்களில் சிறந்த பரிபக்குவருமாகிய உலகுடைநாய 
னார் என்பவருக்கு நிருவாணதீக்ஷை செய்து , மெய்கண்ட சாஸ்திரங்களையும் , 
தாம் இயற்றியருளிய தசகாரியமுதலிய நூல்களையும் உபதேசித்தார் . உலகு 
டைநாயனார் தமது ஞானாசாரியர்மீது " மலமெனுந் தடத்தில் " என்றற்றொட 
க்கத்த பத்துத் திருவிருத்தங்களைப் பாடியருளினார் . 

அம்பலவாணதேசிகர் உருத்திரகோடிதேசிகருக்கும் , அவர் வேலப்ப 
தேசிகருக்கும் , அவர் குமாரசுவாமிதேசிகருக்கும் , அவர் பிற்குமாரசுவாமி 
தேசிகருக்கும் , அவர் மாசிலாமணிதேசிகருக்கும் அபிஷேகஞ்செய்து சைவ 
சித்தாந்தோபதேசஞ் செய்தருளினார் . 

அக்காலத்திலே மாசிலாமணிதேசிகரிடத்திலே சைவசித்தாந்தோபதே 
சம் பெற்றுத் திருநெல்வேலியில் ஈசானமடாலயத்திலிருந்த சுவாமிநாததே 


வசனாலங்கார தீபபூமிகை. 
சிகர் இலக்கணக்கொத்து என்னும் நூலையும் வடமொழிப்பிரமாணங்களோடு 
சேர்ந்த தசகாரியஞான நூலையும் இயற்றினார் . 

மாசிலாமணி தேசிகர் இராமலிங்கதேசிகருக்கும் , அவர் வேலப்பதேசி 
கருக்கும் , அவர் பின்வேலப்பதேசிகர்க்கும் சைவசித்தாந்தோபதேசஞ் 
செய்தருளினார் . பெரியபட்டத்து வேலப்ப தேசிகர் திருப்பறியலூர்ப்புரா 
ணத்தை வடமொழியினின்று மொழிபெயர்த்தருளினார் . சின்னப்பட்டத் 
துப் பின் வேலப்பதேசிகர் பஞ்சாக்கரப்பஃறொடை என்னும் ஞான நூலை 
அருளிச்செய்தார். 

அம்பலவாணதேசிகர் அருளிய தசகாரியமுதலிய பத்தும் , தக்ஷிணா 
மூர்த்திதேசிகரருளிய தசகாரியம் , உபதேசப்பஃறொடை இரண்டும் , சுவாமி 
நாததேசிகரருளிய தசகாரியம் ஒன்றும் , பின்வேலப்பதேசிகாருளிய பஞ்சாக் 
காப்பஃறொடையுமாகச் சேர்ந்த பதினான்கு ஞான நூல்களும் பண்டாரசாஸ் 
திரங்களெனப் பெயர்பெற்று வருவனவாயின . 

அந்தப் பின்வேலப்பதேசிகஞானாசாரியர்காலத்திலே , பாண்டிமண்ட 
லத்துப் பொதியமலைச்சாரலிலே பாவநாசத்தைச் சார்ந்த விக்கிரமசிங்கபுரத் 
திலே பரம்பரைச் சைவவேளாளர் குலத்திலே சிவபக்தி முதலியவற்றால் ஓங் 
கிய ஆனந்தக்கூத்தர் என்பாருடைய கற்பினிற் சிறந்த மயிலம்மையார் திருவ 
யிற்றிலே ஒருவர் திருவவதாரஞ் செய்து , முக்களாலிங்கர் என்னும் பின் 
ளைத்திருநாமம் பெற்று , ஒழுக்கம் அன்புமுதலிய நற்குணங்களோடு வளர் 
வாராயினார் . 

முக்களாலிங்கர் ஐந்து பிராயத்திலே தமது தாய் தந்தையரால் வித்தி 
யாரம்பஞ் செய்யப்பெற்று ஓர் பாடசாலையில் அமர்ந்து கல்விகற்று 

வரு 
வாராயினார் . அக்காலத்திலே திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சார்ந்த சில 
முனிவர்கள் விக்கிரமசிங்கபுரத்துக்கு வந்தபோது , அவர்களை முக்களாலிங் 
கர் தரிசித்துப் பிரார்த்தித்துத் தமது கிருகத்துக்கு அழைத்துக்கொண்டு 
போய் விருந்து செய்வித்தார் . தமது கருத்தின்படி விருந்தளித்த அன்னை 
யாரையுற்று , 

அருந்ததியென் னம்மை யடியவர்கட் கென்றும் 
திருந்த வழதளிக்குஞ் செல்வி - பொருந்தவே 
யானந்தக் கூத்த ரகமகிழத் தொண்டுசெயு 

மானந் தவாத மயில் 
என்னும் வெண்பாச்செய்யுளை இயற்றினார் . பின்னர் அவர் தந்தையார் வீட் 
டிற்கு வந்து நடந்த விஷயங்களைக் கேட்டு மிக்க ஆனந்தமுற்றார் . 

ஆனந்தக்கூத்தர் தமது புதல்வரோடு ஆதீனமுனிவர்களிடத்துக்குப் 
போய் வணங்கிய போது , சத்தினிபாதமுற்ற முக்களாலிங்கர் பிறவித்துன் 
பத்தினின்று கரையேற நினைந்து , முனிவர்களோடு தாம் செல்லவேண்டு 


கா 


சிவஞானபோத 


மென்ற குறிப்பினைத் தந்தையார்க்கு உணர்த்த , புதல்வரைப் பிரியச் சிறி 
தும் மனசிலராயினும் தந்தையார் ஒருவாறு இசைந்து அப்புதல்வரை முனி 
வர்பால் விடுத்துத் தமது வீட்டிற்குத் திரும்பிவிட்டார் . 

முனிவர்களோடு முக்களாலிங்கர் வழியிலேயுள்ள சிவஸ்தலங்களை வழி 
பட்டுக்கொண்டு , திருவாவடுதுறையா தீன மடாலயத் துள்ளே பிரவேசித்து ,, 
ஆதீனபா மசற்குருவாகிய நமச்சிவாயமூர்த்திகளைத் தரிசித்துத் திருவரு 
ணோக்கம் பெற்று , சின்னப்பட்டத்தில் அப்போது எழுந்தருளியிருந்த ஞானா 
சாரியராகிய பின் வேலப்பதேசிகரை ஒடுக்கத்திலே போய்த் தரிசித்துப் பே 
ரன்போடு வணங்கினார் . 

இந்த ஞானதேசிகரிடத்திலே சைவசந்தியாசமும் , சிவதீக்ஷையும் , சிவ 
ஞானயோகிகள் என்னும் தீக்ஷாநாமமும் பெற்று மெய்கண்ட சாஸ்திரம் , 
பண்டாரசாஸ்திரம் என்பவற்றைக் கேட்டருளினார் . 


இவர் சென்னை மாநகரிலே இருந்தபோது மெஹௌதாரியப்பிரபுவாகிய 
மணலிச்சிந்நயமுதலியாரது ஆஞ்ஞாப்பிரகாரம் வியாகரணத்தில் வல்ல சாஸ் 
திரியார்வாயிலாகப் பதஞ்சலி மகாபாஷ்யம் கற்றுவந்தார் . இங்கனம் நெடுநாட் 
கற்றுவருங்காலத்தில் , முதலியார் சாஸ்திரியாரைப் பார்த்து , தம்பிரான் பதஞ் 
சலிமகாபாஷ்யம் நன்கு கற்றுவருகின்றாரா ? என்று சிவஞானயோகிகளையுற்று 
வினாவ , அதற்குச் சாஸ்திரியார் " பாடம் மாத்திரம் சொல்லிக்கொண்டுவரு 
கின்றேன் , ஞாபகத்தில் அலற்றைத் தரித்திருக்கின்றாரா ? என்பதையுற்று 
நான் ஒன்றும் அவரிடத்தில் விசாரித்திலேன் " என்று உத்தரம் கூறிவிட்டு , 
முதலியார் சமுகத்தில் மகாபாஷ்யத்திற் சில வினாக்கள் பொறித்தார் . உட 
னே சிவஞான யோகிகள் “ ஏகசந்தக்கிராகி ” யாதலின் கடன் மடை திறந்தாற் 
போலத் தாம் கேட்ட மகாபாஷ்யபாகங்களில் ஓர் பதமும் தவற விடாது நெட் 
இருவாக ஒப்பித்தார் . உடனே சாஸ்திரியாரும் முதலியாரும் அடைந்த ஆனக் 
தத்துக்கு ஓர் அளவில்லை என்பர் . அவர் அகத்தியமகாமுனிவரது வரத்தினால் 
அவதரித்தவர் என்று கூறப்படுகின்றமைக்குச் சான்றாகவே , வடமொழி தெ 
ன்மொழிக் கடல்களின் கரை கண்டுணரவல்லராயினார் . 


பின்வேலப்பதேசிகர் சிவஞானயோகிகளுக்கு ஆசாரியராயிருந்தா 
ரென்பது 

எவ்வெவர் கோட் படுபொருளு மஞ்செழத்தி னடக்கியவற் றியல்பு காட்டி 
மெய்வகையத் சவத்தையினு நிற்குமுறை யோதுழறை விளங்கத் தேற்றி 
யவ்வெழத்தினுள்ளீடு மறிவித்துச் சிவபோகத் தழத்தி நாயேன் 

செய்வினையுங் கைக் கொண்ட வேலப்ப தேசிகன்றன் சென்னி சேர்ப்பாம் 
என்னும் காஞ்சிப்புராணச்செய்யுளால் அறியப்படுகின்றது . 


கக 


வசனாலங்கார தீபபூமிகை . 
சிவஞானயோகிகள் தொல்காப்பியச்சூத்திரவிருத்திபாஷ்யம் , தருக்க 
சங்கிரக அன்னம்பட்டயங்களின் மொழிபெயர்ப்பு , நன்னூல்விருத்தியுரைத் 
திருத்தம் , சித்தாந்தப்பிரகாசிகை, காஞ்சிப்புராணமுதற்காண்டமொழி 
பெயர்ப்பு , அரதத்தாசாரியர் அருளிய பஞ்சசுலோ கமொழிபெயர்ப்பு , சில 
தத்துவவிவேகம் , சோமேசர்முதுமொழிவெண்பா , திருவேகம்பரந்தாதி , 
கலைசைப்பதிற்றுப்பத்தந்தாதி , இளசைப்பதிற்றுப்பத்தந்தாதி , கச்சியானந்த 
ருத்திரேசர்பதிகம் , திருவேகம்பரானந்தக்களிப்பு , செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை 
த்தமிழ் , அமுதாம்பிகைபிள்ளைத்தமிழ் , செப்பறை அகிலாண்டேசுவரிபதிகம் , 
திருத்தொண்டர் திருநாமக்கோவை , நமச்சிவாயமூர்த்திகண் மீது பஞ்சாக்ஷர 
மாலை முதலிய பிரபந்தங்கள் , சிவசமவர் தவுரைமறுப்பு , “ எடுத்து " என்னுஞ் 
சொல்லுக்கிட்ட வைரக்குப்பாயம் , இலக்கணவிளக்கச்சூறாவளி என்னும் 
நூல்களை லோகோபகாரமாக இயற்றின தோடமையாது , யாமெல்லாம் உய்ந்து 
பிறவிசாகரத்தினின்றும் கரையே மும்வண்ணம் சிவஞானபோதத்துக்கு மெய் 
கண்டசிலாசாரியர் அமைத்தருளிய மெய்ப்பொருள் விளங்கும்வண்ணம் திரா 
விடமகாபாஷ்யம் எனப்பெயரிய குருவியாக்கியானமும் , சிற்றுரை எனப் 
பெயரிய லகுவியாக்கியானமும் செய்தருளினார் . அச்சிவஞானபோதசூத்தி 
சம் , வார்த்திகம் , வெண்பா என்பவற்றின் உண்மைப் பொருளுணர்ந்து விளக்க 
வல்லார் இப்பூமண்டலத்தில் இந்த மகானாகிய சிவஞானயோகிகளேயன்றி 
மற்றியார் !! 

இந்தச் சிவஞான போதம் வடமொழியை முதலாகக் கொண்டதென்று 
ணர்த்த ஒவ்வொரு சூத்திரத்தினும் முதற்கண்ணே , சிவபெருமான் அரு 
ளிய வடமொழிச்சுலோகத்தையும் அதன் பொருளையும் , மெய்கண்டதே 
வர் அருளிய சூத்திரத்தையும் அதன் பதவுரையையும் , அதன் பின் சூத்திரக் 
* கருத்துரையையும் அதன் பொருளையும் , சூத்திரப்பிண்டப்பொழிப்பையும் 
வரைந்துவிட்டு , அதிகரணத்துள்ள மேற்கோள் , எது முதலியவற்றின் பொரு 
ளைப் பொல்லாப்பிள்ளையாரருளிய ஒவ்வோர் சூர்ணிகையின் பொருளாக 
அடக்கி வரைந்து , திருஷ்டாத்தமாகப் போந்த வெண்பாக்களின் பொருளை 
யும் எழுதி , மேலும் விளக்கற்பாலனவாய் , சுருக்கற்பாலனவாய் , விரிக்கற்பால 
னவாய்க் கிடந்தவற்றை விளக்கியும் , சுருக்கியும் , விரித்தும் உரைத்தும் , ஒவ் 
வோர் சூத்திர இறுதியில் ஒவ்வோர் சூத்திரப்பொருளையும் தொகுத்துணர்த் 
தியும் , அச்சூத்திரப்பொருள் இனிது விளங்குமாறு பற்பல வினாக்கள் பொ 
றித்தும் , அவற்றின் விடைகள் இன்ன இன்ன பிரிவுகளால் உணரப்படும் என் 
பது போதர , வினாக்களின் இறுதியில் இலக்கங்கள் கொண்டு அவற்றைக் 
குறித்தும் வரைந்துள்ளேம் . 


கஉ 


சிவஞான போதவசனாலங்கார தீபபூமிகை. 


இந்தச் சிவஞானபோதவசனாலங்காரதீபத் திலே பிரமாணமாய்ப்போக் 

இருக்குவேதமும் , ஆரணியகமும் . உபநிஷதமும் , பிரமசூத்திரமும் , 
புராணே திகாசமும் , ஆகமமும் , தேவாரதிருவாசக திருமந்திரமும் பிறவு 


மாம் . 


சூத்திரப்பதப்பொருளை ( சூ - ப ) என்றும் , 
சூத்திரக்கருத்துரையை (க - ரை ) என்றும் , 
கருத்துரைப்பொருளை ( க - பொ ) என்றும் , 
சூர்ணிகைப்பொருளை ( சூ - பொ ) என்றும் , 
சூத்திரப்பிண்டப்பொருளை ( சூ - பி - பொ ) என்றும் , 

வெண்பாப்பொருளை ( வெ - பொ ) என்றும் ஆண்டாண்டுக் குறித்துள் 
ளேம் . இங்ஙனம் எழுதாது மற்றோர் பிரகாரம் மேற்கோண் முதலியபற்றி 
எழுத முயன்றால் , அது வசனநடையாயிருந்தாலும் அதன் பொருள் எவர்க் 
கும் அறியமுடியாது போய்ப் பயனற்றதாய் முற்றுமாகலான் அங்கனஞ் 
செய்துளேம் , யாம் பெரும்பான்மையும் மா தவச்சிவஞானயோகிகள் உரைத் 
தருளிய உரையைத் தொடர்ந்தே இதனை எழுதினேம் , 


இங்ஙனம் , 
ஸ்ரீகாசிவாசி - செந்திநாதையர் . 


ஒன் 53 


லைகளை 


R 


Mana 


கலை 


து 


* 


SE 


25 


2 . 


& 2 


ஸ்ரீ காசிவாசி செந்திநாதையர். 


44 
கால 


அ 


Solden & Co., Madras . 8. E. 


திருச்சிற்றம்பலம் , 


குருவணக்கம் . 


து 
தருமணியின் ஒருமணியாய்த் தமையடைந்து வேண்டிநினை தகைய 
வெம்மைப் , பொருமணியின் மதிமலிநூல் போதித்துப் போதவுயர் போத 
ராக்கிக் , குருமணியி னெமக்கென்றுங் குருமணியாய்க் குலவுசெந்தி நாத 
ரென்னும் , திருமணியின் மணிமலர்த்தாள் சிந்தையினுஞ் சென்னியினுஞ் 
சேர்த்தி வாழ்வாம் . 

1 


சிவமயம் 

திருச்சிற்றம்பலம் 
சிவஞான போதவசனாலங்காரதீபம் . 

மாமன் 
கடவுள்வணக்கம் . 


க . பொதுவதிகாரத்தினாலும் சிறப்பதிகாரத்தினாலும் இரண்டாக வே 
றுபடுத்திக் காட்டி , வடமொழிச்சிவஞானபோதத்தைத் தென்மொழியிலே 
மொழிபெயர்த்தருளிச்செய்யுமாறு தொடங்கிய மெய்கண்டதேவநாயனார் 
நின்மலஜாக்கிராதீதசிவானந்தசாகரத்தில் மூழ்கிய தமக்கு எவ்வித இடை 
யூறும் , சிறிதாயினும் நணுகாது என்று உணர்ந்தாரேனும் , ஆன்றோர் செய்த 
பிரகாரம் தாமுஞ் செய்து அந்த ஆன்றோர் ஒழுக்கத்தைப் பேணவேண்டும் 
என்றும் . அதனைத் தமது மாணாக்கர்க்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் 
கொண்டே , முதற்கண் இடையூறு நீக்குதற்குரிய விநாயகக்கடவுளை வாழ்த் 
துதலாகிய மங்கலவாழ்த்துக் கூறுகின்றார் . 

கல்லா னிழன்மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர் 

நல்லார் புனைவரே . 
கூ . (இதன் பொருள் .) திருக்கைலாசத்தின் கண்ணேயுள்ள அருள்வடி 
வாகிய கல்லாலவிருஷத்தின்கீழே வீற்றிருந்தருளி , இந்தச் சிவஞான போத 
சாஸ்திரம்வாயிலாகச் சிவாகமப்பொருள்கள் ஒன்றோடொன்று மாறுபடுவன 
வாக மலைவுற்று வினாவிய நந்திபெருமானுக்கு உளவாகிய சந்தேகங்களை நீக்கி 
யருளிய ஸ்ரீகண்டருத்திரப் பெருமான் மேன்மேலும் கருணைகூர்ந்தருளும் 
பொருட்டு , சுயம்புமூர்த்தியாகிய விநாயகக்கடவுளுடைய இரண்டு திருவடித் 
தாமரைகளை மெய்யன்பர்கள் தமது சிரசின்கண்ணே சூடுவர் என்பதாம் .. 

சு . அவரது திருவடிகள் இரண்டனுள் வலத் திருவடி சேதனாசேத 
னப்பொருள்களையெல்லாம் ஒருவர் அறிவிக்கவேண்டாது தானே அறியும் 
அறிவாகிய முற்றறிவு என்றும் , இடத்திருவடி அந்தப் பொருள்களை யெல் 
லாம் செயற்படுத்தும் முற்றுத்தொழில் என்றும் உணர்தற்பாலனவாம் , 

ரு . ஆகவே , அவரது முற்றறிவே ஓர் திருவடி எனவும் , முற்றுத்தொ 
ழிலே மற்றத் திருவடியாம் எனவும் ஓர்க , 

ஆன்மாக்களுடைய அறிவு எப்பொருளையும் ஒவ்வொன்றாக அறி 
யும் சிற்றறிவாயும் , அவர்களுடைய தொழில் எப்பொருளையும் நினைத்தவாறு 
செய்ய இயலாத சிறு தொழிலாயும் உள்ளன . 


சிவஞான போத 


( கடவுள் 


எ . 


க . 


சுக . 


ஆதலால் அவரது முற்றறிவாகிய திருவடியையின்றி ஆன்மாக்க 
ளாகிய நாம் ஒன்றை அறியவும் இயலேம் , அவரது முற்றுத்தொழிலாகிய 
திருவடியையின்றி நாம் ஒன்றையும் செய்யவும் இயலேம் என்று உணர்ந்து , 
நமது அறிவுஞ் செயலும் இழந்து திருவருள் வியாபகத்தில் அடங்கிநிற்றலே 
அவரது திருவடியைச் சூதேல் என்பதின் பொருளாம் . 

வு . தாள் தலை என்னும் இரண்டும் வேறு சொற்களாயும் , அவ்விரண் 
டும் புணருங்கால் தாடலை என ஒன்றாயும் நிற்குமாறு போல , கீவான்மா பா 
மான்மா என்னும் இரண்டும் வேறு பொருள்களாயும் , முத்திதசையிலே 
ஆன்மபோதமும் கண்ணொளியும் போல வேறுபடாது அனன்னியமாயும் 
நிற்கும் . 

கூ , உலகத்திலே புதல்வனிடத்திற் செய்யும் வழிபாடு தந்தையர்க்கு 
மிகுந்த மகிழ்ச்சியை விளைக்குமன்றோ. அந்த முறைமைபற்றி விநாயகக்கட 
வுளை வழிபடுதல் சிவபெருமானை மகிழ்விக்கும் என்பதும் , அவ்விருவர்க்கும் 
பேதமின்றாம் என்பதும் போதர வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் 
புனைவரே என்றார் . 

மலையை வில்லாக வளைத்தவரும் , கல்லால நிழலில் எருந்தருளி 
பிருந்தவரும் சிவபெருமானேயாம், 

மகாமேருவை வில்லாகவளைத்து அக்கினியும் , சோமனும் , விஷ் 
னுவும் முறையே அடியும் , நடுவும் , துனியுமாக அமையப்பெற்ற பாணத்தைத் 
திரிபுரத்தின்மேற் செலுத்தி , அப்புரத்து அசுரர்களைச் சங்கரித்து , அவர்க 
ளால் துன்பமடைந்த தேவர்களைக் காத்து , அவர்களுக்குச் சிற்றின்பபோகத் 
தை ஊட்டிய கடவுளே , கல்லாலவிருக்ஷநீழலில் ஞானாசாரியாக எழுந்தரு 
னியிருந்து சனகாதிமுனிவர்களுக்குச் சித்தாந்தோபதேசஞ் செய்து , மும் 
மலம்போக்கிப் பேரின்பபோகத்தை அருளினாசென்று உணரற்பாற்றாம் , 
அங்ஙனம் சித்தாந்தோபதேசஞ் செய்தமை 

வ நகாரிவேந்தெம்) ஒவ o-tree - a - 41 

ஹவரைமரைவாவவிாேதா கயய நீவிதம் 
சநகாதிமுநீந்திரேப்யஸ் திரிபதார்த்தார்த்தசம்மிதம் 

ரஹஸ்யமா கமாந்தாக்யசித்தாந்தம் கதயங் ஸ்தித ! 
கைலாசத்திலே சிவபெருமான் ) சனகர் முதலிய முனீந்திரர்களுக்குத் திரிய 
தார்த்தார்த்தங்களினாலே சம்மிதமாயும் இரகசியமாயுமுள்ள ஆகமாந்தம் 
என்னும் பெயர்த்தாகிய சித்தாந்தத்தைச் சொல்லிக்கொண்டிருந்தார் " என்று 
சங்கரசங்கிதை கூறுமாற்றால் உணரப்படும் . 

மேலே கூறிய “ கல்லால் " என்றற்றொடக்கத்தவஞ்சித்துறைச் 
செய்யுள் கல் , ஆல் , நிழல் , மலைவு , இல்லார் , அருளிய, பொல்லார் , இணை , 
மலர் , நல்லார் , புனைவர் , ஏ என்னும் பன்னிரண்டு சொற்களையுடையது . 


கஉ . 


( 


வணக்கம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கரு 


கச . 


இந்தப் பன்னிரண்டு சொற்கள் கொண்டு இந்த நூல் பன்னி 
ரண்டு சூத்திரங்களால் அமையப்பெற்றது எனவும் , 

கரு . கல் , ஆல் , நிழல் , மலைவு , இல்லார் , அருளிய என்னும் முன் 
ஆற சொற்கள் கொண்டு பொதுவதிகாரமாகிய பொதுவியல்பு முன் ஆறு சூத் 
திரங்களாற் கூறப்பட்டது எனவும், 


கசு . 


கஎ . 


பொல்லார் , இணை , மலர் , நல்லார் , புனைவர் ஏ என்னும் பின் 
ஆறு சொற்கள் கொண்டு சிறப்பதிகாரமாகிய சிறப்பியல்பு பின் ஆறு சூத்திரங் 
களாற் கூறப்பட்டது எனவும் , 

கல் , ஆல் , நிழல் என்னும் மூன்று மொழிகள் கொண்டு பதி , 
பாசம் , பசு என்னும் முப்பொருள்களுக்குப் பிரமாணம் கூறுவதாகிய பிரமா 
ணவியல்பு முதலாம் , இரண்டாம் , மூன்றாம் சூத்திரங்களாற் கூறப்பட்டது 
எனவும் , 

க. அ . மலைவு . இல்லார் , அருளிய என்னும் மூன்று மொழிகள் கொண்டு 
அந்தப் பசு பாசம் பதி என்னும் முப்பொருள்களுக்கு இலக்கணம் கூறுவ 
தாகிய இலக்கணவியல் நான்காம் , ஐந்தாம் , ஆறாம் சூத்திரங்களாற் கூறப் 
பட்டது எனவும், 

பொல்லார் , இணை , மலர் என்னும் மூன்று மொழிகள் கொண்டு , 
அப்பதி , பசு , பாசங்களின் இலக்கணத்தை அறிந்து அதனாலாகிய பயன் 
பெறுதற்கு ஏதுவாயுள்ள சாதனம் கூறுவதாகிய சாதனவியல்பு ஏழாம் , எட் 
டாம் , ஒன்பதாம் சூத்திரங்களாற் கூறப்பட்டது எனவும் , 

நல்லார் , புனைவர் , ஏ என்னும் மூன்று மொழிகள் கொண்டு அச் 
சாதனத்தானாகிய பயனை வகுத்துக் கூறுவதாகிய பயனியல்பு பத்தாம் , 
பதினொசாம் , பன்னிரண்டாஞ் சூத்திரங்களாற் கூறப்பட்டது எனவும் குறிப் 
பால் உணரக்கிடந்தது . 

உக . இங்கனம் நூலிலே கூறப்படும் பொருள்களையெல்லாம் குறிப் 
பால் தன்னகத்தே அடக்கிநிற்றல் மங்கலவாழ்த்துக்கு இலக்ஷணமாம் என்று 
ஓர்க . 


கக . 


20 . 


கீ 


[ கடவுள் 


சிவஞான போ 
கடவுள்வணக்கத்துப் பரீக்ஷைவினாக்கள் . 


க . சிவஞானபோதம் எத்தனை அதிகாசமுடையது ? க , 
உ . எந்நிலையில் நின்றவர்க்கு இடையூறு எய்தாது க . 
கூ . மெய்கண்டதேவர் எந்நிலையில் உள்ளார் ? க . . 
ச . எதன்பொருட்டு மங்கலவாழ்த்துக் கூறுகின்றார் ? க . 
ரு . எவரை இங்கே வாழ்த்துகின்றார் ? க . 
* , அந்த வாழ்த்து யாது ? 2 . 
எ . வாழ்த்துக்கவியின் பொருள் யாது ? ங . 
அ . விநாயகக்கடவுளது வலத்திருவடி எதனை உணர்த்தும் ? ச . 
சு . அவர் இடத்திருவடி எதனை உணர்த்தும் ? ச . . 
க 0 . ஆன்மாக்களுடைய அறிவும் தொழிலும் எவ்வியல்பின ? சு . . 
கக . திருவடி சூடுதலின் பொருள் யாது ? எ . 

கஉ . தாள் தலை என்னும் மொழிகள் போல , வேறு பொருள்களாயுள் 
ளன யாவை அ .. 

கங . முத்திதசையிற் பரமான்மாவும் ஆன்மாவும் எங்ஙனம் அனன்னி 
யமாய் நிற்கும் அ .. 

கச . விநாயகக்கடவுளை வழிபடுதல் சிவனை மகிழ்விக்கும் என்றற்குக் 
காரணம் என்னை ? க . 

கரு. மலையை வில்லாக வளைத்தவரும் கல்லாலநிழலில் எழுந்தருளி 
பிருந்தவரும் யாவர் ? க 0 . 

மலைபை வில்லாக வளைத்து எதனைச் செலுத்தினார் ? கச . 

பாணத்தைச் செலுத்தி எவரைச் சங்கரித்தார் ? கக . 
கவு . அதனால் தேவர்களுக்கு எதனை ஊட்டினார் ? கக. 

கல்லால விருசு நீழ லில் எழுந்தருளியிருந்து எதனை 
உபதேசித்தார் ? கக . 

20. சித்தாந்தோபதேசஞ் செய்து எதனைப் போக்கினார் ? கசு . 
உக . அதனாற் சனகாதியர்க்கு எதனை அருளினார் ? கச . 

சனகாதியர்க்குச் சித்தாந்தோபதேசஞ் செய்தார் என்றமைக் 
குப் பிரமாணம் என்னை ? கஉ . 


கள் . 


கக . 


வசனாலங்கார தீபம் . 


உங , கல்லால் என்றற்றொடக்கத்த வஞ்சித்துறைச் செய்யுளில் எத் 
தனை சொற்கள் அமைந்தன ? கூ 

உச . இப்பன்னிரு சொற்களும் எவற்றைக் குறிப்பால் உணர்த்து 
கின்றன ? கச . 

உடு . கல் முதலிய ஆறு சொற்களால் எவை சுட்டப்படுகின்றன ? கரு . 
உசு . அவ்வாறு சூத்திரங்களிலும் கூறப்பட்டது யாது ? கரு . 

உஎ பொல்லார் முதலிய ஆறு சொற்களாற் குறிக்கப்பட் 
படன யாவை ? கசு . 
உஅ . ஆறு சூத்திரங்களினும் கூறப்பட்டது யாது ? கசு. 

கல்முதலிய மூன்று சொற்களால் உணர்த்தப்பட்டன 
யாவை ? கஎ. 

கூ 0 . அம்மூன்று சூத்திரங்களிற் கூறப்பட்டது யாது ? கள . 
கூக. மலைவு முதலிய மும்மொழிகளாற் குறிக்கப்பட்டன யாவை ? கஅ . 
கூஉ. அம்மூன்று சூத்திரங்களிற் கூறப்பட்டது யாது ? கஅ. 

பொல்லார் முதலிய மும்மொழிகளால் உணர்த்தப்பட் 
டன யாவை ? கசு . 

கூச . அம்மூன்று சூத்திரங்களிற் கூறப்பட்டது யாது ? ககூ , 

கூடு , நல்லார் முதலிய மூன்று சொற்களாற் குறிக்கப்பட் 
டது யாது ? உ 0. 

கூசு . அம்மூன்று சூத்திரங்களிற் கூறப்பட்டது யாது ? 20 . 


சமயாதீதம் . 
வேதசாரசைவசித்தாந்தம் . 


க. 


மங்கலவாழ்த்துக் கூறுமிடத்து நமக்கு இறைவர் சிவபெருமான் 
என்று உணர்த்தி , அந்தச் சிவபெருமானால் அருளிச்செய்யப்பட்ட வைதிக 
சைவசித்தாந்தத்தினது உயர்ச்சியும் , ஏனைச் சமய நூல்களை உணர்ந்தாரது 
குறைவும் கூறுவாராயினார் . 

உ . உடைப்பொருள் இருவகைப்படும் ; அவை அடிமையும் உடைமை 
யுமாம் . உயிர்ப்பொருளெல்லாம் அடிமைப் பொருள் . உயிரில்லாப் பொரு 
ளெல்லாம் உடைமைப் பொருள் . உயிர்ப்பொருள் சேதனப்பிரபஞ்சம் எனவும் , 
உயிரில்லாப்பொருள் அசேதனப்பிரபஞ்சம் எனவும்படும், 


கஅ 


சிவஞான போத 


மை 


கூ . , நின்மல துரியத்தின்கண்ணே தான் பணியை நீத்தலாகிய ” ஆன் 
மசுத்திவாயிலாக அடிமைப் பொருளாகிய தம் இயல்பினை உணர்ந்து , தம் 

உடையானாகிய தலைவனை நின்மலதுரியாதீதத்தின்கண்ணே உணரும் 
சித்தாந்தசைவர் தமக்கு அடிமைப்பொருளாகிய எம்மை உடையாராகலின் , 
அவர் நாம் செய்யும் குற்றங்களைப் பொருட்படுத்தாது நீக்கி , எமது நற்கு 
ணத்தைப் பொருட்படுத்திப் பாராட்டுவாரன்றி ஒருகாலும் தூஷிப்பாரல்லர் ; 
ஆதலான் அவர்கள் நாம் இயற்றும் இந்தச் சிவஞானபோதத்திலே நிகழும் 
வழூஉக்களைப் பொருட்படுத்தாது நீக்கி , அதில் காணப்படும் சிறந்த பொருள் 
களைப் பாராட்டி அதனை அங்கீகரிப்பார் . 

சீ . அகனம் பரமபதியாகிய சிவபெருமானுக்குத் தாம் அடிமை 
என்று உணரமாட்டாத புறப்புறச்சமயத்தாரும் , புறச்சமயத்தாரும் , அகப் 
புறச்சமயத்தாரும் எமது நாலையும் , எம்மையும் இகழ்ந்து உரைக்கும் மொழி 
களையும், புறச்சமயிகளாகாத அகச்சமயத்தார் அறுவரும் முன்னன்றிப் புறத் 
தே இகழ்ந்து உரைக்கும் மொழியையும் பொருட்படுத்தேம் , 


புறப்புறச்சமயத்தார் . 


( 1 ) லோகாய தரும் ( மாத்மிகர் , யோகாசாரர் சவுத்திராந்திகர் , வைபா 
டிகர் என்னும் ) நால்வகைப் பவுத்தரும் , க்ஷமணருமாகிய அறுவரும் வேதம் 
சிவாகமம் இரண்டையும் நிந்திக்கும் நாஸ்திகராயினும் ஒரு நூல் என்றும் 
பிரமாணம் என்றும் கூறி ஒரு நெறியில் நிற்றலால் அவர் சமயம் புறப்புறச் 
சமயம் எனப்படும் . 

புறச்சமயத்தார் . 


தை மீத 


( 2 ) தார்க்கிகரும் , மீமாஞ்சகரும் , ஏகான்மவா தியரும் , சாங்கியரும் , 
யோகமதத்தினரும் , பாஞ்சராத்திரிகளுமாகிய அறுவரும் வேதத்தைப் பிர 
மாணமாகப் பொதுவகையாற் கொள்ளினும் , அவருள்ளே தார்க்கிகர் வேதத் 

1 பிரமாணமாகக் கொள்ளாது , அவ் வேதப்பொருளோடு மாறுபட் 
டுப் பொருள் கொள்ளுகின்றமையானும் , மீமாஞ்சகர் வேதத்தின் கன்மகாண் 
டத்தையே பிரமாணமாகக்கொண்டு ஞானகாண்டமாகிய உபநிடதங்களை இகழ் 
கின்றமையானும் , ஏகான்மவாதிகள் ஞான காண்டத்தைப் பொருட்படுத்து 
பவர்போலத் துணிந்து , வேதாந்தம் என்னும் பெயரோடு விளங்குகின்ற சர்வ 
சாரம் பைங்கல முதலிய மாயாவாத உபநிடதப்பொருள்களைப் பொருட்ப 
த்ேதி , அம்மாயா வாதப் பொருள்களுக்கு இயைவுபட ( ஆன்மாவையும் பா 
மான்மாவையும் சிவாகமங்களுக்கு மாறுபடாது நித்தியபதார்த்தங்கள் என்று 


வசனாலங்கா ர தீபம் . 


உரைக்கும் மெய்மை வேதாந்தமாகிய முண்டகம் சுவேதாசுவதம் கடவல்லி 
முதலிய உபநிடத ) பாசுருதிகளை அலைத்துத் திரித்து மாயாவாதபரமாகப் 
பொருள் கொண்டு இடருறுதலானும் , சாங்கியர் யோகமதத்தினர் என்னும் 
இருவரும் தத்தம் மகத்துக்கு வேண்டுவனவற்றைமாத்திசம் எடுத்துக் 
கொண்டு ஏனையவற்றுக்குப் பிரமாணம் கொள்ளாமையானும் வேதத்துக்குப் 
புறமாகிய நூல்களைப் பிரமாணமெனக் கொள்கின்றமையானும் , பாஞ்சராத்தி 
ரர் வேதாந்தம் என்னும் பெயரோடு விளங்கும் நாராயணம் சுபாலமுதலிய 
உபநிடதங்களைப் பொருட்படுத்தி , இந்த வைஷ்ணவ உபநிடதங்களுக்கு 
இயைய ( ஈச , கேன , கட , பிரசின , முண்டக , மாண்டூக்கிய முதலிய ) உப 
நிடதபரசுருதிகளை அலைத்துத் திரித்துப் பாஞ்சராத்திரப்பாமாகப் பொருள் 
கொண்டு இடருறுதலானும் வேதத்துக்குப் புநமாகிய நூல்களைப் பிரமாண 
மாகக் கோடலானும் , தார்க்கிகர்முதற் பாஞ்சராத்திரர் இறுதியாகிய அது 
வரும் சிவாகமநிந்தகராதலானும் , அவர் சமயம் புறச்சமயம் என வேறு 
வைத்து எண்ணப்பட்டது . 

அகப்புறச்சமயத்தார். 


(3 ) அவைதிக.பாசுபதர் , மாவிரதர் , காபாலர் , வாமர் , வைரவர் 
என்னும் ஐவரும் வேதம் சிவாகமம் இரண்டையும் பொதுவகையாற் பிரமா 
ணமாகக் கொள்ளினும் , அவ்வேதம் சிவாகமம் இரண்டற்கும் வேறாகிய 
அவைதிகபாசுபதமுதலிய நூல்களைச் சிறப்புவகையாற் பிரமாணமாகக் கோ 
டலானும் , ஐக்கியவாதசைவர் வேதசிவாகமம் இரண்டையும் சிறப்புவகை 
யாற் பிரமாணமாகக்கொண்டு , அவற்றில் விலக்கியவற்றை நீக்கி விதிக்கப்பட் 
டவற்றைச் செய்வாராயினும் , எல்லாக் கேட்டிற்கும் காரணமாகிய ஆணவ 
மலம் ஒன்று உளது என்பதைப் பொருட்படுத்தாமையானும் , அதனை உண்டு 
என்று கூறும் சிவாகமங்களை இகழ்தலானும் அந்த ஆறு மதத்தினர் சமயம் 
அகப்புறச்சமயம் என வேறு வைத்து எண்ணப்பட்டது . 

அகச்சமயத்தார் . 


( 4 ) பாடாணவாதசைவர் , பேதவாதசைவர் , சிவசமவாதசைவர் , 
சிவசங்கிராந்தவாதசைவர் , ஈசுரவலிகாரவாதசைவர் , சிவாத்தவி தசைவர் 
என்னும் அறுவரும் பதி பசு பாசப்பொருளுண்மையெல்லாம் சிந்தாந்தசைவ 
ரோடு ஒப்பக்கொள்ளும் அந்தரங்க உரிமையுடையராயினும் , அவ்வப்பொ 
ருள்களுக்குக் கூறும் தன்னியல்பு பொதுவியல்புமாத்திரையில் மாறுபடலால் , 
அவர்சமயம் அகச்சமயம் என வேறுவைத்தெண்ணப்பட்டது . 


20 


20 


சிவஞான போத 


புறப்புறச்சமயம் : 
( 1 ) லோகாயதர் பிருதிவி , அப்பு , தேயு , வாயு என்னும் தத்துவங்க 
ளின் கூட்டமே உடம்பு என்றும் , வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு கூடிய விடத் 
துச் சிவப்புநிறம் ஒன்று தோற்றுமாறு போல , அப்பிருதிவிமுதலிய நான்கின் 
சேர்க்கையினால் ஓர் உணர்வு உண்டாகின்றது என்றும் , கடவுள் ஒருவர் இல் 
லை, ஆன்மா என ஒன்றில்லை , மங்கையரை மணந்து உண்டு உடுத்து வாழ்வதே 
துறக்கவின்பம் என்றும் கூறுவர் . 

( 2 ) மாத்தியமிகர் உலகத்திலுள்ள பொருள்கள் உள் பொருளாயின் 
அழியா ; அவை இல்லாத பொருளாயின் தோன்றா ; அவை உள்ளவும் இல்ல 
வுமாய பொருளெனில் முரணும் ; இரண்டும் அல்ல எனின் , உணர்ச்சிகூடாது ; 
ஆதலின் , இந்த நான்குபாகுபாடும் இல்லாமையின் , எல்லாப் பொருளும் 
சூனியம என்றும் , எல்லாம் மயக்கத்தாற் காட்சிப்பொருள் போலப் புலப் 
படுகின்றன என்றும் கூறுவர் . 

( 3 ) யோகாசாரர் வட்டம் , சதுரம் , கறுப்பு , சிவப்பு முதலிய வடிவின 
வாய் அகத்தே தோன்றும் ஞானம் சாகாரஞானம் என்றும் , பந்தம் நீங்கிய 
போது வேறுபாடின்றித் தொடர்ச்சியாய் உண்டாவது நிராகாரஞானம் என் 
றும் , இப்படிப்பட்ட ஞானமேயன்றிப் பொருளென மற்றொன்றில்லை என் 
றும் கூறுவர் . 

( 4 ) சவுத்திராந்திகர் உடல் பொறி முதலிய உருவகந்தம் என்றும் , 
இன்பதுன்பங்கள் வேதனைக்கந்தம் என்றும் , உருவகந்தத்தை உணரும் 
உணர்வு ஞானகந்தம் என்றும் , சாத்தன் கொற்றன் முதலிய பெயர் குறிக்கக் 
தம் என்றும் , ஞானகந்தம் சாகாரம் நிராகாரம் என இருவகைப்படும் என்றும் , 
சாகாரமாகிய சவிகற்பஞானம் பிரவிருத்திஞானம் எனப்படும் என்றும் , நிரா 
காரமாகிய நிருவிகற்பஞானம் ஆலயவிஞ்ஞானம் எனப்படும் என்றும் , அவற் 
றின் வாசனை வாசனைக்கந்தம் எனப்படும் என்றும் , உருவகந்தம் ஒன்றுமே 
புறச்சமுதாயம் என்றும் , வேதனை ஞானம் குறி வாசனை என்னும் நான்கும் 
அகச்சமுதாயம் என்றும் , இவ்விருவகைச் சமுதாயத்துள் உலகம் முழுதும் 
அடங்கும் என்றும் கூறுவர் . 


(5 ) வைபாடிகர் புறப்பொருண்ஞானமே தமக்குக் காட்சிப்பொருளா 
மென்றும் மஞ்சளும் சுண்ணாம்பும் கூடியவிடத்துச் செவ்வண்ணம் தோன்று 
மாறுபோல , இந்திரியங்கள் கூடிய விடத்துப் பிரபஞ்சம் தோன்றும் என் 
றும் கொள்வர் . 

( 6 ) ஆருகதர் சீவனும் , அசீவனும் ஆச்சிரவமும் , சமுவரமும் , நிச்சர 
மும் , பந்தமும் , விடும் எனப் பதார்த்தங்கள் ஏழு என்றும் , இவற்றுட் சீவன் 
அநாதிசித்தனும் , முத்தனும் , பெத்தனும் , என மூவகைப்படும் என்றும் , 
அகதிசித்தன் அருகக்கடவுள் என்றும் , முக்தன் மோகமுதலிய பந்தத்தில் 


உக் 


வசனாலங்கார தீபம் . 
நீங்கியவன் என்றும் , பெத்தன் , அவற்றுட் கட்டுண்டவன் என்றும் , சீவன் 
எடுத்த உடம்பளவிற்கேற்ப வியாபகமாய் நிற்பன் என்றும் , அசீவன் புற்கல 
மும் ஆகாயமும் தன்மமும் அதன்மமும் என நான்குவகைப்படும் என்றும் , 
அவற்றுட்புக்கலம் நிலமுதலிய நான்கு பூதமும் , மரம் புல்லுமுதலிய நிலையி 
யற்பொருளும் , கருப்பை மூட்டை முதலியவற்றிற் பிறக்கும் இயங்கியற் 
பொருளும் என அறுவகைப்படும் என்றும் , ஆகாயம் உலகாகாயமும் உலகம் 
கடந்த ஆகாயமும் என இருவகைப்படும் என்றும் , தன்மம் நன்மையைக் 
கொடுப்பது என்றும் , அதன்மம் தீமையைய் பயப்பது என்றும் , ஆச்சிரவமா 
னது பொறிவழிச்செல்லுதலாம் என்றும் , சமுவரமாவது அங்ஙனஞ் செல் 
லாமற் றடுத்து முக்திக்குக் காரணமாய் நிலத்தில் எறும்பு முதலிய இறவாமல் 
வழிபார்த்து மெதுவாய் இயங்குதலும் , இனியவை கூறுதலும் , நியமவுணவும் , 
பிறவுமாம் என்றும் , நிர்ச்சரவமாவது சுடுபாறையிற் கிடத்தல் , தலைமயிர் 
பறித்தல் முதலிய தவமாம் என்றும் , பந்தமாவது இருப்புக்கூடானது தன் 
னுள் அகப்பட்ட சுரைப்பழத்தைத் தண்ணீருள்ளே செலுத்துமாறுபோல , 
மோகமுதலிய குணங்கள் சீவனுடைய சுதந்திரத்தை அடக்கிப் பிறவியிற் 
செலுத்துவதாம் என்றும் , வீடாவது இருப்புக்கூடு உடைந்தபோது சுரைப்ப 
ழம் தண்ணீருக்குமேலே கிளருமாறு போல , மோகமுதலிய நீங்கிச் சீவன் 
சுவதந்திரம் பெற்று உலகங்கடந்த ஆகாயத்தை நோக்கி மேலே போதலாம் 
என்றும் கொள்வர் . 

உடம்பு எடுத்தற்கு முன் சீவன் உண்டோ இல்லையோ என்று வினாவுங் 
கால் , ( 1 ) உண்டாம் , ( 2 ) இல்லையாம் , ( 3 ) உண்டும் இல்லையுமாம் , ( 4 ) சொல்லொ 
ணாததாம் , ( 5 ) உண்டுமாம் சொல்லொணாததுமாம் , ( 6 ) இல்லையுமாம் சொல் 
லொணாததுமாம் , ( 7) உண்டும் இல்லையுமாம் சொல்லொணாததுமாம் என்று 
எழுவகையால் உத்தரம் இறுத்தல்பற்றி , ஆருகதம் அநேகாந்தவாதம் 
எனவும்படும் . 

லோகாயதன் காட்சிவாதி எனவும் , ( பவுத்தன் கணபங்கவாதி என 
வும் ) , ஆருகதன் அநேகாந்தவாதி எனவும் , பவுத்தருள் மாத்தியமிகன் சூனிய 
வாதி எனவும் , யோகாசாரன் விஞ்ஞானவாதி எனவும் , சவுத்திராந்திகனும் 
வைபாடிகனும் சமுதாயவாதிகள் எனவும் உணர்க. 

புறச்சமயம் : 
( 7 ) தார்க்கிகராவார் வைசேஷிகர் நையாயிகர் என இருவகைப்படுவர் . 
அவருள் வைசேஷிகர் திரவியம் , குணம் , தொழில், சாதி , விசேடம் , சமவா 
யம் , இன்மை என எழுவகைப்பொருள்கள் உண்டு என்றும் , அவற்றின் சிறப் 
பியல்பு பொதுவியல்பு வேற்றியல்புகளை உணரவே உடம்பு முதலியவற்றின் 
வேறாகிய ஆன்மாவின் இயல்பு விளங்கும் என்றும் , அதனால் உடம்புமுதலிய 
வற்றை நான் என்று எண்ணிய மித்தைஞானம் கழியும் என்றும் , அதனால் 
முயற்சியின்மையின் அறம் பாவங்கள் இலையாய்ப் பிறவி ஒழியும் என்றும் , 


உஉ 


சிவஞான போத 


அதனால் துன்ப இன்பங்கள் இலவாய் உடம்பு எடுத்துக்கொண்ட வினைப் 
பயன் துய்த்தலினாற் கழிந்தவிடத்து , இறுதித்துன்பம் கெட்டு மனத்தோடு 
கூடுதற்கு ஏதுவின்மையின் , அறிவின்றிப் பாடாணம்போற் கிடப்பதே முத்தி 
என்றும் கூறுவர் . 


நையாயிகர் வைசேஷிகரிற் சிறிது வேறுபட்டுப் பிரமாணம் பிரமேய 
முதலாகப் பதினாறு வகையாக விரித்துக் கூறுவர் . இவர் முத்தியில் ஆனந் 
தம் உண்டு என்பர் . 


( 8 ) மீமாஞ்சகர் பாட்டாசாரியன் பிரபாகரன் என இருவகைப்படுவர் . 
பாட்டாசாரியன் ஜைமினி சூத்திரமதம்பற்றி வழி நூல் செய்து கன்மமே பயன் 
கொடுக்கும் என்றும் , முத்தியில் ஆனந்தம் உண்டு என்றுஞ் சொல்லுவன் , 
பிரபாகரன் சூத்திரபாஷ்யமதம்பற்றி வழி நூல்செய்து , கன்மம் நாசமாகுங் 
கால் அபூர்வம் என ஒன்றுதோன்றிநின்று பயன்கொடுக்கும் என்றும் , கல்லுப் 
போலக் கிடப்பதே முத்தி என்றும் கூறுவன் . 

( 9 ) ஏகான்மவாதியர் சச்சிதானந்தமாய் , நித்தமாய் , வியாபகமாய் 

து பிரமம் என்றும் , இதுவே மெய்ப்பொருள் என்றும் , இந்தப் பிரமத் 
துக்கு வேறாகிய எல்லாம் பிரமத்தின் விவர்த்தனமாய் இப்பியில் வெள்ளி 
போல அஞ்ஞானத்தினாற் காணப்படுதலிற் பொய் என்றும் , இங்ஙனம் தோன் 
றும் உலகத்துக்கு முதற்காரணமாம் மூலப்பிரகிருதியாகிய மாயை பிரமம் 
போலச் சத்துமின்றி , முயற்கோடுபோல அசத்துமின்றிச் சொல்லொணாத 
தாய் இருக்கும் என்றும் , இந்தப் பிரமத்துக்கு வேறாகிய அறிவுரூபமாகிய யா 
னே பிரமம் என்றும் இங்ஙனம் அறிவதே முத்தி என்றும் கொள்வர் . 


( 10 ) சாங்கியர் இருபத்துநான்காம் தத்துவமாகிய மூலப்பிரகிருதி நித் 
தமாய் வியாபகமாய் சடமாய் , பொருள்களனைத்துக்கும் காரணமாய் , சாத்து 
விக இராசச தா மசகுணங்கள் சாமியமாய் நிற்கும் நிலையினதாய் , அருவமாய் 
உள்காது என்றும் , இதினின்று தோன்றும் புத்திமுதற் பிருதிவியிறாகிய இரு 
பத்து மூன்று தத்துவங்களும் காரியமாம் என்றும் , இந்த மூலப்பிரகிருதிக்கு 
மேலாய் நித்தமாய் வியாபகமாய் அரூபமாய் அறிவதுஞ் செய்வதுமின்றி 
அறிவுமாத்திரமாய் ஒன்றற்குக் காரணமாதலும் காரியமாதலுமின்றி நிற்கும் 
ஆன்மாக்கள் இருபத்தைந்தாம் தத்துவம் எனப்படும் என்றும் , இருபத்தைந் 
தாம் தத்துவபுருடன் பெத்தமுத்திகளில் ஒருதன்மையனே என்றும் , புரு 
டன் தாமரையிலையில் நீர்போல யாதினும் ஒட்டின்றி நிற்பன் என்றும் , மூலப் 
பகுதியையும் புருடனையும் பகுத்துணருங்கால் அஞ்ஞானம் நீங்கும் என்றும் , 
அதுவே முத்தி என்றும் கொள்வர் . 


( 11 ) யோகமதத்தினர் பிருதிவி முதற்புருஷன் ஈறாகிய இருபத்தைந்து 
தத்துவமும் பெத்தமுத்திகளும் நீதிக்கு எதுவாம் என்றும் , இருபத்தாறாம் 


வசனாலங்கார தீபம் , 


உ L 


தத்துவத்தினராகிய இறைவர் சர்வஞ்ஞராய்ச் சாஸ்திரங்களை அருளிப் புருஷ 
லுக்கு ஞானத்தை உணர்த்துலராகலின் , இறைவர் ஆன்மாக்களுக்கு வேறெ 
ன்று உணரப்படுவர் என்றும் கொள்வர் . 


( 12 ) பாஞ்சராத்திரர் இருபத்துநான்காம் தத்துவமாகிய குணதத்து 
வத்தின் மேலுள்ள இருபத்தைந்தாம் தத்துவத்தில் நாராயணராகிய பரம்பொ 
ருள் ஒருவர் உளர் என்றும் , அவருக்கு வாசுதேவர் , அநிருத்தர் , சங்கர்ஷ 
ணர் , பிரத்தியும்நர் என நான்கு வியூகர். உளர் என்றும் , இவரால் உலகம் 
படைக்கப்பட்டது என்றும் , பாஞ்சராத்திரத்தினன்றி வேதங்களில் உறுதிப் 
பயன் உண்டாகாது என்றும் , பாஞ்சராத்திராகமமுறைப்படி தீக்ஷை பெற்று 
நாராயணரில் லயமடைவதே முத்தி என்றும் கூறுவர் . 


அகப்புறச்சமயம் : 
( 13 ) அவைதிகபாசுபதர் ஆன்மாக்களுக்கு ஆணவமலம் என ஒன்று 
இல்லை என்றும் , அவைகள் மாயை கன்மங்களாற் - பந்தமுற்று இன்பதுன்பங் 
களை நுகரும் என்றும் , அவற்றில் வெறுப்புத் தோன்றிச் சாஸ்திரமுறையால் 
தீக்ஷை பெற்றவனிடத்தில் ஈசருடைய ஞானம் போய்ப்பற்றும் என்றும் , அப் 
போது குடும்பபாரத்தைப் புதல்வரிடத்து வைத்துவிட்டுத் துறவறத்திற் 
செல்வார்போல , ஈசரும் தம்முடைய குணங்களை அவன்பாற் பற்றுவித்துத் 
தாம் அதிகாரத்தினின்று ஒழிவுபெற்றிருப்பர் என்றும் கூறுவர் . இவர் சங்கி 
ராந்தசமவாதி எனவும்படுவர் , 

( 14 ) மாவிரதர் தமது சாஸ்திரத்திற் கூறிய பிரகாரம் ஆன்மாக்கள் 
தீக்ஷைபெற்று , எலும்புமாலை அணி தல்முதலிய ஒழுக்கங்களில் வழுவாது 
ஒழுகி முத்தராவார் என்றும் , முத்தருக்குச் சிவனோடு சமமாகிய எல்லாக் 
குணங்களும் உற்பத்தியாம் என்றும் கூறுவர் . இவர் உற்பத்திவாதி எனவும் 
படுவர் . 

( 15 ) காபாலர் தமது சாஸ்திரமுறைப்படி தீக்ஷைபெற்றுப் பச்சைக் 
கொடி ஒன்றைக் கையிற்கொண்டு , மனிதர் தலையோட்டிற் பிக்ஷை ஏற்று 
உண்டு, உன்மத்தராய்ச் சிவன் ஆவேசித்தலால் எல்லாக் குணங்களும் பெற் 
றுச் சிவசமமாவர் என்பர் . இவர் ஆலே 

வேசவாதி எனவும் படுவர் . 


(16 ) வாமமதத்தினர் சடமுஞ் சித்துமாகிய எல்லா உலகும் சத்தியின் 
பரிணாமம் என்றும் , வாமதந்திரத்திற் கூறப்பட்டவாறு ஒழுகிச் சத்தியில் 
லயித்தலே முத்தி என்றும் கொள்வர் . 

( 17 ) வைரவமதத்தினர் பெரும்பான்மையும் வாமமதத்தாரோடொத் 
துச் சிறுபான்மை ஒழுக்கங்கள் வேறுபட்டு , வைரவரே பரம்பொருள் எனக் 
கொண்டு வைரவபதத்திற் சேர்வதே முத்தி என்பர் . 


சிவஞான போத 


( 18 ) ஐக்கியவாதசைவர் மாயாமலம் கன்மமலம் என்னும் இரண்டு மல 
ங்கள் உள்ளன என்றும் , இறைவர் ஆன்மாக்களுக்கு முன்செய் வினைகளுக் 
கீடாகத் தனுகரணபுவனமூன்றும் கொடுப்பாரென்றும் , இந்தத் தனுகரணபுவ 
னவாயிலாக வினைக்கீடாய் இன்பதுன்பம் நுகர்வார் என்றும் , அங்ஙனம் நுக 
ருங்காற் சத்திநிபாதம் எய்தியவிடத்து , திருவருளினால் மாயை கன்மங்கள் 
நீங்கிவிட அவர் தமக்குள்ள பேரறிவு பிரகாசித்து அந்த இறைவர் அறிவிலே 
நீரும் நீரும் சேர்ந்தாற்போலக் கலந்துவிடுவர் என்றுக் கூறுவர் . 


காளாமுகமும் சாம்பவமுதலியவும் இவ்வறுவகைச் சமயங்களின் பகுதி 
யவாய் அடங்கும் . 

அகச்சமயம் : 


( 19 ) பாடாணவாதசைவர் ஆன்மா முத்தியிற் சகஜமலம் நீங்காது 
கல்லுப்போலக் கிடக்கும் என்பர் . 

( 20 ) பேதவா தசைவர் உயிர் மெய்ஞ்ஞானஞ் சேர்ந்த போதே மலம் 
நீங்கப்பெறும் என்றும் , இதுவே முத்தி என்றும் கொள்வர் . 

( 21 ) சிவசமவாதசைவர் ஆன்மா பதிப்பொருளைத் தியானித்து , அத 
ற்குச் சாமியமரபபின் , அப்பதி செய்யும் பஞ்சகிருத்தியஞ் செய்யும் என்பர் . 

( 22 ) சிவசங்கிராந்தவாதசைவர் விகாரமின்றி நிற்கும் ஆன்மசன்னிதி 
யிலே அசத்தாகிய கருவிகள் சத்தாகிய சிவத்தைச் சிவகாணமாய்நின்று அறி 
யும் என்பர் . 

( 23 ) ஈசுரவலிகாரவாதசைவர் கடியவெய்யிலிலே நடந்தோரால் அடை 
யப்படுகின்ற மசநிழல்போல , பதிவிகாரமின்றிநிற்க , ஆன்மாவானது தானே 
பக்குவம் அடைந்தபோது ஞானக்கண்பெற்றுப் பதியைச் சேரும் என்பர் . 

( 24 ) சிவாத்துவிதசைவர் ஆன்மா ( அபகதபாப்மத்துவம் எனப்படும் ) 
சர்வஞ்ஞதாதி குணங்களைச் சிவோகம்பாவனையினால் அடைந்து , ஒளிமார்க்க 
வாயிலாகச் சோமலோகம் எனப்படும் பிரமலோகத்தை அடைந்து , சிவசா 
ரூப்பியமுற்றுச் சிவானந்தத்தோடு சமஸ்தபோகங்களையும் துய்த்து , புநரா 
வர்த்தியின்றி இருப்பர் என்று கூறுவர் . 


ரு . இது ஞானயோகஸ்தானம் எனப்படும் சிதம்பரமேயாம் . இதுவே 
ஈசகேகமுதவிய பரசுருதிகளால் முடித்துப் பேசப்பட்ட வேதாந்தத்தின் 
முடிந்தநிலையாம் ; இந்த வேதாந்தமே , சைவசித்தாந்தம் வேதசாரம் எனப் 
பதெற்கேதுவாய் , பதிபசு பாசங்களைத் தடஸ் தமாய்க் கூறி முடித்ததாம் 
என்க . 


வசனாலங்கார தீபம் . 


உரு 


சு . லோகாயதர்முதல் ஐக்கியவாதசைவர் ஈறாகிய முக்கூற்றுப் பதி 
னெட்டுச் சமயிகளும் பிருதிவிமுதல் அசுத்தமாயாதத்துவம் ஈறாகிய முப்பத் 
தொரு தத்துவங்களிலே நிலைபெறுவர்; பாடாணவாதசைவர்முதற் சிவாத்து 
விதசைவர் ஈறாகிய அறுவரும் சுத்தவித்தியாதத்துவம் , ஈசுரதத்துவம் , சாதா 
க்கியதத்துவம் , சத்திதத்துவம், சிவதத்துவங்களிலே நிலைபெறுவர் . சிவஞான 
போதத்து ஒன்பதாம் பத்தாம் சூத்திரங்களாற் போதிக்கப்பட்ட தகராகாய 
சிதம்பரஞானயோகத்திலே தலைப்பட்டு நின்றவர்க்கும் , ஈசகோாதி சை 
வோபநிடதங்களை ஆதாரமாகக்கொண்ட வியாசரருளிய வேதாந்தசூத்திரத்தி 
னாலும் , நீலகண்டசிவாசாரியர் அவ்வேதாந்தசூத்திரத்துக்குத் திரிவுப்பொ 
ருள் கொள்ளாது சத்தியார்த்தம் வரைந்தருளிய சிவாத்துவிதபாஷ்யத்தினா 
லும் போதிக்கப்பட்ட தகராகாயசிதம்பரஞான தியானம் எனப்படும் ஞான 
யோகத்தில் தலைப்பட்டு நின்றவர்க்கும் முக்திஸ்தானம் அந்தப் பரப்பிரமசிவ 
லோகமெனப்படும் சோமலோகமேயாம் . 

ெெபாவளிவாஜரை ம - வானொவா : வாவ.காலையா 

சைவசித்தாந்தமார்க்கஸ்தாஃ சைவா பாசுபதாஸ்ததா ! 
" சைவசித்தாந்தசமயத்தினரும் , அங்கனம் சைவபாசுபதர்களும் ” என்று 
கூறும் வாயுசங்கிதாசுலோகத்தினாலும் , ஞானபாதத்தினர் ஞானபாதம் 
யோகபாதம் , கிரியாபாதம் , சரியாபாதம் என்னும் நான்குக்கும் உரியர் என்று 
கொண்டு அருணந்திசிவாசாரியர் " ஞானயோகக்கிரியாசரியை நாலுநாதன்றன் 
பணிஞானி நாலினுக்குமுரியன் என்று கூறுதலானும் , “ நிலவுலகாயதாதி 
நிகழ் சிவாத்துவிதாந்தம் " என்று உமாபதிசிவாசாரியர் கூறுமாறு , சிவாத்து 
விதமே முடிந்தநிலையாகக காணப்படலானும் , வைதிகசைவசித்தாந்தஞான 
த்துஞானபாதத்துக்கு அடுத்தபடியினர் ஞானயோகத்தானத்தினராகிய 

என்பது 
அத்தியாசிரமவைதிகபாசுபதசிவாத்துவிதவேதாந்திகளேயாம் 
தூணாநிகன நியாயத்தினால் நன்கு வலியுறுத்தப்பட்டதாயிற்று , 


எ . 


- அ . தடிலை யென்னுந் தடவய னாப்ப 

வருள்வித் திட்டுக் கருணைநீர்ப் பாய்ச்சி 
வேத மென்னும் பாதபம் வளர்த்தனை 
பாதப மதனிற் படுபயன் பலவே 


அவற்றுள் , 


இலைகொண் டுவந்தனர் பலகே யிலையொரீருத் 
தளிர்கொண் டுவந்தனர் பலரே தளிரொரீ @ 
யரும்பொடு மலர்பிஞ் சருங்கா யென்றிவை 
விரும்பினர் கொண்டுகொண் வேந்தனர் பலசே 
யவ்வா றுறுப்பு மிவ்வாறு பயப்ப 
வோரும்வே தாந்தமென் றுச்சியிற் பழத்த 


ச 


சிவஞான போத 


உசு 


வாரா வின்ப வருங்கனி பிழிந்து 
சாரங் கொண்ட சைவசித்தாந்தத் 
தேனழ தருந்தினர் சிலரே யானவர் 
நன்னிலை பெறுதற் கன்னிய னாயினு 
மன்னவர் கமலப் பொன்னடி விளக்கிய 
தீம்புன லமுத மார்ந்தன னதனால் 
வேம் பெனக் கொண்டனன் விண்ணவ ரழதே . 

சுவாமீ ! குடிலை எனப்படும் விசாலமாகிய வயலின்கண்ணே , 
அருள் என்னும் வித்தை விதைத்து , ( அதிற் ) கருணை என்னும் நீரைப் 
பாய்ச்சி , ( அதினின்றும் முளைத்துளதாம் ) வேதம் என்னும் விருக்ஷத்தை 
வளர்த்தீர் ; அம்மரத்தின்கண்ணே உளவாம் பயன்கள் பலவே ; அவற்றுள் , 
பலர் இலையையே ( நன்றெனக் )கொண்டு மகிழ்ந்தார் ; ( வேறு ) பலர் இலையை 
விடுத்துத் தளிரையே (நன்றெனக் )கொண்டு மகிழ்ந்தார் ; ( வேறு ) பலர் தளி 
ரைவிடுத்து அரும்பையும் , (வேறுபலர் ) மலரையும் , ( வேறுபலர் ) பிஞ்சையும் , 
( வேறுபலர் ) காயையும் ( நன்று நன்றெனக் ) கொண்டு மகிழ்ந்தார்கள் ; அந்த ( இலை 
முதலிய ) ஆறு உறுப்புக்களும் அங்ஙனம் ( பலர்க்கும் பலபிரகாரம் ) பயன்படுவ 
னவேயாக , ( பெரியோரால் ) ஆராயப்படும் வேதாந்தம் என்று கூறப்படும் அந்த 
மரத்து உச்சியிற் பழுத்த தெவிட்டாத சுவையையுடைய அரிய , பழத்தைப் 
பிழிந்து சாரமாகக்கொண்ட சைவசித்தாந்தத்தேனமுதைப் பருகினோர் 
சிலரேயாம் ; யான் அந்தச் சிலாது உத்தமோத்தமநிலையை அடைதற்கு இய 
லாத அன்னியனாகவிருப்பினும் , அவ்வியல்பினராகிய அவரது செந்தாமரை 
மலர் போலும் அழகிய திருவடிகளைப் பிரஷாளனஞ்செய்த திவ்ய தீர்த்தத்தை 
உள்ளே பூரித்தேனாதலினால் , தேவாமிர்தத்தை வேம்பு எனக் கசப்பாகக் 
கொண்டு வெறுத்தேன் ” என்றார் குமாகுருபரசுவாமிகளும் , 

* 40 . இக்கே வேதவிருக்ஷத்து இலையினால் தார்க்கிகமதத்தினரும் , 
தளிரினால் மீமாஞ்சகமதத்தினரும் , அரும்பினாற் சாங்கியமதத்தினரும் , 
மலரினால் யோகமதத்தினரும் , பிஞ்சினாற் பாஞ்சராத்திரமதத்தினரும் , காயி 
னால் ஏகான்மவாதமதத்தினருமாக மூலப்பிரகிருதியைப்பற்றிய அறுவித 
சமயத்தினர் சூசிக்கப்பட்டார். உச்சியிற் பழுத்த பழத்தினாற் சிவாத்துவித 
வேதாந்தமும் , 

வலியாதொ வெடிவாாவாக 

சித்தாந்தோ வேதசாரத்வாத் 
கஉ , “ சைவசித்தாந்தம் வேதசாரமாயிருத்தலான் ” என்று சுப்பிர 
பேதாகமமும் , 

கெடிவாராசிடிவன, ப 
வேதசாசமிதந்தந்திரம் : 


ச 


வசனாலங்கார தீபம் . 


உஎ 


கரு 


கஎ . 


கச . " இந்தச் சித்தாந்தம் வேதசாரம் " என்றும் , 

வெஷாதாம-840 ஆா நா வலிலாத வா 8 -ம y ! 

வேதாந்தார்த்தம் இதம் ஞானம் சித்தாந்தம் பாமம் சுபம் 
கசு . வேதாந் தார்த்தமாகிய இந்தச் சைவசித்தாந்தஞானமானது 
பாமோசி தமாம் " என்றும் மகுடாகமமும் , வேதாந்தத்தெளிவாஞ் சைவசித் 
தாந்தம் என்று சிவப்பிரகாசமும் கூறுமாற்றால் , 

உச்சியிற் பழுத்த சிவாத்துவித வேதாந்தமாகிய பழத்தின் சார 
த்தினாற் சைவசித்தாந்தமும் சூசிக்கப்பட்டனவாம் என்க , 

கஅ . ஏகான்மவாதமானது வேதாந்தம் என வழங்கப்படுவதேயாக , 
அதனையே வேதவிருக்ஷத்தின் பழம் என்று கூறினால் என்னை எனின் , அது 
பொருந்தாது ; இந்தச் சிவஞான போதவசனாலங்கார தீபத்து ஒன்பதாஞ் சூத் 
திரத்து ருஎ - ம் பிரிவிற் குறிக்கப்பட்டவாறு , (விமலசத்துவப்பிரதான மூலப் 
பிரகிருதிமாயோபாதிகனும் , கற்பித ஆபாசனுமாகிய ( தாழ்ந்த ) ஈசுவரனது 
சகுணவழிபாட்டை உணர்த்தும் பௌதிகயோகத்துக்கும் , ( மூலப்பிரகிருதி 
கடந்து , அதற்கப்பாலுள்ள சூக்குமப்பிரகிருதி கடந்து , அதற்கப்பாலுள்ள 
பரப்பிரகிருதிப்பாற்பட்டுக் ) கற்பிதரும் ஆபாசகருமாகாது நித்தியராய் , சாத் 
விதாதி குணங்களிலாய் , சர்வஞ்ஞதாதி குணங்களையுடையராயுள்ள மகா 
ருத்திரசமஷ்டி ரூபசதாசிவதாண்டவேசுவரரது வழிபாட்டுக்குரிய அத்தி 
யாசிரமயோகத்துக்கும் இடையிலே , ( மூலப்பிரகிருதிக்கு மேலேயுள்ள 
ஏகான்மவாதிகளது நிர்க்குணப்பிரமத்துக்குரிய ) சாங்கியயோகம் நிலைத்த 
மையாலும் , 

கசு , ஈசகேனாதி பரோபநிடதங்களிலும் , இவற்றை ஆதாரமாகக் 
கொண்டுள்ள வைதிகசைவவேதாந்தசூத்திரங்களினும் நித்தியபதார்த்தங் 
களாகப் பேசப்படும் பதி பசு பாசங்கள் சொரூபநிலை பேசும் சைவசித்தாந் 
தத்தில் முறையே சிவம் , ஆன்மா, மலம் என நிற்பனவேயாக , பசுவாகிய 
( ஆன்மப்பிரமம் ) ஒன்றனையே நித்தியபதார்த்தமாகக் கூறும் ஏகான்மவாத 
வேதாந்தம் உச்சி வேதாந்தப்பழமாய் முற்றாதாதலினாலுமாம் என்க . 

20 , வைதிகசைவப்பகைவரால் உடைக்கப்படாத வச்சிரமலை போன் 
அம் , அதிலே கட்டப்பட்ட மகோஹா ஆனந் தசுவர்ணமாளிகை போன் 
றும் முறையே உள்ளன வேதாந்தசூத்திரசைவபாஷ்யமும் , அதின் சாரமா 
கிய சிவஞானபோதசைவசித்தாந் தசாஸ்திரமுமாம் என்க , 


உஅ 


சிவஞான போத 


பரீக்ஷை வினாக்கள் . 


க . 


2 . 


க 0 . 


முதற்கண்ணே எந்தச் சமயத்தார்களின் குறைவு கூறப்படு 
ன் றது ? க . 

உடைப்பொருள எத்தனை வகைப்படும் ? உ . 
கூ . அடிமைப் பொருள்கள் யாவை ? உ . 
ச . உடைமைப்பொருள்கள் யாவை ? உ . 
ரு . சேதனப்பிரபஞ்சம் யாது ? உ . 
சு . அசேதனப்பிரபஞ்சம் யாது ? உ , 
எ . தம்மியல்பினை உணர்ந்தவர் யாவர் ? கூ . 
அ . நின்மல துரியாதீதத்தின் கண்ணே நின்றவர் யாவர் ? ங . 
கூ . தம்மியல்பினை உணர்ந்து தலைவனை உணர்ந்தவர் யாவர் ? ங . 

மெய்கண்டார் தம்மை எவருக்கு அடிமைப்பொருள் என் 
கூறுகின்றார் ? ங . 

கக , சிவஞானபோதத்து நிகழும் வழூஉக்களைப் பொருட்படுத்தாது , 
அதிலுள்ள சிறந்த பொருளைப் பாராட்டுபவர் யாவர் ? ங . 

கஉ . சிவபெருமானுக்குத் தம்மை அடிமை என்று உணராதவர் யாவர் ? ச 

ககூ . அகச்சமயத்தார் அறுவரும் நூலையும் ஆக்கியோனையும் எவ்விடத் 
திகழ்ந்து கூறுவர் ? ச . 

கச . அகச்சமயத்தார் புறத்தே இகழ்வாராயின் , அவரல்லாத எனை 
யோர் எங்கே இகழ்வார் ? ச . 

கரு . புறச்சமயத்தார் யாவர் ? (1 ). 

கசு , லோகாயதர் முதலிய அறுவர் சமயமும் புறப்புறச்சமயம் என்று 
கூறப்படுவதற்குக் காசணம் என்னை ? (1). 

கஎ , வேதசிவாகமம் இரண்டையும் நிந்திக்கும் நாஸ்திகர் யாவர் ? (1 ). 

கஅ . தார்க்கிகர் முதலிய அறுவரும் எங்ஙனம் வேதத்தைக் கொள் 
கின்றார் ? ( 2 ). 

தார்க்கிகர் வேதத்தைப் பிரமாணமாகக்கொள்ளாது மற்றென் 
செய்கின்றார் ? ( 2 ) 


வசனாலங்காரதீபம் . 


உக 


உக , 


20. மீமாஞ்சகர் எவற்றைப் பிரமாணமாகக்கொண்டு , எவற்றை 
இகழ்கின்றார் ? ( 2 ). 

ஏகான்மவாதிகளுக்கு எந்த உபநிடதங்கள் பிரமாணமாய்ப் 
போந்தன ? (2 ) 

உஉ . எந்த உபநிடதங்களைத் தமது மாயாவாதோபநிடதங்களுக்கியை 
யப் பொருள் திரித்துள்ளார் ? ( 2 ) . 

உங . சாங்கியரும் யோகமதத்தினரும் எவற்றைப் பிரமாணமாகக் 
கொள்ளுகின்றார் ? ( 2 ). 

உச . பாஞ்சராத்திரிகளுக்குரிய உபநிடதங்கள் யாவை ? ( 2 ). 

உரு . அப்பாஞ்சராத்திரிகள் தமது உபநிடதங்களுக்கிசைய எவ்வுப் 
நிடதங்களைப் பொருள் திரித்துள்ளார் ? ( 2 ) 

உசு . அவை திகபாசுபதர்முதலிய ஐவரும் பொதுவகையால் எவற் 
றைப் பிரமாணமாகக்கொண்டார் ? ( 3 ) . 

உள . அவர்கள் எவற்றைச் சிறப்பு வகையாற் பிரமாணமாகக் 
கொண்டார் ? ( 3). 

உஅ. ஐக்கியவாதசைவர் எவற்றைச் சிறப்புவகையாற் பிரமாணமாகக் 
கொண்டார் ? ( 3 ). 

இவர்கள் முப்பாசங்களுள் எ தனைப்பொருட்படுத்து 
கின்றாரில்லை ? ( 3 ) . 

கூ 0 , அகச்சமயத்தார் யாவர் ? ( 4 ). 
ஙக. அகச்சமயத்தார் எவ்வியல்பினர் ? (4 ). 
கூ.உ , அவர்கள் எவைபற்றி மாறுபடுகின்றனர் ? ( 4 ).. 

லோகாயதர் யாவர் ? ( 1 ) 


உகூ , 


கூசு , 


மாத்துமிகர் யாவர் ? ( 2 ). 
கூரு . யோகாசாரர் யாவர் ? ( 3 ), 


கூக . சௌத்திராந்திகர் யாவர் ? ( 4 ). 


கூட எ. 


வைபாடிகர் யாவர் ? (5 ). 


ங அ . ஆருகதர் யாவர் ? ( 6 ) 
கூகூ / 

ஆருகதம் அநேகாந்தவாதம் எனப்படுதற்குக் காரணம் 
என்னை ? ( 6 ) 


ந O 


சிவஞான போத 


சக . 


10 , தார்க்கிகர் எத்தனை வகைப்படுவர் ? ( 7 ). 

வைசேஷிகர் யாவர் ? ( 7 ). 
சஉ . 

நையாயிகர் யாவர் ? ( 7 ). 
சங . மீமாஞ்சகர் எத்தனை வகைப்படுவர் ? ( 8 ). 


சச . 


பாட்டாசாரியன் யாவன் ? ( 8 ). 


சந . 


பிரபாகரன் யாவன் ? ( 8 ). 


சசு. 


சஎ. 


ருக , 


(நசு . 


ஏகான்மவாதிகள் யாவர் ? ( 9 ). 

சாங்கியர் யாவர் ? ( 10 ) 
சு அ . யோகமதத்தினர் யாவர் ? ( 11 ) 

பாஞ்சராத்திரர் யாவர் ? (12 ). 
ரு . 

அவை திகபாசுபதர் யாவர் ? ( 13 ) 

மாவிரதர் யாவர் ? ( 14 ). 
ருஉ . காபாலர் யாவர் ? ( 15 ) 
ருகூ . வாமமதத்தினர் யாவர் ? ( 16 ). 

வைரவமதத்தினர் யாவர் ? ( 17 ) . 
ரு . ஐக்கியவாதசைவர் யாவர் ? ( 18) . 

பாடாணவாதசைவர் யாவர் ? ( 19 ). 
டூஎ . பேதவாதசைவர் யாவர் ? ( 20 ). 

சிவசமவாதசைவர் யாவர் ? ( 21 ). 
சிவசங்கிராந்தவாதசைவர் யாவர் ? ( 22 ) . 
ஈசுரவவிகாரவாதசைவர் யாவர் ? ( 23 ). 
சிவாத்துவிதசைவர் யாவர் ? ( 24 ) . 
சிவாத்துவிதசைவருடைய தியானஸ்தானம் யாது ? ரு . 

ஈசகேநமுதலிய உபநிடதங்களால் முடித்துப் பேசப்பட்ட 
நிலை எது ? ரு. 

வேதசாரமாகிய சைவசித்தாந்தத்துக்கு ஆதாசமாய் நின்றது 
எது ? ரு . 


ருசு 


ருகூ . 


கா 0 . 


சுக . 


சுஉ , 


சுசு 


. 


வசனாலங்கார தீபம் . 


கூக 


கரு . 


எட் . 


ங்கே பதி பசு பாசங்கள் எந்நிலையில் வைத்துக் கூறி 
முடிக்கப்பட்டன ? ரு . 

லோகாயதர் முதல் ஐக்கியவாதசைவர் இறுதியாகிய பதினெட் 
டுச் சமயிகளும் எத்தத்துவங்களிலே நிலையுறுவர் ? சு . 

சுஎ . பாடாணவாதசைவர்முதலிய அறுவரும் எத்தத்துவங்களில் 
நிலையுறுவர் ? சு , 

சு அ . சிவஞானபோதத்து ஒன்பதாம் பத்தாம் சூத்திரங்களாற் போ 
திக்கப்பட்டது யாது ? சு . 

சுக , ஈசகோதி சைவோபநிடதங்களாலும் , வேதாந்தசூத்திரசைவ 
பாஷ்யத்தினாலும் போதிக்கப்பட்டது யாது ? சு . 

எ 0 , இருதிறத்து ஞானயோகத்தினர்க்கு முத்திஸ்தானம் யாது ? சு . 
எக . சைவசித்தாந்தத்துக்கு அடுத்த படியினர் யார் ? எ . 

ஞானபாதத்தினர் எவற்றுக்கு உரியர் ? எ . 
எங . இதற்குப் பிரமாணம் என்னை ? எ 7 . 

இருபத்துநான்கு சமயங்களுள்ளும் தலையாயது சிவாத்துவிதம் 
என்றதற்கு உமாபதிசிவாசாரியர் விடுத்த பிரமாணம் யாது ? 67 , 
எடு , அத்தியாச்சிரமவைதிகபாசுபதர் யாவர் ? எ . 

குமரகுருபரசுவாமிகள் எதெதை வயலாகவும் , வித்தாகவும் , நீரா 
கவும் , விருக்ஷமாகவும் உருவகஞ் செய்தார் ? அ , கூ . 

எஎ , அவ்வேதவிருக்ஷத்தின் இலை முதலிய ஆறு உறுப்புக்களும் எந் 
தெந்த மதங்களைக் குறித்தன ? 40 . 

எஅ . எது மரத்துச்சியிற் பழம் ? 40 , 
எகூ . அப்பழத்தின் சாரம்போலுள்ளது யாது ? கஎ . 
அ 0 . அதற்குப் பிரமரணங்கள் யாவை ? கக - கசு . 

அக . ஏகான்மவாதத்தைக்காய் என்று கூறாது பழம் என்றால் 
என்னை கஅ , ககூ . 

அஉ வேதாந்த சூத்திரசைவபாஷ்யமும் சிவஞான போதசைவசித்தாந்த 
சாஸ்திரமும் எவற்றை நிகர்ப்பன ? 20 . 


எச . 


எசு , 


52 


சிவஞான போத 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


சி 


வஞான போத நூ 


ல் . 


க. 


வேதாமொ டாகம மெய்யா மிறைவனூ 
லோதும் பொதுவுஞ் சிறப்புமென் றுன்னுக 
நாத னுரையிவை நாடி லிரண்டந்தம் 

பேதம தென்னிற் பெரியோர்கீ கபேதமே . 
அநாதிமலமுத்தராகிய சிவபெருமான் ஆன்மாக்கள் பொருட்டு அரு 
ளிச்செய்த முதனூல்கள் வேதம் சிவாகமம் என்னும் இரண்டுமாம் . 

வேதம் நான்கு : அவை இருக்கு , யசுர் , சாமம் , அதர்வணம் 
என்பனவாம் . 

சிவாகமம் இருபத்தெட்டு : அவை காமிகம் , யோகஜம் , சிந்தியம் , 
காரணம் , அசிதம் , தீப்தம் , சூக்குமம் , சகச்சிரம் , அஞ்சுமான் , சுப்பிரபேதம் , 
விஜயம் , நிச்சுவாசம் , சுவாயம்புவம் , ஆக்கினேயம் , வீரம் , இரௌரவம் , மகு 
டம் , விமலம் , சந்திரஞானம் , முகவிம்பம் , புரோற்கீதம் , லளிதம் , சித்தம் , 
சந்தானம் , சர்வோக்தம் , பாரமேசுவரம் , கிரணம் , வாதுளம் என்பனவாம் . 
வை மூலாகமங்கள் எனப் பெயர் பெறும் . 

ச . இக்காமிகாதி ஆகமங்களின் உபாகமங்கள் இரு நூற்றேழு . 

ரு . வேதம் ஆகமம் என்னும் இரண்டும் கன்மகாண்டம் ஞானகாண் 
டம் என இருவகைப்படும் . 

வேதத்தின் கன்மகாண்டத்தில் யாகாதி கன்மங்கள் பெரும்பான் 
மை விரிவாயும் , பதி பசு பாசமுதலிய ஞானகாண்டப்பொருள் , ஞானயோகம் 
என்பன சிறுபான்மை சுருக்கமாயும் கூறப்படும். 

வேதத்துக் கன்மகாண்டத்திற் சுருக்கிக் கூறப்பட்ட பதி பசு பாச 
முதலிய ஞானகாண்டப்பொருளை , வேதத்தின் ஞானகாண்டம் விரித்துக் 
கூறும் ; இது வேதசிரசு எனவும் , உபநிடதம் எனவும் , வேதாந்தம் எனவும் 
பெயர் பெற்று நிலவும் , 

அ . ஆகமத்தின் கன்மகாண்டத்திலே சரியையாதிகள் கூறப்படும் . 

சு . ஆகமத்தின் ஞானகாண்டத்தில் ஞானபாதம் கூறப்படும் , ஞான 
பாதம் ஞானத்துச் சரியை , ஞானத்துக் கிரியை , ஞானத்து யோகம் , ஞான 
த்து ஞானம் என நான்காக வகுக்கப்படும் . 


எ . 


வசனாலங்கார தீபம் , 


கக . 


க 0 . வேதாந்தம் பதிபசுபாசமுதலியவற்றை நித்திய பதார்த்தங்கள் 
என்று விரித்துக் கூறும் . 

ஈண்டு வேதாந்தங்கள் எனப்படுவன ஈசாவாசியம் , கேனம் , கடம் , 
பிரசினம் , முண்டகம் , மாண்டூக்கியம் , ஐதரேயம் , தைத்திரீயம் , சாந்தோக்கி 
யம் , பிருதகதாரணியம் , மைத்திராயணம் , மகோபநிடதம் எனப்படும் மகா 
நாராயணம் , கௌஷீதகிப்பிராம்மணம் , காலாக்கினிருத்திரம் , கைவல்லியம் , 
சுவேதாசுவதசம் , அதர்வசிரசு , அவர்வசிகை, பஸ்மஜாபாலம் , பிருகஜ்ஜாபா 
லம் , உருத்திராக்ஷஜாபாலம் , சரபம் , சிவசங்கற்பமுதலிய உபநிடதங்களே . 


கஉ , 


சிவாகமங்கள் சரியாபாதம் , கிரியாபாதம் , யோகபாதம் , ஞான 
பாதம் என நான்கு வகைப்படும் , 

கசு , புறத்தொழின்மாத்திரையாற் சிவபெருமானது உருவத் திருமே 
னியை நோக்கிச்செய்யும் வழிபாடு சரியாபாதம் எனப்படும் . 

கச . புறத்தொழில் அகத்தொழில் என்னும் இரண்டானும் சிவபெரு 
மானது அருவுருவத்திருமேனியை நோக்கிச் செய்யும் வழிபாடு கிரியாபாதம் 
எனப்படும் . 

கரு . அகத்தொழின் மாத்திரையானே சிவபெருமானது அருவத்திரு 
மேனியை நோக்கிச் செய்யும் வழிபாடு யோகபாதம் எனப்படும் . 


கசு . வேதாந்தங்கள் சூத்திரம் போலப் பொதுவாகப் பிரதிபாதித்த 
பதி பசு பாசங்களைச் சிவாகமத்தின் ஞானபாதம் பாஷ்யம் போலச் சிறப்பு 
றத் தெளிவாகப் பெரிதும் விரித்து , அவற்றின் இலக்கணங்களை அறிவித்து , 
(உருவமுதலிய முத்திறத் திருமேனியையும் கடந்த அகண்டாகாரநித்தவியா 
பகசச்சிதானந் தப்பிழம்பாகிய சிவத்தை ஞானத்துச்சரியையாகிய கேட் 
டல் , ஞானத்துக்கிரியையாகிய சிந்தித்தல் , ஞானத்துயோகமாகிய தெளிதல் , 
ஞானத்துஞானமாகிய நிஷ்டை என்னும் அறிவுத்தொழின்மாத்திரையினால் 
வழிபடுவதை உணர்த்துவதாம் , 

இந்த ஞானபாதம் சரியையா தி மூன்று பாதங்களின் முடிவிலே 
பேசப்படலான் , அது ஆகமாந்தம் எனப்படும் , 
கஅ . ஆகமாந்தம் எனினும் சித்தாந்தம் எனினும் பொருந்தும். 

காமிகமுதல் வாதுளம் இறுதியாகிய இருபத்தெட்டு ஆகமங்க 
ளிற் சரியையாதி நான்கு பாதங்களுண்மையால் , ஞானபாதங்களெல்லாஞ் 
சித்தாந்தம் எனப் பெயர் பெறும் , 


கஎ .. 


கசு , 


சிவஞான போத 


20. இங்ஙனம் வேதத்தின் அந்தமாகிய வேதாந்தமும் , ஆகமத்தின் 
அந்தமாகிய ஆகமாந்தமும் பதி பசுபாசமுதலியவற்றைச் சாமியமாகப் பிரதி 
பாதித்தலினாலன்றோ திருமூலநாயனார் " நாடிலிரண்டந்தம் பெரியோர்க்கபே 
தமே " என்றருளிச்செய்தார் . 

உக . இருபத்தெட்டு ஆகமங்களுள்ளே , ஈண்டு பதி பசு பாசம் என் 
லும் ஞானபாதப்பொருளை ஆராயும் பொருட்டுச் சித்தாந்தமாக எடுத்துக் 
கொள்ளப்பட்ட சாஸ்திரம் இரௌரவாகமத்துப் பன்னிரு சூத்திரகளாற் 
கூறப்பட்ட சிவஞானபோதமேயாம் . 

உஉ . இங்ஙனம் வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் பொருளொற் 
றுமை இருத்தலான் , சிவஞானபோதமானது வைதிகசைவசித்தாந்தம் 
எனப் பெயருடைத்தாயிற்று . 


உ ங . பரஞ்சோதி முனிவர் ஆஞ்ஞைப்பிரகாரம் மெய்கண்டதேவரால் 
தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட சிவஞானபோதமும் அங்கனம் வைதிக 
சைவசித்தாந்தமென்றே பெயர் பெறும் , 


உச . 


இனி வைதிகசைவசித்தாந்த திராவிடசிவஞானபோதசாஸ் 
திரத்தையுற்று ஆராயப்புகுங்கால் எழும் ஆசங்கைகள் எட்டு : 


1 , ஞானபாதப்பொருளை ஆராய்தலினாற் பெறப்படும் பிரயோஜனம் 
யாது ? எனவும், 

2. இந்த ஞானபாதத்தைச் சிரவணஞ் செய்தற்கு உரியார் யாவர் ? 
எனவும் , 

3. இச்சாஸ்திரத்திலே கூறப்படும் பொருள்கள் யாவை ? எனவும் , 

4. இந்த நூல் படித்தற்கு முதற்கண்ணே எந்த நூல்களைக்கற்றறிந்து 
கொள்ளல் வேண்டும் ? எனவும் , 


5. இந்த நூல் யாது பெயரிட்டு வழங்கப்படுகின்றது ? எனவும் , 
6. இந்த நூல் எங்கே வழங்கப்படுகின்றது ? எனவும் , 


7. இதற்கு முதனூல் யாது ? எனவும் , 


8. இந்த நூல் செய்தார் யாவர் ? எனவும் பலபிரகாரமாக உண்டாகும் 
ஆசங்கைகளை அறுத்து மனசிலே ஊக்கம் பிறக்குமாறு செய்தல் அவசியகமாம் .. 


வசனாலங்கார தீபம் . 


உரு . உடலின் இழிவு: - இரு கால்கள் . நாட்டி , அவற்றில் இரு கை 
கள் மூட்டி , முதுகுபுறத்து வீணாதண்டு முகட்டிலே பழு எலும்புகள் மாட்டி , 
நரம்புக்கயிறுகொண்டு கட்டி , மாமிசமண்கொண்டு சுவரெடுத்து , மயிருடைத் 
தோல்கொண்டு வேய்ந்து , ஐம்பொறிச் சாளரங்கள் அமைத்து , பூரண பொற் 
குடத்தலையை நிறுத்தி , கூந்தற் கொடியைத் தூக்கி அமைக்கப்பட்டுள்ளது 
இந்தத் தேகமாகிய மனை ; இந்தத் தேகம் என்புக் குப்பையையுடையது ; பற 
வை , நாய் , நரிக்கு உணவாவது ; திரைதலுக்குச் சயனமாயது : புலாலுக்குக் 
கடலாயது ; துன்பத்துக்கு உறைவிடமாயது ; வேர்வைக்கு விளைநிலமாயது ; 
தசையைத் திரளாயுடையது ; மூளைக் குழம்பையுடையது ; முழுமலத்தொகு 
தியையுடையது ; பூளைப்பஞ்சு போல நிலையிலாப் பொதியாயது ; வெள்ளை 
நிணத்தது ; புண்பொதிந்தது ; கொடுமைக்கு மலையாயது ; சினத்துக்குச் செறி 
வாயது ; இராகத்துவேஷங்களுக்கு ஒளியாயது ; அழுக்குக் கூரையையுடையது ; 
குற்றத்துக்கு வலியாயது ; அக்கினிக்கு இரையாவது ; பிறப்புக்கு அறையாவ 

; நரைக்கு வயலாயது ; குறும்பிக்கு மேகமாயது ; உதிரும் பற்களுக்கு உறை 
விடமாயது ; கிருமிக்குப் படைவீடாயது ; தீமைக்குச் செல்வமாயது ; மனமுத 
லிய அந்தக்கரணப்பாகரால் நடாத்தப்படும் பஞ்சேந்திரிய மதயானைகளுக்குக் 
காடாயது ; அகிர்த்திய சர்ப்பத்துக்குப் பொந்தாயது ; ஆற்றின் அருவிபோல 
நவத்துலாரத்தால் நுரையைச் சொரிவது ; வாதமதயானை கட்டும் தறியாயது ; 
பித்தத்துக்கு ஊராயது ; சிலேஷ்மத்துக்குப் புரையாயது ; காமத்துக்குக் காடா 
யது ; கவலைக்கு எல்லையாயது ; அச்சத்துக்கு அரணாயது : பொறாமைக்கு வீதி 
யாயது; இறுமாப்புக்கு மாலையாயது ; மனோதோஷச் சுறாமீன் ஒலிக்கும் கடலா 
யது ; மறத்துக்கு நிலையாயது ; அறியாமைக்குத் தேசமாயது ; சாவுக்குக் கொ 
டி தூக்கியது . 

பரமான்ம சீவான்மாக்களாகிய பதி பசுக்கள் : - இங்ஙனம் 
தோல் , எலும்பு , தசை , மூளை , சுக்கிலம் , இரத்தம் , இரசம் என்னும் சப்ததா 
துக்களாலாய்த் துயரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாயுள்ள இந்த உடல் மனைய 
கத்தே 1 ஆன்மா பரமான்மா என்னும் இரண்டும் உளவாம் என்று அநுமா 


( உக . 


1 அவ்விரு ஆன்மாக்களும் சரீரமும் முறையே இரண்டு அழகிய பட்சிகளாகவும் , 
அரசவிருக்ஷமாகவும் உருவகஞ் செய்யப்பட்டிருக்கின்றன . எங்ஙனமெனிற் கூறுதும் : 

2 பாவ - வணா வலய ஜாவவாயா வரை ந வரக்ஷ வரிஷவ 
ஜாகெ | தயொர ந 8 விவ re ) ந Ezவிவாக கி 

துவாசுபர்ணாசயுஜா சகாயா சமாரும் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே ! 

தயோரந்யா பிப்பலம் ஸ்வாத்வத்யகச்நநந்யோபிசாகசீதிய 
" ஒரே விருக்ஷத்தில் இரண்டு அழகிய பட்சிகள் நண்பினோடு கூடிக்கொண்டு வசிப்ப 
னவாயின ; அவ்விரண்டில் ஒன்று அரசமரத்தின் இனிய பழத்தை உண்கின்றது ; 
மற்றது உண்ணாது பார்த்துக்கொண்டிருக்கின்றது " என்று இருக்குவேதத்து , க - ம் 
மண்டலத்து , காச - ம் சூகீதத்து , உ 0 - ம் மந்திரம் கூறுகின் 


மது . 


சிவஞான போத 
னத்தினால் ஆராய்ந்து , அவற்றின் தடஸ்தலக்ஷணம் எனப்படும் பொதுவி 
யல்பை உணர்தல் வேண்டும் ; சூரியன் உதயகிரியின் கண்ணே உதித்தபோது , 
பூவுலகின் கண்ணே புறத்துளதாகிய இருளானது நீங்கக் கண்ணொளி பார்வை 
அடையுமாறுபோல , அவ்விரு ஆன்மாக்களின் பொதுவியல்பை உணரும் 
உணர்ச்சியினாற் கருத்தில் உணரப்படுவதாகிய அகவிருள் எனப்படும் ஆணவ 
மலத்தினின்று நீங்கி , அது நீங்கிய போது எல்லா நூற் பொருள்களையும் தன் 
னுள்ளே கொண்ட சித்தாந்தமகாவாக்கியத்தினால் எடுத்துரைக்கப்படும் 
சிவபெருமானது திருவருளினால் ஆன்மா பரமான்மா என்னும் இரண்டு 
பொருள்களின் சொரூபலக்கணம் எனப்படும் சிறப்பியல்பை அநுபூதியிற் 
கண்டு , மயக்கவாசனை அறுத்து , சிவானந்தாஙபவமடைதலே பிரயோசனம் . 
இது முதலாவது ஆசங்கைக்கு விடை 

உஎ . சிவாகமத்திலே விதிக்கப்பட்டவாறு முதற்கண்ணே தீக்ஷை 
பெற்றுச் சிவாகமங்களை ஓதி , அதன்பின்னர்ச் சரியை கிரியை யோகம் என் 
னும் மூன்று பாதங்களையும் கூறும் நூல்களைக் கேட்டு , மனம் தூயவராய் நித் 
தியமாகிய மெய்ப்பொருள் இன்னது என்றும் , அநித்தியமாகிய பொய்ப்பொ 
ருள் இன்னது என்றும் உணர்ந்தவராய் ; கல்லாயும் , புல்லாயும் , செடியாயும் , 
மரமாயும் , புழுவாயும் , பாம்பாயும் , பறவையாயும் , மிருகங்களாயும் , பேயாயும் , 


இவ்விரு பட்சிகளும் முறையே புருஷனாகிய ஆன்மாவையும் சிவபெருமானையும் 
உணர்த்துகின்றன என்பது முண்டகோபநிடதத்தினால் அறியப்படுகின்றது . 

3 வரைநெலாக்ஷெ ஷொ நிஜொ,நீயா லொவதி 
2-3 ந : | ஜ்ஷ ய®ாக) க , Suvai ) 8Ur T.திவீ.த 


பெலாக 


சமாகே விருக்ஷே புருஷோ நிமக்நோநீசயா சோசதி முஹ்யமாம் 

சுஷ்டம் யதா பச்யத்யந்யமீசமஸ்ய மகிமாநமிதிவீதசோக 3/1 
" ஒரே ( சரீரமாகிய ) விருக்ஷத்திற் புருஷன் ( ஆன்மா ) சுவதந்திரமின்மையால் மயக்க 
முற்றுத் துன்பத்தில் மூழ்கிக்கிடக்கின்றான் ; எப்போது அவன் இன்பத்தையுடைய 
சிவபெருமானை அறிந்து அவருடைய மகிமைக்குணத்தை அடைகின்றானோ, அப் 
போது துன்பம் நீங்கினோனாகின்றான் " என்று முண்டகோபநிடதமந்திரம் ( க . க.க ) 
கூறுகின்றது . 

இங்கே “ அரசமரம் ” என்றது மாயாகாரியமாகிய சரீரத்தையும் , " இனிய பழம் ” 
என்றது கன்மத்தையும் உணர்த்துகின்றன . உண்ணாத பட்சி ஈசர் எனப்படும் பாமான் 
மாவாகிய பதியாம் என்றும் , உண்ணும் பட்சி புருஷனாகிய சீவான்மா எனப்படும் பசு 
என்றும் , அது மயங்குதற்கும் சுவதந்திரமில்லாதிருத்தற்கும் காரணம் ஆணவமலம் என் 
றும் , எனவே , இந்த இருக்குவேத முண்டகோபநிடதமந்திரங்களாற் பதி , பசு , ஆன 
வம் , மாயை , கன்மம் என்னும் ஐந்தும் பெறப்பட்டனவாம் என்றும் அறியற்பாற்று . 


வசனாலங்கார தீபம் . 


கணங்களாயும் , அசுரராயும் , முனிவராயும் , மனிதராயும் , தேவராயும் , நாகரா 
யும் , இங்ஙனம் பூமியினும் , சுவர்க்கத்தினும் , நரகத்தினும் காற்றாடியும் கொள் 
ளிவட்டமும் போலப் பிறவிக்கடலிலேகிடந்து வருந்தவேண்டுமே ! என்று 
ஜனனத்துக்கு அஞ்சி மோக்ஷத்திலே ஆசை மிக்குடையாயுள்ள அதிகாரிக 
ளே -இந்தச் சாஸ்திரத்தைச் சிரவணஞ் செய்தற்கு உரியர் , இது இரண்டா 
வது ஆசங்கைக்கு விடை . 

2.அ. பொதுவதிகாரத்தானும் சிறப்பதிகாரத்தானும் கூறப்படும் பதி 
பாசம் பசு என்னும் முப்பொருள்களுமே சிவஞான போதத்திற் கூறப்பட்ட 
பொருள்களாம் . இது மூன்றாவது ஆசங்கைக்கு விடை . 

உசு . சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் என்னும் மூன்று பா 
தப்பொருள்களையும் உணர்த்தும் சோமசம்புபத்ததி வருணபத்ததி என்னும் 
நூல்களை உணர்ந்த பின்னரே இந்த நூல் கற்கற்பாலதாம் , இது நான்கா 
வது ஆசங்கைக்கு விடை 


கூ .0 . 


இந்த நூல் சிவஞான போதம் என்னும் பெயரிட்டு வழங்கப்படு 
கின்றது . இது ஐந்தாவது ஆசங்கைக்கு விடை , 


நக . 


வடக்கின்கண்ணே சுப்பிரமணியக்கடவுளின் வெற்பாகிய திரு 
வேங்கடமலையையும் கிழக்கின்கண்ணும் தெற்கின்கண்ணும் மேற்கின்கண் 
ணும் கடலையும் எல்லையாகக்கொண்ட தமிழ்நாடே இந்த நூல் வழங்கும் 
இடமாம் . இது ஆறாவது ஆசங்கைக்கு விடை . 


கூ 2 . 


ஸ்ரீகண்டபரமசிவனார் சிவஞானபோதத்தை * நந்திபெருமா 
னுக்கு அருளிச்செய்ய , நந்திபெருமான் அவரை நமஸ்கரித்துநின்று , 


கூகூ . 


சிவாகமங்கடோறும் சரியாபாதமுதலிய நான்கும் சிறுபான்மை 
வேறு வேறாகக் கூறப்படுகின்றன ; அவற்றின் உண்மை யாது என்று அருளிச் 
செய்தல் வேண்டும் என்று விஞ்ஞாபனஞ் செய்தபோது , ஸ்ரீகண்டருத்திர 
முதல்வர் கருணைகூர்ந்து , " அனந்ததேவநாயனார் எமக்கு அருளிச்செய்தவா 
றே கூறுகின்றேம் கேட்பாயாக என்று அருளி , 


கூச . கற்பங்கடோறும் படைப்பு வேறுபடலானும் கேட்போர் கருத்து 
வேறுபடலானும் , அவற்றுக்கியையுச் சரியாபாதமுதலிய மூன்றும் ஆகமங்க 
ளிலே வெவ்வேறாகக் கூறப்படுகின்றன ; ஆகலின் எந்த ஆகமப்பிரகாரம் எவர் 
தீக்ஷை பெற்றிருக்கின்றாரோ அவர் அந்த ஆகமப்பிரகாரம் ஒழுகக்கடவர் ; 


* இதனையுற்றுப் “ பூமிகை " யின் உ - ம் பக்கத்திற் காண்க 


சிவஞான 


காத 


கூரு . பதிபசுபாசங்களின் பொதுவியல்பு சிறப்பியல்பு என்னும் இரண் 
டையும் வேறுவேறு கூறும் ஆகமங்களின் பொருளொருமை உணரமாட் 
டாது ஓசோவொன்றேபற்றி ஐக்கியவா தமுதற் பலதிறத்தினால் வேறுபட்டுத் 
தம்முள்ளே மாறுபட்டு மயங்குவார்க்கு அங்கனம் மயங்காது அவற்றின் 
பொருளொருமை உணர்த்துதற்கு எழுந்தது இரெளரவாகமத்து எகூ - வது 
பாசவிமோசனபடலம் எனப்படும் இந்த ஞானபாதத்ததாசிய பன்னிரு 
சூத்திரமுடைய * சிவஞானபோதம் என்றும் , இதனைக்கேட்டார்க்கு எல் 
லா ஆகமப்பொருளும் மாறுபடாது நன்குவிளங்கும் என்றும் நந்திபெருமா 
னுக்கு அருளிச்செய்தார் . பின்னர் நந்திபெருமான் சிவஞானபோதத் 
தைச் சனற்குமாரமுனிவர்க்கும் , அவர் அதனைச் சத்திய ஞான தரிசனிக 
ளுக்கும் , அவர் அதனைப் பரஞ்சோதிமுனிவர்க்கும் அருளிச்செய்தார் . பாஞ் 
சோதிமுனிவர் வடமொழிச்சிவஞானபோதத்தை மெய்கண்டதேவரிடத் 
திற் கொடுத்து இதனை " ஈண்டுள்ளார் உணர்ந்து உய்தற் பொருட்டுத் தமிழி 
லே மொழிபெயர்த்துப் பொழிப்புரையுஞ் செய்க ” என்று அருளிச்செய் 
தார் , இந்த வடமொழிச் சிவஞானபோதமே தேன்மொழிச்சிவஞானபோ 
தத்துக்கு முதனூலாம் , இது ஏழாவது ஆசங்கைக்கு விடை 

கூசு , அங்ஙனமே வடமொழிச்சிவஞானபோதத்தைத் தமிழிலே 
மொழிபெயர்த்திப் பொழிப்புரையுஞ் செய்தருளினவர் சுவேதவனப்பெரு 
மாள் என்னும் பிள்ளைத்திருநாமமுடைய மெய்கண்டதேவசேயாம் . இது 
எட்டாவது ஆசங்கைக்கு விடை . 


* ரெளாவது , தம் 50 பரிவஜா நலொயாவது U 

ரௌரவதந்திராந்தர்கதம் சிவஞாநபோதாக்யம் சாஸ்திரம் 
இரௌரவதந்திரத்துள்ளே அடங்கியது சிவஞானபோதம் எனப்பெயரியசாஸ்திரம் " 
என்று அதிவருணாச்சிரய ஆசாரியவரிய சைவசமயபரிபாலக ஸ்ரீஸ்ரீசீவாக்கிரயோ 
சந்திரதாசீவாசாரிய சவாமிகள் தமது பாஷ்யத்தில் வரைந்தருளியிருக்கின்றார்கள் . 


வசனாலங்கார தீபம் . 


பரீக்ஷைவினாக்கள் . 


வைதிகசைவத்துக்குரிய முதனூல்கள் யாவை ? க . 
வேதம் நான்கும் யாவை ? உ . 
சிவாகமம் இருபத்தெட்டும் யாவை ? ஈ . 
இவைகள் எங்ஙனம் பெயர் பெறும் ? ங . 


உபாகமங்கள் எத்தனை ? ச . 


வேதாகமங்கள் எத்தனை காண்டங்களையுடையன ? ரு . 
எ . வேதத்தின் கன்மகாண்டத்தில் விரித்துப் பேசப்படுவன யாவை க 


அ . அதிற் சுருக்கிப் பேசப்படுவன யாவை ? சு . 


கூ . வேதத்து ஞானகாண்டம் எதனை விரித்துக் கூறும் ? எ . 


க 0 . வேதத்தின் ஞானகாண்டம் மற்றெப்பெயர்களால் கூறப்படும் ? எ . 


கக . 


ஆகமத்தின் கன்மகாண்டத்திற் கூறப்படுவன யாவை ? அ . 


ஆகமத்தின் ஞானகாண்டத்திற் கூறப்படுவது யாது : சு . 


கக . 


ஞானபாதம் எத்தனை வகைப்படும் ? கூ . 
கச . வேதாந்தம் பதி பசு பாசங்களை அநித்தியம் என்றா? அல்லது 
நித்தியம் என்றா கூறுகின்றது ? க 0 . 

கரு . வேதாந்தங்கள் எனப்படுவன யாவை ? கக . 


கசா , 


சிவாகமங்கள் எத்தனை பாதங்களையுடையன ? கஉ , 


கஎ . 


சரியாபாதமாவது யாது ? ககூ , 


கஅ . 


கிரியாபாதமாவது யாது ? கச . 


கக . 


யோகபாதமாவது யாது ? கரு . 


20 . 


ஞானபாதமாவது யாது ? கசு . 


உக . 


ஆகமாந்தம் என்று கூறப்படுதற்குக் காரணம் என்னை ? கள. 
அது மற்றெப்பெயராற் கூறப்படும் ? க அ. 


சிவஞான போத 


உக , 


ஞானபாதங்கள் எப்பெயர் பெறும் ? ககூ . 
உச . திருமூலநாயனார் “ நாடிலிரண்டந்தம் பெரியோர்க்கபேதம் " , 
என்று யாதுபற்றிக் கூறினார் ? 20 , 

உரு . சிவஞான போதம் எந்த ஆகமத்துள்ளது ? உக . 


உசு , சிவஞானபோதம் வைதிகசைவசித்தாந்தம் என்று கூறப்படுதற் 
குக் காரணம் என் ? உஉ , 

உஎ . தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட சிவஞானபோதம் எங்ஙனம் 
பெயர் பெறும் ? உங . 

உஅ . சிவஞானபோதத்துள்ள ஆசங்கைகள் எட்டும் யாவை ? உச (1-8 ) 


உக . 


கூ 0 . 


இந்தத் தேகம் எங்ஙனம் இழிவுடைத்து ? உரு . 

இந்தத் தேகத்துள்ளே உள்ளன யாவை ? உசு . 
கூக , இரு ஆன்மாக்களும் இருக்கு வேதத்தில் எங்ஙனம் கூறப் 
பட்டுள்ளன ? ( 1 ) 

கூஉ , இருக்குவேதத்தில் எங்கே கூறப்பட்டுள்ளன ? ( 2 .) 
ங ங . இரு பட்சிகளாலும் குறிக்கப்பட்டவர் யாவர் ? ( 2 ) 
கூச . அதற்குப் பிரமாணம் என்னை ? ( 3. ) 
கூரு . அரசமாம் என்றது யாது ? ( 3 ) 

இனிய பழம் என்றது யாது ? (3 .) 

ஆணவமலம் உளதென்று எங்ஙனம் அறியப்படுகின்றது ? ( 3 ) 
ங அ . இருக்கு வேதத்திற் பதிமுதலிய ஐந்தும் கூறப்பட்டனவா ? ( 3 ) 

ஆன்மா பரமான்மா என்பவற்றை அநுமானத்தினால் ஆராய் 
ந்து , பின் அறியற்பாலதாய்க் கிடந்தது யாது ? உசு . 


கூசு . 


கூஎ . 


கூசு . 


சக. 


ச 2 . 


ச 0 . அகவிருள் யாது ? உசு . 

எல்லா நூற்பொருளையும் தன்னுள்ளே கொண்டது யாது ? உசு . 

சிவபிரான் திருவருளினால் அறியற்பாலதாய்க் கிடந்தது 
யாது ? உசு . 

ஆன்மா பரமான்மாவின் சிறப்பியல்பை அநுபூதியிற் கண்டுணர் 
தலால் எய்தும் பயன் யாது ? உசு . 


வசனாலங்கார தீபம் . 


சச . எவர்கள் இந்தச் சாஸ்திரத்துக்கு அதிகாரிகள் ? உஎ , 
சரு . சிவஞானபோதத்திற் கூறப்பட்ட பொருள்கள் யாவை ? உ.அ. 

எந்த நூல்களை உணர்ந்தபின் சிவஞானபோதம் கற்கற்பாலது ?உக 
சிவஞானபோதம் வழங்குமிடம் யாது ? கூக . 


முசு . 


சஎ , 


ச . அ . நந்திபெருமான் ஸ்ரீகண்டருத்திரர்க்கு எங்ஙனம் விஞ்ஞாபனம் 
செய்தார் ? ங ங . 

சாசு . சரியாபாத முதலியன ஒவ்வோர் ஆகமங்களிலே வெவ்வேறாகக் 
கூறப்படுதற்குக் காரணம் என்னை ? கூசு . 


30. பதிபசுபாசங்களின் பொதுவியல்பு சிறப்பியல்புகளை ஒற்றுமையுற 
உணர்த்தும் நூல் யாது ? கூடு . 


ருக . இசௌரவாகமத்துள்ளது சிவஞானபோதம் என்று எவர் கூறு 
கின்றார் ? சிவாக்கிரயோகிகள் . 


ருஉ , பரஞ்சோதிமகாமுனிவர்க்குச் சிவஞானபோதம் எங்க 
னம் எய்திற்று ? கூரு . 

ருகூ . பரஞ்சோதி முனிவர் அதனை எவர்க்கு அருளிச்செய்தார் ? ங ரு . 


ருசு . பரஞ்சோதி முனிவர் மெய்கண்ட தேவரிடத்து எங்ஙனம் ஆஞ் 
ஞைசெய்து அதனைக் கொடுத்தார் ? கூரு . 


ருரு . தமிழ்ச்சிவஞானபோதத்துக்கு முதனூல் யாது ? கூரு . 


ருசு . மெய்கண்டதேவருடைய பிள்ளைத்திருநாமம் யாது ? கூ கூ 


ருஎ , முதலாம் ஆசங்கை முதலாயுள்ள எட்டுக்கும் விடைகள் எந்தெத் 
தப் பிரிவுகளிலே காணப்படுகின்றன ? உசு , உஎ , உஅ , உக , கூ.0 , ஙக , 
கூரு , கூசு . 


சிவமயம். 


திருச்சிற்றம்பலம் . 
சிவஞானபோத 
வசனாலங்காரதீபம் . 


E 


க . 


பொதுவதிகாரம் . 
பதிப்பிரமாணவியல் , 

முதலாஞ் சூத்திரம் . 
வடமொழிச் சிவஞானபோதத்துட் கூறியவாறே இத்தென்மொ 
ழிச் சிவஞானபோதத்துள்ளும் பொதுவதிகாரம் உண்மை (சிறப்பு ) அதிகா 
ரம் என இருவகை அதிகாரங்கள் பகுக்கப்பட்டு , பொதுவதிகாரத்திலே 
பிரமாணவியலும் இலக்கணவியலும் , சிறப்பதிகாரத்திலே சாதனவியலும் 
பயனியலும் கூறப்படும் . 

பிரமாணவியலிற் கூறப்படும் பதி பாசம் பசு என்னும் முப் பொருள் 
களுள் முதற்கண்ணே உலகத்துக்கு முதற்கடவுளாகிய பதி ஒருவர் சிறப்புவ 
கையால் உளர் என்று அநுமானப் பிரமாணங்கொண்டு வலியுறுத்தப்படு 


கின்றது 
. 


ஜீவவேகாழியாஜமாக காய )-ய- நாசர் 
ககதடாலரெெவதக ரஜதவாத ஹ ma|| 


תה 


ஸ்திரீபும்நபும்சகாதித்வாஜ்ஜசுத கார்யதர்சநாத் 
அஸ்திகர்த்தாசகிருத்வைதத்சிருஜத்யஸ்மாத்பிரபுர்ஹர 31 

கூ . ( இதன்பொருள் .) ஜீவளூளுவவாவைகாசிகாக - பெண் ஆண் அலி 
( என்று சுட்டி அறியப்படுவதாகிய சேதனாசேதனப் ) பிரபஞ்சம் உற்பத்தி 
முதலிய வுடைமையால் ; காய ) -39 - நாசு = காரிய ரூபமாய்க் காணப்பட 
லால் ; ஜம.க. = பிரபஞ்சத்துக்கு ; க.க - ர கவ = கர்த்தா உளராகின்றார் ; 
வாதச ரவா வரஜதி = அவர் இதனை ( பிரபஞ்சத்தைக் கன்மமலம் 
பரிபாகமாம் பொருட்டு) ஒடுக்கி , ( ஆணவமலம் பரிபாகமாகும் பொருட்டு 
மீளப் ) படைக்கின்றார் ; சுவாக ஹாவே - ம் = ஆகலின் அந்த மகாசங்கார 
உருத்திரரே முதற்கடவுள் என்றவாறு . 


8 


உ 


உ 


சிவஞான போத 


[ க - ஞ் சூத்திரம் 


ச . அவனவளதுவெனு மவைமூ வினைமையிற் 

றோற்றிய திதியே யொடுங்கிமலத் துளதா 
மந்த மாதி யென்மனார் புலவர் . 


ரு . ( இ - ள் . ) அவன் அவள் அது எனுமவை = ஒருவன் என்றும் ஒருத்தி 
என்றும் ஒன்று என்றும் ( சுட்டப்படும் பிரபஞ்சத் ) தொகுதி ; மூவினைமையின் = 
(சிருஷ்டியாதி ) முத்தொழில் உடைமையால் ; தோற்றிய திதியே = ( ஒருவனால் ) 
தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளேயாம் ; ஒடுங்கி மலத்து உளதாம் = ( அது 
கன்மமலம் பரிபாக மாகும் பொருட்டுத் தான் ஒடுங்குதற்கு நிலைக்களமாகிய ) 
கடவுளினின்றும் மலம் நீங்கும் பொருட்டு ( மீளத் ) தோன்றுவதாம் ( ஆகலா 
ன் ) ; அந்தம் ஆதி = அச்சங்கார கருத்தாவே (உலகத்துக்கு ) முதற் கடவுளாம் ; 
என்மனார் புலவர் = என்று சொல்லுவர் அறிஞர் எ - று . 


சு . 


( சூத்திரக் கருத்துரை.) சங்கார காரணராயுள்ள முதல்வரையே 
கருத்தாவாகவுடைத்து இவ்வுலகம் என்பதாம் . 


எ , ( சூத்திரக் கருத்துரைப்பொருள் .) நிவிர்த்திகலைமுதற் சாந்தியதீத 
கலை இறுதியாகிய ஐவகைச் சங்காரத்துள் , இறுதிக்கண்ணதாகிய மகாசங்கா 
ரத்தைச் செய்யும் முதல்வரையே தனக்கு முதலாக உடைத்து அவன் அவள் 
அது என்று சுட்டி உணரப்படுவதாகிய உலகம் என்று வேதாகமங்களிற் 
கூறப்படுகின்றது எ - ம் . 


வ 


தா 


அ . ( சூத்திரத்தின் பிண்டப்பொருள் . ) ஆண் பெண் அலி என்றாற் 
போலும் பிரபஞ்சத்தொகுதி சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் என்னும் மூன்று 

N லுடைமையால் , ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டு நின்றுளதேயாம் . 
அங்ஙனமாயின் அப்பிரபஞ்சம் எவரினின்று தோற்றியதாமெனின் , அது 
தான் ஒடுங்குகற்கு நிலைக்களமாகிய கடவுளினின்றும் தோற்றியதாம் ; அது 
ஒடுங்கியவாறே நில்லாது மீளத் தோற்றுவது எதன்பொருட்டாமெனின் , 
( ஆன்மாக்களைப்பற்றிய ) சகசமாகிய ஆணவமலம் தீர்க்தொடுங்காமையால்தோ 
ற்றுவதாம் ; இங்கனமாதலின் மகா சங்கரத்தொழில் செய்யும் கடவுளே 
முதற்கடவுள் என்று அறிவுடையார் கூறுவர் . எ - ம் , 


சங்காரம் ஐவகைப்படும் : அவை : 


க 0 . நிவிர்த்திகலா சக்கரத்தில் அடங்கிய பிருதிவி தத்துவத்தினதும் , 
அதில் அடங்கிய காலாக்கினி புவன முதல் வீரபத்திரபுவனம் இறுகியாகிய 
நூற்றெட்டுப் புவனங்களினதும் சங்காரம் ஒன்று . 

கசு , பிரதிஷ்டாகலா சக்கரத்தில் அடங்கிய அப்பு தத்துவமுதற் பிர 
கிருதிதத்துவம் இறுதியாகிய இருபத்து மூன்று தத்துவங்களினதும் , அதில் 


க- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


அடங்கிய அமரேச புவனமுதல் ஸ்ரீகண்ட புவனம் இறுதியாகிய ஐம்பத்தாறு 
புவனங்களினதும் சங்காரம் இரண்டு . 


க 2 . 


வித்தியாகலா சக்கரத்தில் அடங்கிய புருடதத்துவமுதல் அசுத்த 
மாயாதத்துவம் இறுதியாகிய ஏழு தத்துவங்களினதும் , அதில் அடங்கிய 
வாமபுவன முதல் அங்குஷ்டமாத்திரபுவனம் இறுதியாகிய இருபத்தேழு புவ 
னங்களினதும் சங்காரம் மூன்று . 


கங . 


சாந்திகலா சக்கரத்தில் அடங்கிய சுத்தவித்தியா தத்துவமுதற் 
சாதாக்கிய தத்துவம் இறுதியாகிய மூன்று தத்துவங்களினதும் , அதில் அட 
ங்கிய வாமை புவன முதற் சதாசிவபுவனம் இறுதியாகிய பதினெட்டுப் புவ 
னங்களினதும் சங்காரம் நான்கு . 


கச . சாந்திய தீதகலா சக்கரத்தில் அடங்கிய சத்திதத்துவம் சிவதத் 
துவம் என்னும் இரு தத்துவங்களினதும் , அதில் அடங்கிய நிவிர்த்திபுவன 
முதல் அநாசிருதைபுவனம் இறுதியாகிய பதினைந்து புவனங்களினதும் 
சங்காரம் ஐந்து என்றுணர்க . 


கரு , ஓர் இராசதானிச் சக்கரத்துள் ஜில்லாக்களும் , அந்த ஜில்லாக்க 
ளுள்ளே தாலுகாக்களும் அடங்கிய பிரகாரமே , ஒவ்வொரு கலாசக்கரத்துள் 
ளும் தத்துவங்களும் , அத்தத்துவங்களுள்ளே புவனங்களும் அடங்கிநிற் 
பனவென்றுணர்க . 

சென்னை இராசதானிச் சக்கரத்துக்கு மேலே பம்பாய் ராச 
தானியும் , அதற்கு மேலே டில்லி இராசதானியும் ஒன்றுக்கொன்று மேன் 
மேல் வியாபகமாய் நின்றாற்போலவே , நிவிர்த்திகலா சக்கரத்துக்குமேற் பிர 
திஷ்டாகலா சக்கரமும் , அதற்குமேல் வித்தியாகலா சக்கரமும் , அதற்கு 
மேற் சாந்திகலா சக்கரமும் , அதற்குமேற் சாந்திய தீதகலா சக்கரமும் ஒன் 
றுக்கொன்று மேன்மேலாய் வியாபித்து நிற்கும் என்க . 


கசு, 


கஎ . 


இந்த ஐவகைச் சங்காரத்துள்ளும் சாந்தியதீதகலா சக்கரப் 
பாலதாய் நின்ற சங்காரமே மகா சங்காரம் எனப்படும் , 
கஅ . 1 வஞாரொ 2 துகொ வரிவத - ரேநெ 

1 தஞா - 
மாவ நா நி விரா 

பஞ்சாரே சக்ரே பரிவர்த்தமாநே தஸ்மிந் நாதஸ்துர் புவநாதி 
விச்வா ! 


வ 


1 வரஷாழிவஞாவயவ வஜாக் கிகயதெ 
சிருஷ்டியாதிபஞ்சாவயவம் பஞ்சாரமிதிகத்யதே 


சிவஞான போத 


[ க- சூத்திரம் 


உக , 


ககூ . “ (சிருஷ்டியா தி ) பஞ்ச (கிருத்திய அவயவங்களாகிய ) ஆரங்களைக் 
(தனித்தனியே கொண்ட ஐந்து ) சக்கரங்கள் மேன்மேல் வியாபித்து இருக் 
கும் என்றும் , அவற்றிலே ( காலாக்கினிபுவன முதல் அநாசிருதைபுவனம் இறு 
தியாகிய ) சமஸ்த புவனங்களும் நிலையுறுவன " என்றும் இருக்குவேதத்து , 
க - ம் மண்டலத்து , கசு ச - ம் சூக்தத்து , கூ - ம் மந்திரம் கூறுகின்றது . 

20. " வேதங்களை இதிகாச புராணங்கள் கொண்டு பொருள் செய்க " 
என்று வேதவியாச முனிவர் ஆணை தந்தமையின் , அவர் ஆஞ்ஞையைச் சிர 
மேல் வகித்து , சுப்பிரமணியப்பெருமான் வாமதேவ முனிவருக்கு உபதேசித் 
தருளிய இருக்குவேத மந்திரப்பொருள் கைலாசசங்கிதை எனப்படும் புராணத் 
தைக்கொண்டு ஈண்டுச் சுருக்கி வரையப்படுகின்றது . 

3 நிவிர்த்திகலை சிருஷ்டி சக்கரம் ; அதனை அதிஷ்டிப்பவர் பிர 
மா ; அவருக்கு இரணியகருப்பர் , விராட்டு , புருஷர் , காலர் என நான்கு வியூ 
கர் உளர் ; அவர் அச்சக்கரத்திற் சிருஷ்டித்தொழிலேயன்றி ஏனைய நான்கு 
தொழில்களுஞ் செய்வார் . 

உஉ , 4 பிரதிஷ்டாகலை ஸ்திதிசக்கரம் ; அதனை அதிஷ்டிப்பவர் விஷ்ணு ; 
அவருக்கு வாசுதேவர் , அநிருத்தர் , பிரத்தியும்நர் , சங்கர்ஷணர் என நான்கு 
வியூகர் உளர் ; அவர் அச்சக்கரத்திற் காத்தற்றொழிலேயன்றி ஏனைய நான்கு 
தொழில்களுஞ் செய்வார் . 

" படைத்தல் , காத்தல் , அழித்தல் , மறைத்தல் , அருளல் என்னும் ஐந்தொழில்க 
ளாகிய அவயவங்களே ஐந்து ஆரங்கள் எனப்படுகின்றன " என்று கைலாசசங்கிதை 
க 0 - ம் அத்தியாயத்து , எஎம் சுலோகம் கூறுகின்றது . 

2 வரிதொ வ.த - தெ யவலா தவா2 : சூ.சி கீ.க y | 

பரிதோவர்த்ததே யஸ்மாத் தஸ்மாச் சக்ரமிதீரிதம் 
" யாண்டும் வியாபித்தலின் சக்கரம் எனப்பட்டது என்று கைலாசசங்கிதை 
க 0 - ம் அத்தியாயத்து , எ அ - ம் சுலோகம் கூறுகின்றது . 
3 நிவர கிரவரைவாக வரஷிவ அடிவ -ெெய ?| 
விதாமாயிஷிகளூ வடி.ெகவிபாவிதழ 
ஹிரண ) மவாடி ,ெெவவ வஷிவது கஷயழ ! 
ஹிராண மலெ z யவிராஷகாவது 
தேகம்ஷாவி-நெகரகரநா வறுகவிலொன் 
நிவிர்த்திரூபமாக்யாதம் சிருஷ்டிசக்ரமி தம்புதைஃ 
பிதாமஹாதிஷ்டிதஞ்ச பதமேதத்திசோபிதம் ! 
ஹிரண்யகர்ப்பாத்யஸ்யைவ வியஷ்டிரூபஞ்சதுஷ்டயம் 
ஹிரண்யகர்ப்போதவிராட்புருஷ 8 காலவச 
ஜகத்சிருஷ்டாவபிமுநேகிருத்யாநாம் பஞ்சகம் விபோ8 ! 

[ கைலாசசங்கிதை , அத்தி , க 0 ; சுக , எஉ, எங ] 
4 ஒலி.சிவசு , சவ , ஊல வூ கிஷானவ- 439| 


க -- சூத்திரம் ) 


வச்னாலங்கார தீபம். 


( 5 ) 


உ கூ . 5 வித்தியாகலை சங்காரசக்கரம் ; அதனை அதிஷ்டிப்பவர் உருத் 
திரர் ; அவருக்குச் சிவன் , அரர் , மிருடர் , பவர் என்னும் நான்கு வியூகர் 
உளர் ; அவர் அச்சக்கரத்திற் சங்காரத்தொழிலேயன்றி ஏனைய நான்கு 
தொழில்களுஞ் செய்வார் . 

6 சாந்திகலை திரோதான சக்கரம் ; அதனை அதிஷ்டிப்பவர் 
மகேசுவரர் ; அவருக்கு ஈசர் , விசுவேசுவரர் , பரமேசுவரர் , சர்வேசுவரர் 
என நான்கு வியூகர் உளர் . அவர் அச்சக்கரத்திலே திரோதானத் தொழிலே 
பன்றி எனைய நான்கு தொழில்களுஞ் செய்வார் . 


اله 


ஜ நாடி - நாயீஷிதன வாவை அதே 
ரையாகிய - தொவாலெ வலவ ரக்ஷாகரொஹோங் 
கவெவவாவஷெவாழி உதவவஷிதாமகy 
வால செவோ, நிர ைத்தகஷணவோமே 
வ - பொதிவிவாதா.ஒதிது சூசி .வாழி 

காவவித வபரஷாதி கரதா நாவேறு காவிலொம் 
ெெவஷவாநாடி வசூ . வபாலொசுவாவா - 
ஸ்திதிசக்ரமி தம்பிரம்மம் பிரதிஷ்டாரூபமுத்தமம் 
ஜநார்த்தநாதிஷ்டிதஞ்ச பரமம்பதமுச்சயதோ 
ரமாசக்தியுதோவாமே சர்வரக்ஷாகரோமஹாங் 
அஸ்யைவவாசுதேவாதி சதுஷ்கம்வியஷ்டிதாம்கதம் 
வாசுதேவோநிருத்தச்ச ததசேங்கர்ஷணபோ 81 
பிரத்யும்நச்சேதிவிக்யாதம் ஸ்திதிசக்ரமிதம்பரம் 
ஸ்திதாவபிதுசிருஷ்டியாதி கிருத்யாநாம்பஞ்சகம்விபோஃ | 
வைஷ்ணவாநாமி தம்சக்ரம் சாலோக்யாதிபதபிரதம் !! 

[ கைலாச , அத்தி , க 0 ; சுக , சுஉ , சுச , சுரு . ) 
5 வஹாராவதுகிடிரூக, விராவகஞாயே ) 
கயிஷிதளூவொண வடிபெத நிராயோ ! 
கெெவயூவவுஷாவ : வா ஜிவாடிய கஷயழ 
பரிவொ ஹரோ ஹவெள விழிகளுக , 32 - தழ 
வ osy- தாவவிவரஷாதி சுரகர நாவனுக :விகொம் 
சங்ஹாராக்யமிதம்சக்ரம் வித்யாரூபகலாமயம் 
அதிஷ்டிதஞ்சருத்ரேண பதமேதக்கிராமயம் 
அஸ்யைவவியஷ்டிரூபம் ஸ்யாச்சிவாத்யதசதுஷ்டயம் 
சிவோஹரோமிருடபவௌ விதிதஞ்சக்ரமத்புதம் 
சம்கிருதாவபிசிருஷ்டியாதி கிருத்யாகாம்பஞ்சகம்விபோரே 

( கைலாச , அத்தி , க 0 ; ருஉ , ங , ருஎ , ருஅ . ] 
6 இராமாலா தகவக, வவவாதிகளாயே y| 
3ஹெஜாரயிழதவை கெ ? ந-5 agi 


சு 


சிவஞானபோத 


[ க- சூத்திரம் 


உரு , 7 சாந்தியதீதகலை அநுக்கிரகசக்கரம் ; அதனை அதிஷ்டிப்பவர் 
சிதாகாச பதிப்பிரபுவாகியு சமஷ்டிரூப சதாசிவர் ; அவருக்கு , மேலே கூறப் 
பட்ட ( சாந்தியதீதகலா சக்கரத்து ) மகேசுவரர் , (வித்தியாகலாசக்கரத்து )) 
உருத்திரர் , ( பிரதிஷ்டாகலாசக்கரத்து ) விஷ்ணு , ( நிவிர்த்திகலாசக்காத்துப் ) 
பிரமா என்னும் நான்கு வியூகர் உளர் ; அவர் அச்சக்கரத்தில் அநுக்கிரகத் 
தொழில் செய்தலேயன்றி எனைய நான்கு தொழில்களுஞ் செய்வார் . 

உசு . இன்னும் சாந்திய தீதகலாசக்கரப்பாலராய் நின்ற அந்தச் சமஷ்டி 
ரூப பஞ்சகிருத்திய பரப்பிரம சதாசிவராகிய மகாருத்திரருக்குத்தான் மகா 
சங்கார காலத்தில் நிவிர்த்திகலைப்பாற்பட்ட பிருதிவி தத்துவபுவனமுதற் 
சாந்தியதீதகலாசக்கரத்துச் சுத்தமாயா தத்துவபுவனாந்தஞ் சங்கரிக்கும் 
வன்மை உளதாம் . எனைக் கலா சக்கரங்களிலே உள்ள பிரமா , விஷ்ணு , உருத் 
திரர் , மகேசுவரராயினோர்க்குத் தத்தம் கலாதத்துவ புவனங்களுக்கு மேற் 
பட்ட கலாதத்துவபுவனங்களைச் சங்கரிக்கும் வன்மை இலதாம் என்க . 


உஎ , மகாசங்காரகாலத்தில் அந்தக் கலாதத்துவபுவனங்களோடு அவ 
ற்றிற்கு அதிபதிகளாகிய பிரம விஷ்ணு முதலாயினோரும் ஒருக்கு சங்கரிக் 
கப்படுவாரோ எனின் , அவர்களும் ஒருங்கு சங்கரிக்கப்படாதொழிவாராயின் 
அது மகாசங்கார மெனப்படாதாகலான் , சங்கரிக்கப்படுவாரென்க . 
கடுவெழவவுஷா வவராஜிவ.த - ஷயழ 

லொவிபயா வராதாதெஃவாடி 
வாவெரா உ by- கிரோபாவக - த ag1 
திரோபாவாத்மகம்சக்ரம் பவேச்சாந்திகலாமயம் 
மஹேச்வராதிஷ்டிதஞ்ச பதமேத்ததுத்தமம் 
அஸ்யைவவியஷ்டிரூபம் ஸ்யாதீச்வராதிசதுஷ்டயம் 
ஈசோவிச்வேச்வர : பச்சாத்பாமேசஸ்ததஃபரம் 
சர்வேச்வர இதீதந்து திரோதாசக்ரமுத்தமம் 

( கைலாச , அத்தி , க 0 ; சரு , சசு , சசு . ] 
7 5 ந-9. பேளூக , பொது ) கீதகவா பேழ 
வாடிரவாயீஷி தளூவாவை ? 8ஆத 
வடிவஷிவடிrகாரவதில் வ 8 | 
கவெவவஷிதாவஸு 8 ஹெபாழிவ க -ஷயம் 
சுந- ம , ஹெவிவரஷாதிகா கா நாவஹ கவிவொ ? ) 
அதுக்கிரஹமயம்சக்ரம் சாந்தியதீதகலாமயம் ! 
சதாசிவாதிஷ்டிதஞ்ச பரமம்பதமுச்யதே ! 
சதாசிவசேமஷ்டி 8 ஸ்யாதாகாசாதிபதி : பிரபு : 
அஸ்யைவவியஷ்டிதாபந்தம் மஹேசாதிசதுஷ்டயம் 
அநுக்ரஹேபிசிருஷ்டியாதி கிருத்யாநாம்பஞ்சகம்விபோஃய 

[ கைலாச , அத்தி , க 0 ; உசு , உ.எ , உ . ) 


எ 


| 


கூக . 


க- சூத்திரம் ] வசனாலங்கார தீபம் . 

உ . . சுவாழெவா சுவ ) விஜநேநாயா கொ வெடி யாக 
சூஜுைவ [ இருக்கு , க 0 , கஉகூ , க . ) 

அர்வாக்தேவா அஸ்ய விசர்ஜநேநாதா கோ வேத யத ஆப்பூவ 

உக , தேவர்கள் உலகசிருஷ்டிக்குப் பின்னர்த்தான் உளராயினார்கள் ; 
அங்ஙனமாயின் , அது எங்கிருந்து உளதாயிற்று என்று யார் அறிவார் ? என 
இருக்கு வேதம் வினாவி , 

கூ 0 . பொ சுவாஆக்ஷ வாலெ வொநொ சு வெடியாவா 
நவே . ( இருக்கு , க , கஉகூ , எ .] 
யோ அஸ்யாத்யக்ஷ 6 பரமே வியோமந்சோ அங்கவேத பதிவா நவேத 

பரமவியோமமாகிய திருச்சிற்றம்பலத்தின்கண்ணே எவர் பிர 
பஞ்சத்திக்கு அத்தியக்ஷராய் ( அதிபதியாய் ) நின்றாரோ , அவரே அதனை அறி 
வார் ; மற்றெவரும் அறியார் " என்று உத்தம் கூறுதலான் , ( கைலாசசல் 
கிதை கூறியவாறு ) பிரமாதி தேவர்களெல்லாம் சங்கரிக்கப்பட்டுப்போக , 
சிதாகாயப் பிரபுவாகிய சதாசிவரே சேஷித்து நின்றார் என்றும் , அவரே 
சிருஷ்டியாதி கிருத்தியங்களுக்குக் காரணராகிய முதல்வராம் என்றும் , அவ 
ரே மகாசங்காரஞ் செய்யவல்ல மகாருத்திரராகிய முதல்வராம் என்றும் , இவ 
ரையே முதலாக உடைத்து உலகம் என்றும் ஒருதலையாக உணரற்பாற்றாம் . 

கூ உ . இருக்குவேதத்திலே ( அதிபதியாகிய ) அத்தியக்ஷராகக் கூறப் 
பட்டவர் யாரெனில் , 

ய வாஷொரைடிய சூகாபவவழிகெதெ வவ - வ )) 
ல வலவ-வெரநவவ- மரபவதி : (பிருகதாரணியம் , சு , ச , உ ..] 

ய எஷோந்தர்ஹிருதய ஆகாசஸ் தஸ்மிஞ்சேதே சர்வஸ்ய வசி சர்வஸ் 
யேசாந சர்வஸ்யாதிபதி 


கூகூ . 


கூசு , “ எது இதயத்துள் ஆகாசமாய் (சிற்றம்பலமாய் )இருக்கின்றதோ , 
அதில் அனைத்தையும் வசிகரிப்பவரும் , அனைத்துக்கும் அதிபதியும் , அனைத் 
துக்கும் ஈசானருமாயினார் அமர்கின்றார் " என்று பிருகதாரணியோபநிடதம் 
கட்டிக் கூறிய அந்த அத்தியக்ஷராகிய ஈசானரே அநுக்கிரக சக்கரத்துச் 
சதாசிவராம் . இருக்குவேதத்திற் கூறப்பட்ட வியோமமும் . பிருகதாரணி 
வத்துக் கூறப்பட்ட ஆகாயமும் திருச்சிற்றம்பலத்தை உணர்த்துவனவாம் 
என்க, 

கூரு . பசுவும் , பாசமும் , அதிகாரஞ் செய்து நிற்பதாகிய பதியும் , அதி 
காரத்தினொழிந்து தன்னியல்பில் நிற்பதாகிய சிவமும் எனப் பதார்த்தம் 


I 


அ 


சிவஞான போத 


க- சூத்திரம் ) 


நான்கு என்று சர்வஞ்ஞானோத்தராகமம் எடுத்துக் கூறிய பின்னர் , அதிகா 
சஞ் செய்து நிற்பதாகிய பதியையுற்றுக் கூறுங்கால் , 


கூசு . வ.கிடிைாவொ ஜெயொ 8 ஞாதா ரூ . விழ 8| 

வவ - கோயிவராவொ வர S ஹாரகராக 
பதி : சதாசிவோ ஞேயோ மந்திராத்மா மந்திரவிக்ரஹஃ 1 
சர்வமந்திராதிபச்சாஸௌ கிருஷ்டிசம்ஹாரகாரகம் 


ளார் 


12 


கூஎ, பதியாகிய சதாசிவர் மந்திரான்மாவாயும் , மந்திர சொரூபியாயும் , 
சர்வமந்திரங்களுக்கும் அதிபராயும் , சிருஷ்டிசங்காசங்கள் செய்பவராயும் உள் 

என்று கூறுகின்றமையால் , மகாசங்கார ருத்திரரே அந்த அதிகாரத் 
தோடு கூடிய சதாசிவராம் . இவரும் கைலாச சங்கிதையிற் கூறப்பட்ட 
சமஷ்டிருப் சதாசிவரும் ஒருவராமென்க . இவரை இருக்கு வேதத்து , உ - ம் 
மண்டலத்து , கூசு - ம் சூக்தத்து , உ - ம் மந்திரம் பரதர் என்று கூறுகின்றது . 
சிருஷ்டியாதி பஞ்சகிருத்திய நடனஞ் செய்தலினாலன்றோ சிவபிரான் பரதர் 
எனப்படும் தாண்டவேசுவர மூர்த்தியெனப்பட்டார் என்க . அரதத்தாசாரி 
யரும் இங்ஙனம் பொருள் கொண்டமை சதுர்வேத தாற்பரியசங்கிரகத்து 
( நாய் ) “ நாத " என்றற் றொடக்கத்து கூச - ம் சுலோகத்தினால் அறிக . 
கூ ... வ O U கிளு வபரகாவலே விடியாவவேது 
சிவம் சக்திஞ்ச சாதாக்யமீசம் வித்யாக்யமேவச 

[பிருகச்சாபாலம் , ச , ககூ . ) 


கூசு , சிவதத்துவம் , சத்திதத்துவம் , சா தாக்கியதத்துவம் , ஈசுவரத 
த்துவம் , சுத்தவித்தியாதத்துவம் ” என்னும் சிவதத்துவங்கள் ஐந்தையும் 
பிருகச்சாபாலோபநிடதம் கூறிற்று . இச் சுருதியிற் கூறப்பட்ட சிவதத் 
துவம் ஐந்தனுள்ளே , சிவதத்துவம் சத்திதத்துவம் என்னும் முப்பத்தாறாம் 
முப்பத்தைந்தாம் தத்துவங்கள் இரண்டும் அருவத்திருமேனியையுடைய ( இல 
யசிவனார்க்கும் , சாதாக்கிய தத்துவம் என்னும் முப்பத்துநான்காம் தத்துவம் 
அருவுருவத் திருமேனியையுடைய போகாவஸ்தையினராகிய வியஷ்டிரூப 
சதாசிவனார்க்கும் , ஈசுரம் சுத்தவித்தை என்னும் முப்பத்து மூன்றாம் முப்பத் 
திரண்டாம் தத்துவங்கள் இரண்டும் உருவத்திருமேனியையுடைய அதிகாரா 
வஸ்தையினராகிய மகேசுவரனார்க்கும் ஸ்தானங்களாமென்று பவுட்கராதி ஆக 
மங்கள் கூறுகின்றன . அங்கனமாகவும் , சாதாக்கிய தத்துவத்தினராகிய 
சதாசிவனார்க்குமேல் இலயசிவனே உளராக , திருச்சிற்றம்பலத்து நிருத்தரூப 
தாண்டவேசுவரராகிய(பஞ்சகிருத்திய ) அதிகாரத்தினீங்காத சதாசிவர் ஒரு 
வர் உளர் என்று கூறுதல் பொருத்தமன்றாமெனிற் கூறுதும் - 


தத OT 


க- சூத்திரம் ) 

வசனாலங்கார தீபம் . 
ச 0 , வபாஷாவவ தடிசெ - 35- விபூமெளூர தாவக y 

சாதாக்யஸ்ய ததூர்த்வேது விந்யசேர் நிருத்தரூபகம் 
சக . " சதாசிவனார்க்கு மேல் தாண்டவேசுவரரை நியசிக்க " என்று 
மகுடாகமம் கூறுகின்றது . 
சஉ . வா 
வ , ஐதவயொ நவ விஷ தங்கை 

- கவ தத ஊஉ 303 ஹெ TN 
வபாடாவ , தவத 
நவி - தவதேவோழி 
தடி- நாடி தவளு பாகிதகூ தஃவாழ 
கதாயிவ தவளு வஜயெஜஜதா ந 39 திகழ 
வலவ - காரணமெவெ O ஜாவா தாணவசோழ 

ஹயெத்தொவெஹ வ வா நமே 
பிரம்மதத்வமதோக்யஸ்ய விஷ்ணு தத்வம்த தூர்த்வத | 
தத்பாம்ருத்தத்வஞ்ச தத ஊர்த்வம்மகேச்வாம் 
சாதாக்யதத்வம் தந்மூர்த்தி பிந்துதத்வமதஃபரம் 
ததூர்த்வம் நாததத்வஞ்ச சக்திதத்வமதபேரம் 
தத்பரம்சிவதத்வஞ்ச பூஜயேஜ்ஞாநமூர்த் திகம் 
சர்வகாரணதேவேசம் தியாத்வாதாண்டவமீச்வரம் 
ஆவாஹயேத்ததோதேவம் புஷ்பஹஸ்தம் சுகாசநஃ 


ரூவா ஹயெது 


சங , “ பிரமாவுக்குமேல் விஷ்ணு ; அவருக்குமேல் உருத்திரர் ; அவ 
ருக்கு மேல் மகேசுவரர் ; அவருக்குமேற் சதாசிவர் ; அவருக்குமேல் விந்து ; 
அதற்குமேல் நாதம் ; அதற்குமேற் சத்தி ; அதற்குமேல் (சிருஷ்டி திதி சங் 
காரம் என்னும் ) அனைத்துக்கும் காரணரும் , தேவநாயகரும் , ஞானமூர்த்தியு 
மாகிய சிவதத்துவதாண்டவேசுவரர் . அவரைச் சுகாசனத்திருந்து புஷ் 
பத்தைக் கையிலே கொண்டு சாதாக்கியதத்துவத்துச் சதாசிவரில் ஆவாக 
னஞ் செய்க என்று அந்த மகுடாகமம் கூறுமாற்றால் , தாண்டவேசுவரர் 
சிவதத்துவத்தினர் என்பது பெறப்பட்டது . படவே , இலயசிவனுக்கும் தா 
ண்டவேசுவரனுக்கும் சிவதத்துவமே இடமென்பதறியக்கிடத்தலின் விரோ 
தமுறாதோ எனின் , விரோதமுறாது ; என்னை ? 

பாலிவ வாவே பளுவ தவைஷிவாவ வயலிவெ 
தவயானலாவொ ஜெயம் 

லயசிவ சாமீப்யாந்நவதத்வ சமஷ்டி ரூபத்வாச்ச லயசிவே தஸ்யாந்தர் 
பாவோ ஞேய ே 

சரு . " இலயசிவத்துக்குச் சமீபித்துள்ளாராதலினாலும் , பிரமா முத 
லிய ஒன்பது தத்துவ சமஷ்டி ரூபராயிருத்தலாலும் , இலயசிவத்திலே 


து 


கம் 


சிவஞான போத 


[ க- சூத்திரம் 


அந்தத் தாண்டவேசுவரர் அந்தர்ப்பாவமாயுளராக அறியற்பாலர் என்று 
கூறப்படுதலாலும் இலயசிவமும் நிருத்தமூர்த்தியும் நிஷ்களத்தால் ஒன்றாகக் 
கொள்ளப்படுதலினென்க . இன்னும் இதனாலே , மகேசுவரமூர்த்தம் இரு 
பத்தைந்தனுட்பட்ட தாண்டவேசுவரர் வேறு , மகுடாகமங் கூறிய தாண்ட 
வேசுவரர் வேறு என்பதும் தெள்ளிதினுணர்க. 

சசு . இந்த மகாருத்திரதாண்ட வேசுவரர் பிரமா விஷ்ணு உருத்திரர் 
என்னும் , மூவர்க்கும் துரியமூர்த்தி யென்று கைவல்லியம் தைத்திரீய 
ஆரணியகமுதலிய சுருதிகள் முழங்கும் உண்மை உணரமாட்டாது , அம் 
மூவருளொருவராகிய காரியருத்திரர் என்றும் , பிரமாவின் நெற்றியினின்று 
ஒர்கால் தோற்றிய நீலலோகிதருத்திரர் என்றும் உரைத்து இடர்ப்படுவாரை 
நோக்கியன்றே , 

சஎ . தேவரி லொருவ னென்பர் திருவுருச் சிவனைத் தேவர் மூவ 
ராய் நின்ற தோரார் எனவும் , 

சஅ . “ தேவர்கோ வறியாத தேவ தேவன் செழும்பொழில்கள் பய 
ந்துகாத் தழிக்கு மற்றை , மூவர்கோ னாய்கின்ற முதல்வன் ” எனவும் , 

“ முந்து நடுவு முடிவு மாகிய மூவ ரறியாச் , சிந்துரச் சேவடி 
யானை " எனவும் , 

1 ( 30. " அரியாகிக் காப்பா னயனாய்ப் படைப்பா னரனா யழிப்பவனுந் 
தானே " எனவும் திருவாக்குகள் எழுந்தனவென்று உணர்க . 

காணப்பட்ட காரியமாகிய குடத்தைக்கொண்டு அதனை வனைதற் 
குரிய காரணனாகிய குலாலன் ஒருவன் உளன் என்று அநுமானித்தல் போன் 
று, காணப்பட்ட காரியப் பிரபஞ்சத்தைக்கொண்டு அதனைப் படைக்கவல்ல 
காரணராகிய 

ராகிய கடவுள் ஒருவர் சிறப்புவகையால் உளர் எனவும் , அந்தக் கட 
வுள் மகாருத்திரரேயாம் எனவும் , பிறப்பிறப்பிற் பட்டுழலும் பிரமா விஷ்ணு 
முதலாயினோர் அன்னாரல்லர் எனவும் மேலே காட்டிய சுருதிப்பிரமாணங்க 
ளாலே தெற்றெனவறிக. 

முதலாஞ் சூர்ணிகை. 


ப 


ருக . 


நிஉ , ஜகம் பிறப்பு இருப்பு இறப்பாகிய முத்தொழி லுடையது . 

( கூ . ( சூர்ணிகைப் பொருள் .) அவன் அவள் அது ( ஆண் பெண் 
அலி , ஒருவன் ஒருத்தி ஒன்று ) என்று இவ்வாறு அவயவப் பகுப்புடைத்தா 
யிருக்கும் காரணத்தானும் , 

ருசு . பலபிரகாரமாய் ஜடமாயிருக்கும் காரணத்தானும் , 


க - ஞ் சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம். 


கக 


ருரு . சுட்டி அறியப்படாத முயற்கோடு முதலியன போலப் பொய்ப் 
பொருள் ஆகாது , மெய்யாகச் சுட்டி அறியப்படும் காரணத்தானும் , 


ருசு , பிரபஞ்சமாகிய ஜகம் தோன்றுதலாகிய பிறப்பும் , நிலையுறுதலா 
கிய இருப்பும் , அழிதலாகிய இறப்பும் என்னும் முத்தொழில்களையுடையது 
என்பதாம் . 

இதனாற் பிரபஞ்சம் நித்தமாய்க் காணப்படுவதேயாக , அதனை முத் 
தொழிலுடையதெனல் பொருந்தாதென்று கூறும் மீமாஞ்சகர் மறுக்கப் 
பட்டார் . 


ருஎ .. உலகத்துக்கு உளவெனக் கூறும் படைத்தலாதி முத்தொழில் 
கள் கண்ணுக்குப் புலப்படவில்லையே என்று கூறும் உலகாயதரை மறுத்து 
அதனை உதாரணங்கொண்டு விளக்குவாம் : 

காது - மா 
ந அ . ( வெண்பாப் பொருள் .) ( 1 ) பிரபஞ்சத்துக்கு ஸ்திதிகிருத்தி 
யம் நிகழுங்கால் , அது படைத்தற்றொழிலையும் சங்காரத்தொழிலையும் 
துணையாகக்கொண்டே நிகழும் ; எங்ஙனமெனின் , தாய்தந்தையர் நிலையும் 
றிருக்குங்கால் மக்கள் பிறக்கவும் , இருக்கவும் , இறக்கவும் காணப்படுகின்ற 
மை போலாம் ; 

( 2 ) அங்ஙனமாயின் , ஒன்று பிறக்க , ஒன்று இருக்க , ஒன்று அழிவ 
தன்றி ஒருங்கே தோன்றி , ஒருங்கே நின்று , ஒருங்கே அழியக் கண்டிலம் 
எனின் , 

( 3 ) கார்ப்பருவமாகிய காலவிசேஷத்தில் ஒவ்வோர் ஜாதிச் செந்துக் 
கள் , செடிகண் முதலியன ஒருக்கே தோற்றி ஒருங்கே நின்று ஒருங்கே 
அழியக் காண்டலானும் , பூகம்பம் , எரிமலை , ஜலப்பிரவாகம் , யுத்தமுதலிய 
வற்றால் ஒருங்கே இருந்தவரும் இருந்தனவுமாகிய எல்லாப் பொருள்களும் 
ஒருங்கே அழியக் காண்டலானும் , அங்கனமே என்றைக்காயினும் பிருதிவி 
அப்பு தேயு வாயு என்னும் பூதங்களை முதலாகவுடைய அப்பிரபஞ்சத்தொகு 
தியும் ஒருங்கே அழிதற்குரிய காலம் வருமென்று அக்காட்சி யளவைகள் 
பற்றி ஆராய்ந்தறிந்து கொள்க; - 

( 

நக , இரட்டுறமொழிதலால் அவன் அவள் என்பதினாற் பெறப்படும் 
உயர்திணையும் , அது என்பதினாற் பெறப்படும் அஃறிணையும் என்னும் இரு 
திணைப் பகுதியினையுடைத்தாகிய சொற்பிரபஞ்சக்கூட்டம் இங்ஙனம் அவய 
வப் பகுப்புடைமையானும் , ஜடமுமாய்ப் பலவு மாகலானும் , சுட்டி அறியப் 
படுதலானும் , ஸ்திதியின்கண்ணே சிருஷ்டியும் சங்காரமுமாகிய இரண்டு 
தொழிலும் காணப்படலானும் , அது தோன்றி நின்று அழிதலையுடைத்து 
எனவும் பொருள்கொள்ளப்படும் 


க 2 


சிவஞான போத 


[ க - ஞ் சூத்திரம் 


• 0 . வேதமாகிய சொற்பிரபஞ்சம் தோன்றி நின்று அழிதலாகிய முத் 
தொழிலுடைத்தென்று பெறப்பட்டு வேதம் நித்தியமென்று கூறும் சுருதிக 
ளோடு மாறுபடுமே எனின் , மாறுபடாது ; என்னை ? நித்தியராகிய சிவபெரு 
மானால் அருளப்பட்டமையாலும் , இறுதிக்காலத்திலே பரமசிவனிடத்து 
ஒடுங்கிய வேதம் படைப்புக்காலத்தில் முன்போலவே தோன்றுதலானும் , 
அது நித்தியமென்று உபசரித்துக் கூறப்படுதலினாலென்றுணர்க . 


இரண்டாஞ் சூர்ணிகை. 


TO 


சாக . 


அது அரனாலே உடையது . 


கூஉ . ( சூ . பொ .) ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிர 
பஞ்சம் சிருஷ்டியாதி முத்தொழிலையும் சிவபெருமானாலே உடையது என்ப 


தாம் . 


சுச . 


சுகூ , இல்பொருளாகிய முயலின் கொம்புக்கு இறந்தகாலம் நிகழ்கா 
லம் எதிர்காலம் என்னும் முக்காலத்தினும் உற்பத்தி இன்மையானும் , பிரபஞ் 
சத்துக்கு உற்பத்தியாதி காணப்படலாலும் அது சற்காரியப்பொருளே 
(உள்பொருளே) யாம் ; ஆகலின் , பிரபஞ்சம் தோன்றி அழியுமேனும், அது 
இல்பொருளாய்த் தத்தஞ் சார்பிலே தோன்றி அழியுமென்று புத்தர் கூறு 
வது பொருந்தாது , 

மண்முதலாகிய முதற்காரணத்தினின்று உளவாகிய கடமுதலிய 
காரியப்பொருள்களுக்குக் குலாலன்முதலிய நிமித்தகாரணராகிய செய்லோ 
ரையின்றி வனை தன் முதலிய செய்தொழில்கள் நிகழமாட்டாமை போல , மா 
பையாகிய முதற்காரணத்தினின்று உண்டாகும் பிரபஞ்சமாகிய காரியப்பொ 
ருளுக்கு நிமித்தகா ரணனாகிய ஓர் கருத்தாவின்றிப் படைத்தல் முதலிய செய் . 
தொழில்கள் நிகழமாட்டாவாம் ; ஆதலாற் பிரபஞ்சத்திற்கு ஒரு கருத்தா 
பாகிய செய்வோன உண்டு என்க . 

உள்பொருளாகிய பிரபஞ்சம் தத்தம் முதற்காரணத்தினின்றும் கானே 
தோன்றி அழியும் , அதற்கு ஓர் கருத்தா வேண்டாம் என்னும் சாங்கியர் 
கூற்றுப் பொருந்தாதென்க. இதனாற் பொதுவகையாற் பிரபஞ்சத்துக்குக் 
கர்த்தனொருவன் உளன் என்று சாதிக்கப்பட்டது. 

1 
சம் தான் ஒடுங்குதற்கு நிலைக்களமாகிய மசாசங்காரகர்த்தாவினின்றே 
கிருஷ்டிகாலத்தில் உளதாம் ; 

( 2 ) ஒடுங்கிய உலகம் ஒடுங்கியவாறே நில்லாது மீள உண்டாகவேண் 
டாம் , அங்கனம் உண்டாக வேண்டுமாயின் முதற்கண்ணே ஒடுங்காது நிலை 


க - சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கக 


பெறலே சாலும் ; அங்ஙனம் நிலைபெறாது ஒடுங்குதலும் மீளத் தோற்றுதலும் 
எதன்பொருட்டாம் ? எனின் , 

(( 3 ) பிரபஞ்சம் கன்மமலம் பரிபாகமாகும் பொருட்டே ஒடுங்கும் என 
வும் , ஆணவமலம் பரிபாகமாகும் பொருட்டே மீளத் தோற்றும் எனவும் 


ஓர்க , 


( 4 ) அங்ஙனமாயின் , முன்னின்ற பிரபஞ்சம் நாசமாய்விட மற்றோர் 
பிரபஞ்சம் தோன்றும் என்று கூறாது , அந்தப் பிரபஞ்சந்தான் ஒடுங்கி நின்று 
மீள உளதாம் என்றற்குப் பிரமாணம் யாதோ ? எனின் , நெல்லானது கமு 
காய் முளைக்காது நெல்லாயே முளைத்து நீளுதலும் , பாக்கானது நெல்லாய் 
முளைக்காது கமுகாயே முளைத்து நீளுதலும் போல , எஃது எவ்வாறு நின்று 
ஒடுங்கியதோ , அஃது அவ்வொடுங்கியவாறே உளதாம் என்னும் நியமமே 
பிரமாணம் என்பது , 


சுசு , 


குடமுதலிய காரியங்கள் தத்தம் முதற்காரணமாகிய மண்முத 
லியவற்றில் ஒடுங்குமெனவே கொள்ளப்படுதலின் , பிரபஞ்சமாகிய காரியத் 
துக்கு முதற்காரணமாகிய மூலப்பிரகிருதி மாயையானது நாராயணரது வடி 
வமே யாதலான் , அந்தப் பிரபஞ்சமானது அந்த நாராயணரிடத்து ஒடுக்கு 
மெனக் கொள்ளுதலே பொருத்தமாமன்றி , முதற்காரணத்தின் வேறாகிய 
நிமித்தகாரணர் எனப்படும் சங்காரகர்த்தாவினிடத்து ஒடுங்குமென்று கூறு 
தல் பொருந்தாதென்னும் பாஞ்சராத்திரிகள் கூற்றை மறுத்து உதாரண 
வாயிலாக விளக்குவேம். 


1 


காஎ . 


(( வெ . பொ . ) ( 1 ) பிரபஞ்சமானது அந்த மூலப் பிரகிருதி வடி . 
வினராகிய திதிகர்த்தா எனப்படும் நாராயணரிடத்தில் ஒடுங்கியதெனில் , 
மூலப்பிரகிருதிக்கு மேலுள்ள ( வித்தியாகலையைச் சார்ந்த ) அசுத்தமாயாதத் 
துவபுவனங்களும் , அதற்கு மேற்பட்ட ( சாந்தி , சாந்தியதீத கலைகளைச் சார் 
ந்த ) சுத்தமாயா தத்துவபுவனங்களும் அம்மூலப்பிரகிருதி மாயையினால் 
வியாபிக்கப்படாமையின் , அதற்குக் கீழுள்ள ஏகதேசத்தனவாகிய ( நிவிர்த்தி , 
பிரதிஷ்டாகலைகளைச் சார்ந்த ) தத்துவபுவனங்கள் மாத்திரம் அம்மூலப்பிரகி 
ருதியில் ஒடுங்குவனவாமன்றி ( அசுத்த சுத்த ) மாயாகாரியத் தொகுதி முழு 
வதும் அதில் ஒடுங்காதென்க. 


( 2 ) அக்கனமாயின் , மாயா காரியத்தொகுதி முழுதும் எங்கே ஒடுக் 
குமெனில் , அது ஸ்திதிகருத்தாவாகிய நாராயணரோடும் , சிருஷ்டிகருத்தா 
வாகிய பிரமாவோடும் தான் தோன்றுதற்குக் காரணமாயுள்ள அந்த மகா 
சங்காரருத்திரதாண்டவேசுவாரிடத்தே ஒடுங்கும் என்பது . 


கச 


சிவஞான போத 


[ க- சூத்திரம் 


* அ . இதனாற் பிரமவிஷ்ணுக்களும் அழிவரென்பது பெறப்பட்டது ; 
படவே , ஒடுங்கின மகாசங்காசகருத்தாவினன்றி உற்பத்தியில்லை என்று 
சிறப்புவகையால் முதற்கடவுளது உண்மை சாதிக்கப்பட்டது . 

சுக . இதனால் நாராயணரிடத்திற் பிரபஞ்சம் ஒடுங்கும் என்னும் 
பாஞ்சராத்திரர் கூற்று மறுக்கப்பட்டதாயிற்று . 

எ 0 , மதாசங்காரகர்த்தாவின்மாட்டுப் பிரபஞ்சம் ஒடுங்கி உளதாத 
லின் , இந்த ஒடுங்கிய அவஸ்தையிற் பிரபஞ்சத்தின் அவயவகாரிய சத்தி 
சமூகமாய் , சூக்குமமாய் நிற்பது ஒன்று உண்டு ; அதுவே , பிரபஞ்சத்துக்கு 
முதற்காரணமாகிய மாயையாமெனத் தெளிக , 

எக. பிரபஞ்சமானது தனக்கு முதற்காரணமாகிய மாயையில் ஒடுங்கு 
வதன்றி , நிமித்தகாரணரிடத்தில் ஒடுங்குமெனில் பொருந்தாது என்றும் , 
எஃது எதில் ஒடுங்குகின்றதோ , அஃது அதனில் உற்பத்தியாம என்னும் 
முறைமைபற்றி , மாயையில் ஒடுங்கிய உலகத்தை மாயையே தோற்றுவிக்கும் 
அதற்கு ஓர் கருத்தா வேண்டாம் என்றும் சாங்கியர் கூறின் , அது மண்ணில் 
ஒடுங்கிய குடத்தை மண்ணே மீளத் தோற்றுவிக்கும் , அதனைத் தோற்று 
வித்தற்கு ஓர் குலாலன் வேண்டாம் என்றமைபோலா மாதலின் , அக்கூற் 
றுப் பொருந்தாது ; ஆதலின் முதற்காரணமாகிய மாயையில் ஒடுங்கிய பிரபஞ் 
சத்தை நிமித்தகாரண கருத்தாவானவர் அதனினின்று மீளத் தோற்றுவிப் 
பார் என்பதை உதாரணங்கொண்டு விளக்குதும்.. 

எஉ . ( வெ.பொ.) ( 1 ) முளைக்கு ஆதாரம் வித்து ; வித்துக்கு ஆதாரம் 
நிலம் ; அதுபோலப் பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் மாயை ; மாயைக்கு ஆதாரம் 
சிவசத்தி ; அச்சத்தி சிவனுக்கு வேறாதலின்மையின் சிவன் ஆதாரமாதல் தா 
னே பெறப்படும் ; அதனை , 

வச தவது வக்ஷரொமாமாகா ஒகவோ 
தெதி 

ஏதஸ்மிந் கல்வக்ஷரே கார்க்யாகாச ஒதச்ச புரோதச்சேதி 
“ கார்க்கியே ! இந்த அக்ஷரப்பிரம சிவனிலேதான் ( அருண்ஞானசத்தி எனப் 
படும் ) ஆகாயம் குறுக்கும் மறுக்குமாய் அமைந்தது ” என்னும் பிருகதாரணிய 
சுருதியானும் , 

உணவதோ வாராகவானாயணீபவம் 

குணபூதா பராசக்திஸ்ததாசிரய குணீ சிவ ? | 
சிவசத்தியார் குணம் ; அவர்க்கு ஆசிரயகுணிப்பொருளாயினார் சிவபிரான் " 
என்னும் காலோத்தர சுருதியானும் உணர்க , 

* ( 2 ) நிலம் குளிர்ந்தபோது வித்து அதனிடத்து உளதாக , அதினின் 
றும் முளை தோற்றுமாறுபோல , சிவனாரது அபின்னாசத்தி சங்கற்பித்த 
போது , அதனையா தாரமாகக்கொண்ட மாயையினின்று பிரபஞ்சம் தோன்றும் ; 


1 


க - ஞ் சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கரு 


( 3 ) அந்த மாயையானது சத்தியின்கண்ணுள்ள தாய்நின்று , அச்சத்தி 
சங்கற்பித்தவழி அவரவர் வினைக்கீடாக அவ்வக் காரியங்களை மாறுபடாது 
தோற்றுவிக்கும் வன்மையுடையதேயன்றி , அல்லாவிடத்து அதனை உடைய 
தன்று ; அது நிலம் குளிர்ந்தவிடத்து வித்து அதன்கட் கிடந்தன்றி முளையைத் 
தோற்றுவிக்காத முறைமை போலாம் ; 

( 4) ஆதலால் மாயையில் ஒடுங்கித் தோற்றிய பிரபஞ்சம் தனக்கு 
ஆதாசமாய் நின்ற சிவபிரானது சத்தியில் ஒடுங்கித் தோன்றியதேயாம் 
என்பது . 

இதனால் சிவனாரது ஸ்தூலபஞ்சகிருத்தியம் உரைக்கப்பட்ட 
வாறு காண்க . 

வேட்டைவாளி எனப்படும் குளவியாதற்கு விரும்பும் புழுவுக்கு 
வேட்டைவாளியானது அப்புழு விரும்பிய வடிவாக அதனை ஆக்குமாறு 
போல , சிவபெருமான் அவ்வவர் வேண்டிய உருவத்தை அவ்வவர்க்குக் 
கொடுத்து , அவ்வக்கன்மங்களுக்கு இயைந்த பயனை அவ்வவர்க்கு அருளு 


எசு . 


வார் . 


| 


| 


- 


எரு . ஒரு காரியத்தை , இஃது இவ்வாறாகுக " என்று கருதுதலாகிய 
சங்கற்ப ஆற்றல் கொண்டு செய்பவரும் , கை முதலிய அவயவ ஆற்றல் கொண் 
டு செய்பவரும் எனக் கர்த்தாக்கள் இருவகைப்படுவர் ; சங்கற்பவாற்றலாற் 
செய்யவல்லவர் சிவபெருமான் ஒருவரேயாம் ; அவயவ ஆற்றலாற் செய்பவர் 
குலாலன்முதலியோராம் . சங்கற்பமாத்திரத்தினாற் செய்யும் சிவபெருமா 
னுக்குக் குலாலனாதியோர் போலக் கட்டுண்டு தொடக்குறுதலா திய குற்றங் 
கள் எய்தாவாம் ; ஆதலால் அக்குற்றங்களுடைய குலாலனாதியோருவமை 
சிவபெருமானுக்கு ஒருபுடை உவமையாய்ச் செல்வதன்றி முற்றுவமையா 
கச் செல்லாதென்க. 

எசு . ( வெ . பொ .) ( 1 ) காலமானது இறந்தகாலம் நிகழ்காலம் எதிர் 
காலமுதலியவாக வெவ்வேறு வகைப்பட நின்று தொழிலனைத்துஞ் செய் 
தும் தான் விகாரமுறாது நிற்றல் போல , அவயவ ஆற்றலாற் படைக்காமலும் , 
காக்காமலும் , அழிக்காமலும் , சங்கற்ப ஆற்றலினாலே அவற்றைச் செய்தும 
வருதலால் , அநாதிமலமுத்தராகிய சிவபெருமானுக்கு விகா ரமுதலிய குற் 
றங்கள் நேராவாம் ; 

* ( 2 ) அவர் பந்தங்களாற் றொடக்குணாதிருத்தல் எவற்றை ஒக்குமோ 
எனில் , ஒருவன் கற்ற நூலிலே உள்ள சொல்லும் பொருளும் அவனுள்ளத் 
திலே உதிக்குங்கால் , அவன் உள்ளமானது அவற்றாற் றொடக்குண்ணாத 
தன்மையினையும் , சொப்பனத்தின்கண்ணே கண்டவைகளைச் சாக்கிரத்தின் 
கண்ணே நன்கு புலப்படுமாறு அறிந்தவன் அப்பொழுது அக்கனவினால் 
தொடக்குண்ணாத தன்மையினையும் ஒக்கும் என்பது . 


- 


ககா 


சிவஞான போத 


[ க- சூத்திரம் 


மூன்றாஞ் சூர்ணிகை. 


எஎ . 


மற்றிருவரும் முத்தொழிற்படுவர்கள் . 
எ.அ. ( சூ. பொ . ) மகாசங்காரத்தொழில் செய்யும் பெருமான் ஒரு 
வரே பிரபஞ்சத்துக்கு முதற்கடவுளாக , பிரமவிஷ்ணுக்களாகிய மற்றிருவ 
ரும் அம்மகாசங்காரகருத்தாவினாற் சிருஷ்டியாதி முத்தொழிற்பட்டுச் சுவ 
தந்திரமின்றி நிற்பார் என்பது , 

எசு . ஒன்றொன்றாய்ச் சுட்டி அறிகின்ற சேதனப்பிரபஞ்சமானது 
அங்ஙனஞ் சுட்டுணர்வின்றி நின்று பிரபஞ்சமனைத்தையும் ஒருங்கு அறிந்து 
நிற்கும் சங்காரகர்த்தாலின் வழிப் பாதந்திரமாய் நிற்பதன்றிச் சுவதந்திர 
மாய் நிற்கமாட்டாமையாற் சங்காரகர்த்தா ஒருவரே முதற்கடவுள் எனை 
யோச் முதற்கடவுளல்லரென்பது கடைப்பிடிக்க, 

40. தேர் முதலியவற்றைப் பலர் கூடிச் செய்கின்றார் ; அது 8 
" நாராயணர் ஒருவரே இருந்தார் " என்றும் , 9 " பிரமா முதற்கண்ணே 
இருந்தார் " என்றும் , 10 “ இந்திரனே , உன்னில் மிக்கவன் இல்லை " என் 
றும் , 11 தேவர்களுக்கெல்லாம் முதன்மையாயுள்ளவன் அக்கினி " என் 
றும் , 12 “ இறந்ததும் நிகழ்வதுமாகிய உலகத்துக்கு ஆன்மாவாயுள்ளான் 
சூரியன் " என்றும் சுருதிகள் கூறுகின்றமையால் , தேரினும் பார்க்க அதி 
விசித்திரமாயுள்ள பிரபஞ்சத்தைப் படைத்தற்கு நாராயணர் , இந்திரன் , 
அக்கினி , சூரியன் முதலாகிய அநேகரையெல்லாம் கடவுளராகக்கொண்டால் 
என்னை ? என்று அநேகேசுவரவாதிகள் கூறின் , அவரெல்லாம் குடமுதலிய 
வற்றுக்குக் குலாலன்முதலாயினோர் உளராதல் போல , பிரபஞ்சத்தின் ஏக 
தேசத்துக்கு அவாந்தரகாரணராய் இருப்பாரன்றி முதற்கடவுளாகார் என்க . 

8 கொ ஊவெ நாராயண ஹீக ( இராமாநுஜசூத்திரபாஷ் 
யம் , உ , உ , கூகூ . ) 

ஏகோஹவைநாராயண ஆசீத் 
9 ஹிண ) ம 2 - வபவ -5-15 கமெ , (இருக்குவேதம் , க 0 , கஉக , க . ) 
ஹிரண்யகர்ப்பம் சமவர்த்தத அக்ரே 
10 நகிரிவடிகா் (இருக்குவேதம் , ச , 50 , க . ) 

நகிரிந்திரதுவதுத்தர 
11 காம வயாெவெ_தா நாழ ( தைத்திரீயப்பிராம்மணம் , 
உ , ச , கூ , உகூ . ) 

அக்கிரக்ரேபிதமோ தேவதாநாம் 
12 பய ) - சூதா ஜமகவஷ (சிவகர்ணாமிர்தம் .) 
சூர்ய ஆத்மா ஜகதஸ்தஸ்துஷச்ச 


கஎ 


வ 


மது 


க - ஞ் சூத்திரம் ) வசனாலங்கார தீபம் . 

அக , 200 & வண8 Tar ஹாயொழிவவவ வணyr 
தாது வாக வவிவாஹயா வடிவி . 

.. | 
(இருக்கு , க , ககச , சசு . ) 

இந்திரம் மித்ரம் வருணமக்நிமாகுரதோதிவ்ய ஸசுபர்ணோ கருத்மாந் 
ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி ....... 

அஉ . சத்தாகிய ஒருவரையே இந்திரன் , மித்திரன் , வருணன் , 
அக்கினி , அழகிய திவ்ய கருடன் என்றும் அநேக பிரகாரமாக ( என்றமையால் 
இயமன் , வாயு , நாராயணன் , பிரமா என்றும் ) அந்தணர் கூறுகின்றார் ” என்று 
இருக்கு வேதம் கூறுமாறு , அந்நாராயணர் முதலிய பெயரெல்லாம் சங்கார 
காரணராகிய முதற்கடவுளையே உணர்த்தி நிற்குமாதலான் , செய்துஞ் செய் 
வித்தும் எல்லாத்தொழில்கட்கும் கர்த்தாவாய்நிற்கும் முதற்கடவுள் மகாசங் 
காரகர்த்தாவாகிய உருத்திரரேயாம் ; 
அங . வாஷொெெவா - நஹொநஜெர ந 88 

புருஷோவை ருத்ர சக்ம ஹோ நமோ நமஃ 
அச . புருஷராவார் மகானாகிய (13 ) சத்து எனப்படும் உருத்திரரே ; 
( அவருக்கு ) நமஸ்காரம் நமஸ்காரம் " என்னும் சுருதியினால் , இருக்குவேதத் 
திற் சத்து என்று கூறப்பட்டவர் சிவபெருமானேயாம் . 

அரு . சுட்டுணர்வுடைய சேதனப்பிரபஞ்சமாகிய பசுக்கள் பலவாயி 
னாற்போல , சுட்டுணர்வின்றி நின்ற சங்காரக்கடவுளும் பலர் எனக் கொண் 
டால் என்னை ? ஒருவரே என்று கொள்ளுதற்குப் பிரமாணம் என்னை ? 
எனிற் கூறுதும் : 

ஒல்லாவாள்ரதாரா வா 
அசு , ( வெ . பொ .) ( 1 ) பிரமவிஷ்ணு முதலிய சேதனப்பிரபஞ்சத் 
தொகுதிக்குட்படாத பரப்பிரமசிவபெருமானாலே அப்பிரபஞ்சத்தொகுதி 
யானது படைக்கப்பட்டு , காக்கப்பட்டு , அப்பரமசிவனிடத்தே சங்காரமுறு 
தலால் , அந்தச் சங்காரக்கடவுள் ஒருவர் தான் பிரபஞ்சத்துக்கு முதற் 
கடவுளாவாரன்றி ஏனையோர் அவ்வியல்பினராகார் என்க . 

( 2 ) காரியமாகிய பிரபஞ்சம் சடமாகலானும் , சேதனப்பிரபஞ்சமாகிய 
பசுக்களும் ஆணவாதி பாசத்தினாற் கட்டுண்டு சுட்டுணர்வினவாய் நிற்றலா 
னும் , அவற்றை நடாத்துமாறு அவற்றுக்கு வேறாய் ஓர் கடவுள் உளர் என்று 
உணரப்படும் ; படவே , பிரபஞ்சம் விசித்திரமாய்த் தோற்றுதலால் அதனைத் 
தொழிற்படுத்தும் முதற்கடவுள் முற்றறிவு முற்றுத்தொழில் என்னும் 
இறைமைக்குணங்களுடையர் என்பதும் பெற்றாம் ; 

பெறவே , 

இவ் 
விறைமைக்குணங்களையுடைய கடவுளே அமையுமாதலின் மேலும் அவ் 
வியல்பினராகிய மற்றொரு கடவுள் உளர் எனக் கோடல் மிகை என்னும் 
குற்றத்தின்பாலதாம் ; 

( 13 ) இவ்விஷயத்தையுற்று ஸ்ரீநீலகண்டசிவாசாரிய சுவாமிகளருளிய 
பாஷ்யத்து ஈஷத்திய தி காரணத்திற் காண்க . ( 1. 1. 5-12 . ) 


சைவ 


கூ 


கஅ 


சிவஞான போத 


[ க - ஞ் சூத்திரம் 


அங்ஙனமாயின் , 

( 3 ) தவா விஜாநனவாவெ வியய நிராஜ நம் வா ைவபானை 
-ெெவதி 

ததா வித்வாந் புண்யபாவே விதூய நிரஞ்சக பரமம் சாம்யமுபைதி 
(முண்டகம் , கூ . க . கூ . ) 
( 4 ) தயாது பலவ.ந- காஷவ- ஐதவாதியாசி - காஃ 
உகெவ மணமாகாதவலான வஷொ நிரவிகளே 
ததாசசிவவந் முக்தா : சர்வஞ்ஞத்வாதிதார்மிகா | 

இத்யேவம் குணசங்கிராந்தசாம்பக்ஷோநிரூபித || 
( 5 ) “ வித்துவான் நன்மை தீமை ஒழித்து மலம் நீங்கினவனாய்ப் பரமசா 
மியத்தை அடைகின்றான் ” என்றும் , “ அங்ஙனமே சிவபெருமானைப்போல 
முக்தராயினோரும் சர்வஞ்ஞத்துவாதிகுணங்களையுடையராகின்றார் ; அங்க 
னம் குணங்கள் ஆன்மாவிற் சங்கிரமிக்கும் என்னும் சாமியபக்ஷம் நிரூபிக்கப் 
பட்டது என்றும் வேதத்தினும் சிவாகமத்தினும் காணப்படுதலின் , அச் 
சேதனப்பிரபஞ்சமாகிய பசுக்கள் முதற்கடவுளாவாரோ எனின், முத்தி 
தசையினும் அவ்வான்மாக்கள் பலவாற்றானும் அடிமையேயாம் ; எங்ஙனமெனி 
ன் , இருணீங்கியவிடத்தும் கண்ணுக்குக் காட்சி சூரியனையின்றி அமையாத 
வாறுபோல , மலம் நீங்கப்பெற்ற முத்திதசையினும் ஆன்மாவுக்கு அறிவு 
வியஞ்சகமாதல் உடனின்று அறிவிக்குஞ் சிவத்தையின்றி அமையாமையா 
னும் , கண் ஸ்படிகம் ஆகாயம்போல , ஆன்மா சார்ந்ததின்வண்ணமாய் நிற்ப 
கன்றிச் சிவபெருமானைப்போலத் தனித்துநிற்கும் ஆற்றலின்மையானும் , 
விளக்கொளியுள் அடங்கிய கண்ணொளிபோல , சிவவியாபகத்துள் அவ் 

வியாப்பியமாய் அடங்கிநிற்கும் இயல்பினதாய் , சிவா நுபவம் 
ஒன்றினுக்கே உரியதாதலானும் அது சிவபெருமானைப் போலப் பஞ்சகிருத்தி 
யஞ் செய்தற்கு உரித்தாதலின்றிப் பலவாற்றானும் அப்பரம்பொருளுக்கு அடி 
மையேயாம் என்பது . ( இதனால் ஆன்மாக்கள் பஞ்சகிருத்தியஞ் செய்யும் 
என்னும் சிவசமவாதிகள் மதம் மறுக்கப்பட்டது .) 

முதற் சூத்திரத் தொகைப்பொருள் . 


வான்மா 


அஎ . பிரபஞ்சம் நித்தப்பொருள் , அது முத்தொழிலுடையது எனக் 
கூறல் பொருந்தாதென்னும் மீமாஞ்சகர் கொள்கையும் , பிரபஞ்சத்தின் 
ஓதாற்றக்கேடுகள் கண்ணுக்குப் புலப்படாமையின் பிரபஞ்சம் நித்தப் 
பொருளென்னும் உலகாயதர் கொள்கையும் , பிரபஞ்சம் இல்பொருளாய்த் 
தத்தஞ் சார்பிலே தோன்றி அழியுமென்னும் புத்தர் கொள்கையும் , பிரபஞ் 
சம் உள்பொருளாயின் கருத்தா வேண்டாம் என்னும் சாங்கியர் கொள்கை 


க- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


யும், ஸ்திதிகர்த்தாவாகிய நாராயணரே முதற்கடவுளாதல் வேண்டுமென்னும் 
பாஞ்சராத்திரிகள் கொள்கையும் , அதிவிசித்திரமாகிய பிரபஞ்சம் ஒருவனாம் 
செய்யக்கூடாமையின் , பிரமாமுதலிய அநேகர் வேண்டுமென்னும் அநே 
கேசுவரவாதிகள் கொள்கையும் , ஆன்மாக்கள் மலம் நீங்கிய முத்திதசையிற் 
பஞ்சகிருத்தியஞ் செய்வரென்னும் சிவசமவாதிகள் கொள்கையும் மறுத்துச் 
சித்தாந்தஞ் செய்து , பதிப்பொருளாகிய மகாசங்காரருத்திரசமட்டிருபசதா 
சிவதாண்டவேசுவரப்பெருமான் ஒருவரே உளர் என்று சிறப்புவகையால் 
நாட்டப்பட்டதாமென்பது . 

முதலாஞ் சூத்திரப் பரீக்ஷைவினாக்கள் . 


சு . 


க . வடமொழிச்சிவஞானபோதம் எத்தனை அதிகாரமுடையது ? தென் 

மொழிச்சிவஞானபோதம் எத்தனை அதிகாரம் உடையது ? 

அவை யாவை ? க . 

பிரமாணவியலிலே கூறப்படும் முப்பொருள்களுள் முதற்கண்ணே 
கூறப்படுவது எப்பொருள் ? உ . 

கூ , வடமொழிச்சூத்திரப்பொருள் யாது ? கூ.. 
ச . தென்மொழிச்சூத்திரப்பொருள் பாது ? ( தி , 

முதற்சூத்திரக்கருத்துரை யாது ? சு . 

அதன் பொருள் யாது ? எ . 
எ . முதற்சூத்திரத்தின் பிண்டப்பொருள் யாது ? அ . 

சங்காரம் எத்தனை வகைப்படும் ? க . 
• . நிவிர்த்திகலா சக்கரத்தில் அடங்கிய தத்துவபுவனங்கள் 

யாவை ? க 0 . 
க 0 , பிரதிஷ்டாகலாசக்கரத்தில் அடங்கிய தத்துவபுவனங்கள் 

யாவை ? கக . 
வித்தியாகலாசக்கரத்தில் அடங்கிய தத்துவபுவனங்கள் 

யாவை ? கஉ , 
கஉ . சாந்திகலாசக்கரத்தில் அடங்கிய தத்துவபுவனங்கள் யாவை ? கூ . 
சாந்தியதீதகலாசக்காத்தில் அடங்கிய தத்துவபுவனங்கள் 

யாவை ? கச . 
கச . புவனமுதலியன ஒன்றினொன்று அடங்கி நிற்றற்கு உவமை 

யாவை ? கரு . 
கரு . கலாசக்கரங்கள் ஒன்றுக்குமேலொன்று வியாபித்து நிற்றற்கு 

உவமைகள் யாவை ? கசு . 


கக , 


கங . 


உ O 


சிவஞான போத 


( க - ஞ் சூத்திரம் 


கசு , 


எது மகாசங்காரம் எனப்படும் ? கஎ . 


கள . 


கக . 


ங்ஙனம் நிவிர்த்தியாதி ஐந்து கலாசக்கரங்கள் கோடற்குரிய 

சுருதி யாது ? க அ . 
கஅ - ஆசங்கள் யாவை ? 1 . 

சக்கரம் என்பதற்குப் பொருள் என்னை ? 2 . 
20 . இந்த ஐந்து சக்கரங்களுள்ளே சமஸ்த புவனங்களும் அடங்கி 

யுள்ளன என்றற்குப் பிரமாணச்சுருதி என்னை ? அப்பிரமா 
ணத்தை அச்சுருதியில் எம்மண்டலத்து எச்சூக்தத்து எம் 

ந்திரங் கூறுகின்றது ? கசு . 
வேதங்களின் பொருள் எவற்றால் அறியற்பாலது ? 20 , 
உஉ . நிவிர்த்திகலை யாது சக்கரம் எனப்படும் ? அதனை அதிஷ்டிப் 

பவர் யாவர் ? அவர்க்குரிய வியூகர் யாவர் ? அவர் அச்சக் 
கரத்திற் செய்யுங் கிருத்தியங்கள் யாவை ? உக . 
பிரதிஷ்டாகலை யாது சக்கரம் எனப்படும் ? அதனை அதிஷ்டிப்ப 
வர் யாவர் ? அவர்க்கு வியூகர் யாவர் ? அவர் அச்சக்கரத்திற் 
செய்யுங் கிருத்தியங்கள் யாவை ? உஉ . 


உக. 


உங . 


உசு . 


வித்தியாகலை யாது சக்கரம் எனப்படும் ? அதனை அதிஷ்டிப்பவர் 

யாவர் ? அவர்க்குரிய வியூகர் யாவர் ? அவர் அச்சக்கரத்தில் 

செய்யுங் கிருத்தியங்கள் யாவை ? உங . 
உரு . சாந்திகலை யாது சக்கரம் எனப்படும் ? அதனை அதிஷ்டிப்பவர் 

யாவர் ? அவர்க்குரிய வியூகர் யாவர் ? அவர் அச்சக்கரத்திற் 

செய்யுங் கிருத்தியங்கள் யாவை ? உசு . 
சாந்திய தீதகலை யாது சக்கரம் எனப்படும் ? அதனை அதிஷ்டிப்பவர் 

யாவர் ? அவர்க்கு வியூகர் யாவர் ? அவர் அச்சக்கரத்திற் செய் 

யுங் கிருத்தியங்கள் யாவை ? உரு . 
உஎ , சதாசிவர் எதற்குப் பதிப்பிரபுவாய் உள்ளார் ? உரு , 
உஅ . அவர் எவ்வடிவினர் ? உரு . 
உக . அவர் மற்றெப் பெயர் பெறுவர் ? உசு . 
கூ 0. அவர் வேறு யாது செய்தற்கு வன்மையுளர் ? உசு . 

எனைக் கலாசக்கரங்களிலுள்ள பிரமாமுதலாயினோர்க்கு எல் 
லாத் தத்துவபுவனங்களையும் சங்கரித்தற்கு வன்மை உண்டா ? உசு . 


க.க. 


க - ஞ் சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


உக 


கூ 2 . 


P 


கூச . 


உலக 


கூக , 


கலாதத்துவபுவனங்களோடு பிரமாதி தேவர்களும் சங்கரிக்கப் 
படுவார்களா ? உஎ . 

அவர்கள் சங்கரிக்கப்படாதொழியின் என்னை ? உஎ . 

சங்காரத்தொழில் செய்ய வல்லார் யாரென்று இருக்குவேதம் 
கூறுகின்றது ? » 0 . 

கூரு , திருச்சிற்றம்பலவரொழிந்து மற்றெவரும் யாதுபற்றி 
சிருஷ்டியை அறிந்தாரல்லர் ? உக , 

கூசு . இருக்குவேதத்திற் பரமாகாயத்து “ அத்தியக்ஷராகக் கூறப் 
பட்டவரும் , மகாசங்காரகர்த்தாவும் ஒருவரா ? வேறா ? 5.0 . 

கூஎ . இருக்குவேதத்திற் கூறப்பட்ட பரமவியோமத்தினராகிய அத் 
தியக்ஷர் பெயர் யாது ? கூச . 

கூ அ . உருடம் பிரிவிலே கூறப்பட்ட சமஷ்டிரூபசதாசிவரும் , கூ எ - ம் 
பிரிவிற் கூறப்பட்ட சதாசிவரும் ஒருவரா ? வேறா ? 1161 . 

சிதாகாயபதியாகிய சதாசிவர் இருக்குவேதத்தில் எங்ஙனம் 
கூறப்படுகின்றார் ? ங எ . 
சு 0 . இவர் பரதர் எனப்படுத்தற்குக் காரணம் என்னை ? ங எ. 

ங்ஙனம் பொருள் கொண்டவர் யாவர் ? ங. எ . 

பரதர் என்று இருக்கு வேதத்தில் எங்கே கூறப்படுகின்றது ? ங எ . 
சங . சிவதத்துவங்கள் ஐந்தும் எந்த உபநிடதத்திற் கூறப்பட்டிருக் 
கின்றன . கூகூ . 

சிவதத்துவம் சத்திதத்துவம் இரண்டும் எவர்க்கு ஸ்தா 
னங்கள் ? கூக , 

சாதாக்கியதத்துவம் எவர்க்கு ஸ்தானம் ? கூகூ , 

ஈசுரதத்துவம் சுத்தவித்தியா தத்துவம் இரண்டும் எவர்க்கு 
ஸ்தானங்கள் ? கூகூ . 

ங்ஙனம் எங்கே கூறப்பட்டிருக்கின்றது ? கூகூ . 
சஅ . மகுடாகமத்திற் பிரமாமுதலிய ஒன்பதின்மரும் எங்ஙனம் 
கூறப்பட்டிருக்கின்றார் ? சக . 

சாதாக்கிய தத்துவத்துச் சதாசிவனார்க்குமேல் எவரை ஆவாக 
னஞ் செய்யுமாறு மகுடாகமம் கூறுகின்றது ? சக . 

கு . நிஷ்களர் எனப்படும் இலயசிவனாருக்கு இடமாகிய சிவதத்துவத் 
தைப் பஞ்சகிருத்திய அதிகாரஞ் செய்யும் தாண்டவேசுவர சமஷ்டிரூப 
சதாசிவனாருக்கு இடமாகக் கூறுதல் பொருத்தமாகுமா ? சரு . 


சஉ. 


சச . 


ச (நி . 


சசர் . 


சள . 


உஉ 


சிவஞானபோத 


[ க- தத்திரம் 


சஎ , 


டுக . முப்பத்தாறாம் தத்துவத்தினராகிய தாண்டவேசுவரர் மகே 
சுவரர்க்குரிய இருபத்தைந்து மூர்த்தங்களுள் ஒருவராகிய சபாபதியா 
வாரா ? சரு . 

ருஉ . இந்த மகாருத்திரர் பிரமாமுதலிய மூவர்க்கும் துரியரென்று 
எவ்வுபநிடதங்கள் கூறுகின்றன ? சசு . 
நக , அதற்குத் - திராவிடசுருதிப்பிரமாணங்கள் என்னை ? 

சஅ , சகூ , ரு . 
ருச . உலகத்தைப் படைத்தவர் என்று எங்ஙனம் அனுமானிக்கப் 
பட்டது ? ருக . 

ருரு . முதலாஞ் சூத்திரத்து முதற்சூர்ணிகை யாது ? ருஉ , 
ருசு , அச்சூர்ணிகைப் பொருள் யாது ? ( ந .. 

( எ . யாது காரணங்களினால் உலகம் முத்தொழிலுடையது என்று 
அறியப்படுகின்றது ? (நிச , நிரு , 


சுக . 


ருஅ . அவைபற்றி எக்கொள்கையுடைய மதத்தார் மறுக்கப்பட் 
டார் ? (ருசு . 

ருசு . முத்தொழில் கண்ணுக்குப் புலப்படவில்லை என்று கூறுபவர் 
யாவர் ? ரு . 

• 0 , திதிகிருத்தியம் நிகழுங்கால் அதற்குத் துணையாக நிகழும் 
கிருத்தியங்கள் என்னை ? ரு அ , ( 1 ) 

உலகம் ஒருங்கே தோன்றி ஒருங்கே நின்று ஒருங்கே அழியக் 
காணப்படவில்லை என்றமைக்குச் சமாதானம் என்னை ? – அ , ( 3 ). 

சுஉ . பொருட்பிரபஞ்சமாத்திரமன்றிச் சொற்பிரபஞ்சமும் முத் 
தொழிலுடையதா ? (நிக . 

• ஈட , சொற்பிரபஞ்சம் முத்தொழிலுடையதாயின் , சொற்பிரபஞ்சத் 
துட்பட்ட வேதத்தை நித்தியம் என்று கூறற்குச் சமாதானம் என்னை ? சு 0 . 

ரண்டாஞ் சூர்ணிகை யாது ? சுக . 
சுரு . 

அதன் பொருள் யாது ? கஉ . 

யாது காரணத்தினால் உலகம் சற்காரியப்பொருளாம் ? க ங . 
சாஎ . சற்காரியம் என்பதின் பொருள் யாது ? கூகூ . 
கூ .அ . புத்தர் பிரபஞ்சத்தை எங்ஙனம் கூறுவர் ? கூகூ . 
சுகூ . கடத்துக்கு முதற்காரணம் யாது ? காசு . 


சுச . 


சுசு . 


க- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


உங 


எக . 


எஉ . 


எ 0 . நிமித்தகாரணன் யாவன் ? கூச , 

பிரபஞ்சத்துக்கு முதற்காரணம் யாது ? சுசீ . 

அதனால் யாது சாதிக்கப்பட்டது ? சு ச . 
எங , அதற்கு நிமித்தகாரணர் யாவர் ? கூச 

மகாசங்காரகாலத்திற் பிரபஞ்சம் ஒழிந்து போதற்கும் , பின் 
னர்த் தோற்றுதற்கும் காரணம் என்னை ? சுரு , ( 2 ), ( 3 ). 

எரு . முன்னின்ற பிரபஞ்சம் ஒழியின் மற்றோர் பிரபஞ்சம் தோன் 
றாது அதுலே தோன்றுமென்றற்குப் பிரமாணம் என்னை ? கா ரு , (4) 
எசு . மூலப்பிரகிருதி எவரது வடிவம் ? கா கா . 

நாராயணருக்கு எதுவரையிற் சங்கரிக்க வன்மையுண்டு ? சுஎ . 
எ அ . அந்த மூலப்பகுதியில் எத்தனை கலாதத்துவபுவனங்கள் அடங் 
கும் ? சுஎ , ( 1 ). 

மாயாகாரியதத்துவபுவனகலைகளெல்லாம் எவரிடத்தில் ஒடுங் 
கும் ? சுஎ , ( 2) 

அ 0 . சிறப்புவகையால் எவர் முழுமுதற்கடவுளாகக் கொள்ளப்பட் 


எஎ , 


எக . 


டார் ? சாஅ . 


அக , அதனால் எவர் மதம் மறுக்கப்பட்டது ? சுகூ 
அஉ . மாயை என்றது யாது ? எ 0 . 
அங , பிரபஞ்சம் எதிலே ஒடுங்கும் ? எக . 
அச . மாயையில் ஒடுங்கிய உலத்தை எவர் தோற்றுவிப்பர் ? எக . 

அரு . மாயையில் ஒடுங்கிய உலகத்தை அம்மாயையே தோற்றுவிக்கு 
மெனல் எதனை ஒக்கும் ? எக , 

அசு . முளைக்கு ஆதாரம் யாது ? வித்துக்கு ஆதாரம் யாது ? பிரபஞ்சத் 
திற்கு ஆதாரம் யாது ? மாயைக்கு ஆதாரம் யாது ? சிவசத்திக்கு ஆதாரம் 
யாவர் ? அது எதனாற் பெறப்பட்டது ? வேறாதலின்மைக்குப் பிரமாணங்கள் 
எச்சுருதிகளிற் கூறப்பட்டன ? அவை எவை ? எஉ , (1 ) 

அள . வித்து எதன்கட் கிடக்க எப்போது முளை தோன்றும் ? எஉ , ( 2 ) 

அஅ. மாயை எதன்கட் கிடக்க எப்போது பிரபஞ்சம் தோன் 
றும் ? எஉ , ( 1), ( 2 ). 

மாயை எவ்வியல்பினது ? அதற்கு உவமை யாது ? எஉ , ( 3 ). 


அக . 


உச 


சிவஞான போத 


[ க - ஞ் சூத்திரம் 


10. பிரபஞ்சம் மாயையில் ஒடுங்கித் தோன்றியதேனும் அது வாஸ் 
தவத்தில் எங்கே தோன்றி ஒடுங்கியது ? எஉ , ( 4 ). 


இதனாற் சிவபிரானது எந்தக் கிருத்தியம் கூறப்பட்டது ? எங . 
புழு எதனை விரும்புகின்றது ? எச . 


கூஉ 


கச . 


கசு . 


கூகூ . அப்புழுவுக்கு விரும்பிய வடிவத்தைக் கொடுப்பது யாது ? எச . 

அங்கனம் சிவபெருமான் ஆன்மாக்கள் பொருட்டு யாது செய் 
கின்றார் ? எச . 
கூரு . கர்த்தாக்கள் எத்தனை வகைப்படுவர் ? எரு . 

குலாலன் எதைக்கொண்டு குடத்தைச் செய்கின்றான் ? எரு . 
கூஎ . சிவபெருமான் பிரபஞ்சத்தை எங்ஙனம் செ 

எரு . 
கூ அ . குலாலனாதியோர்க்குப் போலச் சிவபெருமானுக்கு எவ்வியல் 
பினவாகிய குற்றங்கள் நேரா ? எரு . 

கூகூ . சிவபெருமான் எதுபோல விகாரமுறார் ? எசு , ( 1 ). 

க 00 . அவர் பந்தத்தினாற் றொடக்குறார் என்றமைக்குக் காட்டிய 
உதாரணங்கள் எவை ? எசு , ( 2 ). 


க o கூ , 


கச . 


காக . மூன்றாஞ் சூர்ணிகை யாது ? எஎ . 
கஉ . அதன் பொருள் யாது ? எ அ . 

சேதனப்பிரபஞ்சம் எவ்வியல்பினது ? எக . 

சேதனப்பிரபஞ்சம் யார் வழிப் பாதந்திரமாய் நிற்கின் 
றது ? எசு . 

காரு . தேர்முதலிவற்றுக்குப்போல பிரபஞ்சத்தைப் படைத்தற்குக் 
கடவுளர் பலர் உளர் எனக் கோடல் கூடாதென்றமைக்கும் பிரமாணம் 
யாது ? அ 0 . 

நாராயணர் , பிரமா, இந்திரன் , அக்கினி , சூரியன் என்போர் 
தலைவர்களாக எங்கே கூறப்பட்டார் ? அ 0 . 8, 9 , 10 , 11 . 

பலரைக் கடவுளாகக் கொள்பவர்க்கு யாது பெயர் ? அ o . 
50 அ . நாராயணர் முதலிய பெயர்களெல்லாம் 

எவரைச் சுட்டுகின் 
றன ? அஉ . 

க 0 க . இருக்குவேதத்திற் சத்தெனப்பட்டவர் யாவர் ? அச . 


காசு , 


க 0 எ. 


உ - சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


உரு 


ககக . 


ககஉ . 


ககங .. 


கக . சத்தைப்பற்றி நீலகண்டபாஷ்யகாரர் எங்கே கூறியிருக்கின் 
றார் ? 13 . 

சுட்டுணர்வுடைய - பசுக்கள் பலவாயினாற்போல , சுட்டுணர் 
வின்றி நின்ற சங்காரக்கடவுளும் பலர் என்றால் என்னை ? அசு , ( 1 ) 

இறைமைக்குணங்கள் யாவை ? அசு , ( 2 ) 

இறைமைக்குணங்களையுடைய கடவுளே பிரபஞ்சத்துக்குக் 
கர்த்தாவாயமைய , மற்றொருவரைக் கடவுளாகக் கொள்ளலாமா ? அசு , ( 2 ) 

ஆன்மாக்கள் முத்திதசையில் இறைமைக்குணங்களை யெய்துவ 
ரெனக் கூறும் சாமானிய சுருதி யாது ? விசேட சுருதி யாது ? அசு , ( 3 ) ( 4 ) 

ககரு . ஆன்மாக்கள் பஞ்சகிருத்தியஞ் செய்யும் என்னும் எவர் மதம் 
மறுக்கப்பட்டது ? அசு , ( 5. ) 

முதலாஞ் சூத்திரத் தொகைப்பொருள் யாது ? அள . 


ககச . 


ககசு , 


பொதுவதிகாரம் . 


பாசப் பிரமாண வியல். 


ரண்டாஞ் சூத்திரம். 


OOO 


க . க ) நாவிகோ 75 ந 8 சுதா 48- வாக3| 

கரொதி வவவவலா ரஜயா வலவெ தயா! 
அந்ய : சந் வியாப்திதோ நந்ய கர்த்தா கர்மாநு சாரத 81 
கரோதி சம்சிருதிம் பும்ஸா மாஞ்ஞயா சமவேதயா !! 

உ . ( இ - ள் . ) கதா = மகாசங்காரக் கடவுளாகிய சிவபிரான் ; எதும் 
கவி = ( கண்ணும் ஒளியும் போல ) வேறாயினும் ; வரவித : ( வங ) = ( கலப் 
பினால் உடல் உயிர் போல ) வியாபகத்தினால் உயிர்களேயாய் ; சி_ h ) : 
( வலது ) - (உயிர்க்கு உயிராதற் றன்மையினால் ) கண்ணொளியும் ஆன்மபோதமும் 
போல உடனுமாய் ( நின்று ) ; சூஜயா வலவே தயா = ( தமது ) ஆணை எனப் 
பெயரிய தம்மைவிட்டு நீங்காத சிற்சத்தினாலே ; வ - வலா = ஆன்மாக்க 
ளுக்கு ; க 3 - ந - வலாாதம் = அவற்றின் இருவினைகளுக்கு ஈடாக ; வ o 
வரகில் கராகி = (சிருஷ்டி முதலிய ) கிருத்தியங்கள் செய்கின்றார் . 
கூ . அவையே தானே யாயிரு வினையிற் 

போக்கு வரவு புரிய வாணையி 
னீக்க மின்றி நிற்கு மன்றே . 


- 


உசு 


சிவஞான போத 


( உ- சூத்திரம் 


5. ( இ - ள் .) அவையே ஆய்- (சிவபிரான் ) உயிர்களேயாய் ; தானே ஆய் = 
(உயிர்களுக்கு ) வேறுமாய் ; அவையே தானே ஆய் = (உயிர்க்குயிராதற் றன் 
மையால் ) உடனுமாய் ; இருவினையிற் போக்கு வரவு புரிய = ( தமது ஆஞ்ஞா 
சத்தியினால் ஆன்மாக்கள் ) இருவினை காரணமாக இறத்தலையும் பிறத்தலையுஞ் 
செய்ய ; ஆணையின் நீக்கமின்றி அன்றே நிற்கும் = ( தமது சமவேத ) ஆஞ்ஞா 
சத்தியினின்றும் பிரிப்பின்றி அநாதி தொடுத்து நின்றருளுவர் எ - று . 

ரு . ( சூ . க . சை . ) * புநரூற்பவம் வருமாறு உணர்த்துத னுதலிற்று , 

சு . ( க . பொ. ) மகாசங்காரருத்திரரினின்றும் - பிரபஞ்சம் மீள உளதா 
மென்று வகுத்து உணர்த்துதல்வாயிலாக , நிமித்தகாரணராகிய சிவபெருமா 
னுக்குச் சிற்சத்தியாகிய துணைக்காரணமுதலிய உள என்று உணர்த்துகின் 


எ . ( சூ.பி. பொ .) மேலைச் சூத்திரத்தினால் உலகத்துக்கு நிமித்தகாரண 
செனப் பெறப்பட்ட பதியாகிய சிவபெருமான் , 

( 1 ) கலப்பினால் உடல் உயிர்போல அவ்வுயிர்களேயாய் , 

( 2 ) பொருட்டன்மையாற் கண்ணின் ஞாயிறுபோல அவ்வுயிர்களின் 
வேறுமாய் , 

( 3 ) உயிர்க்குயிராதற் றன்மையாற் கண்ணொளியின் ஆன்மபோதம் 
போல உடனுமாய் நின்று , ஆணை எனப்படும் தமது சிற்சத்தியினால் வரும் 
நல்வினை தீவினைகளால் அவ்வான்மாக்கள் இறப்பினையும் பிறப்பினையும் எய்து 
மாறு , தாம் அந்தச் சிற்சத்தியினின்று பிரியாது சமவேதமாய் நிற்பர் . 

அ . இதனாற் சங்காரகாரணராகிய சிவபெருமானது தடஸ்தலக்ஷணம் 
எனப்படும் பொதுவியல்பு கூறப்பட்டதாயிற்று . 


முதலாஞ் சூர்ணிகை, 


அரன் உயிர்களில் இரண்டற நிற்பன் . 
க 0 . ( சூ . பொ .) ( மேலைச் சூத்திரத்தில் முதற் கடவுள் அன்றென நீக் 
கப்பட்ட ) சேதனப்பிரபஞ்சமாகிய ஆன்மாக்களும் முதல்வரும் பொன்னும் 
பணியும் போல அபேதமாமென்று மாயாவாதிகளும் , இருளும் ஒளியும் 
போலப் பேதமென்று மத்துவரும் , சொல்லும் பொருளும் போலப் பேதா 
பேதம் என்று பாஞ்சராத்திரிகளும் கூறுதல் பொருத்தமாகாதென்பது 
போதர , ஆன்மாக்கள் பலவற்றிலுஞ் சிவபெருமான் நானேயாய் நிற்பர்) 
என்பது கூறப்படுகின்றது . 

* புநருற்பவம் - மீளச் சிருஷ்டித்தல் . 


உ - ஞ் சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


உஎ 


கக . ஒருவன் விஷயத்தை நோக்குங்கால் ஆன்மபோதமானது கண் 
ணொளி என்றும் தான் என்றும் வேறுபடாது உடனாய் நின்று நோக்குமாறு 
போல , சிவபெருமான் மீளச் சிருஷ்டிக்குங்கால் ஆன்மாக்களோடு உட 
னாய் நின்று செய்வரென்பது பெறப்படும் , 


அ 


கஉ . ககாவோவ தடிநவத தா 
சுவாரஸநிரொயா நகுயா ஷட கீதி தாயே 

ஷவ் 
தத்சாதிருச்ய மபாவச்ச ததந்யத்வம் ததல்பதா ! 
அபிராசஸ்தம் நிரோதச்ச நஞர்த்தா ஷட்பிரகீர்த்திதாTal 


க ... “ நஞ்னுக்கு சாமியம் , இன்மை , பேதம் , சிறுமை, இழிவு , மறு 
தலை என்னும் ஆறு பொருள்கள் உண்டென்று சப்தகற்பதுருமம் கூறுகின் 
றது . இந்த ஆறு பொருள்களுள்ளே ஏகான்மவா திகளால் இன்மைப்பொரு 
ளும் , மத்துவர்களாற் பேதப்பொருளும் , சிவாத்துவிதிகளாலும் சைவசித் 
தாந்திகளாலும் சாமியப்பொருளும் கொள்ளப்படுகின்றன. சாதிருசியம் 
சாமியம் என்பன ஒரு பொருட்சொற்கள் ; சாமியப் பொருளே அன்மைப் 
பொருளிற் செல்வதாம் என்க . அவ்வுண்மை , 
கசி . நதிவய 43 நாயிகாணெ தயா ஹயமே கிரே 

நஜீவயுக்த மந்ய சதிருசாதிகரணே ததாஹ்யர்த்தகதி 
என்னும் பரிபாஷேந்துசேகர இலக்கணத்தினால் உணரப்படுகின்றது. 


கடு . இந்தப் பரிபாஷையின் தாற்பரியம் வருமாறு : - " அநசுவத்தைக் 
கொணர்க ” என்று தேவதத்தனுக்கு பஞதத்தன் ஆஞ்ஞாபிக்குங்கால் , 
தேவதத்தன் ( அருசுவம் ) குதிரை யல்லாதது மண்கட்டியுமாகலாம் என்று 
கொண்டு , அம்மண்கட்டியை எடுத்துக் கொடுப்பானல்லன் ; பின் குதிரை யல் 
லாததாயும் ( பேதமாயும் ), குதிரையின் தோற்றமுதலியன ஒருவாறு ஒப்ப 
தாயும் ( அபேதமாயும் ) உள்ள கோவேறுகழுதையைப் பிடித்துக்கொணர்ந்து 
விடுவன் எனப் பொருள் கொள்ளப்படும் என்று கூறப்படுகின்றது . இங்ங 
னம் வேறாயும் , வேறன்மையாயும் இருக்கும் அன்மைப்பொருளே சைவசித் 
தாந்திகளால் அத்துவிதத்திலுள்ள அகாரத்துக்குப் பொருளாகக் கொள் 
ளப்படுகின்றது . இந்த ஆறு பொருள்களுள் முதற்கணின்ற இந்தச் சாதிருசிய 
மாகிய அன்மைப் பொருளையே பதஞ்சலி மகாபாஷ்யகாரரும் உ - ம் அத்தி 
யாயத்து , உ - ம் பாதத்து , க - ம் ஆந்நிகத்து , கூ - ம் சூத்திரத்தில் எடுத்து 
ஆண்டிருக்கின்றார் . மேலும் , இந்தச் சாமியப் பொருளே (கம் சூத்திரத்து 
ஆக , (3)-ம் பிரிவிற் கண்டவாறு ) முண்டகோபநிடதத்தினும் கொள்ளப்பட் 
டிருக்கின்றது . 


உஅ 


கஎ . 


சிவஞான போத [2- * சூத்திரம் 
கசு . வாகொ ஈ -சொந கீயாய தவ 8 | 

ஏகோ ருத்ரோ நதுவிதீயாய தஸ்தும் | 

உருத்திரர் ஒருவரே ; அவர் அத்துவிதீயராய் இருந்தார் " என்று 
யசுர்வேத ( க . அ . கா . ) மும் , சுவேதாசுவதரோபநிடத ( கூ . உ . ) மும் கூறுகின் 
றன . இங்கே நஞ் என்பதிலுள்ள ஞகாரம் நீங்கிவிட , நகாரம் நின்றது . இந்த 
யசுர்வேதத்திற் காணப்பட்ட சுருதியை ஆதாரமாகக்கொண்டே , 
கவு . வலவே வெபௗகொ வீச வாகவோவி தீயழி 

சதேவ சௌம்யேத மக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம் 

" சௌமிய ! ஏகமாகிய சத்துத்தானே முதற்கண் அத்துவிதீய 
மாய் இருந்தது " என்று சாந்தோக்கியோபநிடதம் கூறுகின்றது . இங்கே 
சத் எனப்பட்டவரும் , உருத்திரர் எனப்பட்டவரும் ஒருவராமெனக்கொண்டு 
உரைக்கப்பட்டிருப்பதை முதலாஞ் சூத்திரத்து , அச - ம் பிரிவிற் காண்க , 

20. யசுர்வேதத்தினும் சுவேதாசுவதரத்தினும் நதுவிதீயாய ( ந 24 
யாய ) என்னும் மொழியின் கண்வந்த ( நகர ) உயிர்மெய்யில் நின்ற ( நகர ) 
ஒற்று நீங்கிவிட , அகரம் நின்றது ; நகரமும் அகரமும் ஒரு பொருளுடைய 
னவேயாம் . 


கக . 


| 


உக , 


அகரம் இன்மைப் பொருள் பற்றி வருங்கால் , அபோசனம் என் 
பது உணவினபாவம் (உபவாசம் ) எனப் பொருள்படும் . 

உஉ , அகரம் மறுதலைப்பொருள் பற்றி வருங்கால் , அதர்மம் என்பது 
தருமத்துக்கு மறுதலையாகிய பாவம் எனப் பொருள்படும் , 

உங . துவிதம் என்னும் எண்ணுப்பெயருக்குமுன் ( அகரம் ) எய்தி , 
அத்துவிதம் என நிற்குங்கால் , அது சாமியமாகிய அன்மைப் பொருளையே 
உணர்த்திப் பொதுமையில் நிற்கும் ; இந்த எண்ணுப்பெயர்மேல் வந்த அக 
சம் " அபோசனம் ” " அதர்மம் ” என்பவற்றிற் போந்த அகரம்போல , இன் 
மைப்பொருளையேனும் மறுதலைப் பொருளையேனும் உணர்த்தி நிற்றல் வழக் 
கத்தின்கண்ணே இல்லை ; எங்ஙனமெனிற் கூறுதும்: 


உச . ஒருவன் தன்னிடத்திலே மாம்பழம் இரண்டு இல்லை என்றால் , 
அவனிடத்தில் மாம்பழம் இல்லை என்றும் பொருள்படும் ; இன்றேல் ஒரு 
மாம்பழந்தானுண்டு என்றும் பொருள் படும் ; இன்றேல் அவனிடத்தில் இரண் 
டுக்கு மேற்பட்ட மூன்று நான்கு முதலிய அனேக மாம்பழங்கள் உண்டு 
என்றும் பொருள்படும் . ஆகலான் , மாம்பழம் இரண்டில்லை என்றால் , மாம் 
பழம் ஒன்றுதான் உண்டு என்று வரைவுபடுத்திப் பொருள் கோடற்கிடனின் 
மும் , ஆதலின் மாயாவா திகள் அத்துவிதம் என்றதற்கு இன்மைப்பொருள் 


உ- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


உக 


கூறி ஒன்றென்பதும் , மத்துவர் மறுதலைப்பொருள் கூறி இரண்டு என்ப 
பதும் ஒவ்வாலாம் ; அத்துவிதம் என்ற சொல்மாத்திரையானே ஒரு பொரு 
ளென்று பொருள் கொள்ளுதல் பொருத்தமுடைத் தன்று; தானே தன்னை 
ஒன்றெனக் கருதவேண்டாமையின் , அவ்வாறு கருதும் பொருள் வேறுண் 
டென்று பெறப்படுகின்றமையினாலாம் . ஆதலால் அத்துவிதம் என்னும் 
மொழிதானே வேறு காரணம் வேண்டாது வேறன்மையை உணர்த்தி 
நிற்கும் . 

,, உரு , "சிவபெருமான் ஆன்மாக்களேயாய் நிற்குமியல்பை உணர்த்து 
தற்கு உதாரணம் வருமாறு : 

உக . ( வெ.பொ. ) ( 1 ) ஆன்மாவானது உடம்பினையும் ஐம்பொறி 
முதலியவற்றையும் கைக்கொண்டு நிற்க , மற்றொருவன் உடம்புக்கட்ட பெய 
சாற் சாத்தா ! கொற்ற ! என்று அழைக்குமிடத்து , தான் " என்னை ” என்று 
நிற்றல் காணப்படலானும் , இருவர் கைகோத்துக்கொண்டு நிற்க , அவருள்ளே 
அழைக்கப்பட்டோனேயன்றி மற்றவன் " என்னை " என்றல் உலகத்தின் 
கண் இல்லாமையானும் , அவ்வாறன்றி உடம்பின் பெயர் கொண்டு அழைத்த 
போது உயிர் " என்னை " என நிற்றற்குக் காரணம் அவ்வான்மாவானது உடம் 
பெனத் தானென வேற்றுமையுறாது அபேதமாய் நின்றமையேயாம் ; 

( 2 ) அதுபோலச் சிவபெருமான் ஆன்மாக்களிடத்து வேறுபடாது 
இயைந்து நிற்பர் ; அங்ஙனம் இயைந்தவிடத்தும் , ஆன்மா ஆன்மாவே ; உடல் 
உடலே ; ஆன்மா உடலாகாது ; உடல் ஆன்மாவாகாது ; அவ்வாறாயினும் 
ஆன்மா உடலாயும் , அதற்கு வேறாயும் நிற்கும் ; உடம்பு அங்கனம் நில்லாது ; 
அதுபோல , 

(3 ) சிவபெருமான் சிவபெருமானே ; ஆன்மா ஆன்மாவே ; சிவபெரு 
மான் ஆன்மா ஆகார் ; ஆன்மா சிவபெருமான் ஆகமாட்டாது ; அவ்வாறாயினும் , 
சிவபெருமான் ஆன்மாவாயும் அதனின் வேறாயும் நிற்பர் ; ஆன்மா அங்ஙனம் 
நிற்கமாட்டாது என்பது . 

உஎ . இதனால் ஆன்மாவும் சிவனும் அபேதமாயும் , பேதமாயும் நிற் 
றற்கு அநுபவம் காட்டப்பட்டது . 

உ.அ. ( உ - ஞ் சூத்திரத்து கசு , கஅ - ம் பிரிவுகளிற் கூறப்பட்ட ) ஏகம் 
அத்துவிதீயம் என்னும் இரண்டனுள்ளே , ஏகம் என்பதின் பொருள் உதார 
ணவாயிலாகக் கூறப்படுகின்றது : 

உசு . ( வெ . பொ . ) ( 1 ) வேதமானது ஏகம் என்று கூறினமைக்குப் 
பொருள் ஒன்றென்பதேயாம் , வேறு பொருள்பது; 

( 2 ) அதற்குத் தாற்பரியம் பதிப்பொருள் ஒன்றே , இரண்டில்லை 
என்பதாம் ; 


க 0 


சிவஞான போத 


[ உ- சூத்திரம் 


( 3 ) இங்கனம் பதிப்பொருள் ஒன்றென்று கூறுபவன் அப்பதிப்பொரு 
ளுக்கு வேறாகிய பசு எனப்படும் ஆன்மாவாம் ; 

( 4 ) பதியும் அறிவுடைப் பொருளேயாக , ஆன்மாவும் அறிவுடைப் 
பொருளேயாக , ( ஆன்மாவைப் பதியாகிய பிரமமென்று மாயாவாதிகள் 
கொள்ளுமாறு உரையாது ) , அவ்வான்மாவைப் பசு என்றது எதனாலெனின் , 


( 5 ) அவ்வான்மா ஆணவமலத்தோடு கட்டுண்டு நின்றமையாற் பசு 
எனப்படும் ; 

( 6 ) இங்கனம் பதிக்கும் பசுவுக்கும் வேற்றுமை கூறின் , பிரமமில்லை 
யேல் ஒரு பொருளுமின்றாம் என்னும் சுருதியின் தாற்பரியம் என்னை எனில் , 
( 7 ) வராவரா ஜ நாபவெஃவாண உஆதே 

தல விநா நவாவரதிபா கூராணா கோரவகா 
சராசராதி ஜந்தூநாம் சிவைக பிராண உச்யதே ! 

தம் விநா ந பிரவிருத்தி : ஸ்யாதக்ஷராணா மகாரவத் ! 
( 8 ) “ அகரவுயிரில்லையேல் ( எனைய ) உயிரெழுத்து மெய்யெழுத்துக் 
களுக்கு இயக்கமில்லையாம் ” ( என்னும் முறைபற்றி ) , 

( 9) " சேதனாசே தனப் பிரபஞ்சத்துக்குச் சிவபெருமான் பிராணன் 
எனப்படுகின்றமையின் , ( பிர்மமாகிய ) அவரையின்றி அவற்றுக்கு இயக்கம் 
இன்றென்பதேயாம் ” . 

கூ ) . இதனாற் சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு வேறாயும் , வேறன் 
மையாயும் நிற்றற்கு அநுபவம் காட்டப்பட்டது . 

கூக , "இனி அத்துவிதம் என்பதின் பொருள் உதாரணவாயிலாகக் 
கூறப்படுகின்றது : " 

கூஉ , ( வெ . பொ .) பண்ணும் அதனின் வேறாக எண்ணப்படும் இசை 
யும் போன்றும் , பழமும் அதனின் வேறாய் எண்ணப்படும் சுவையும் போன் 
றும், சர்வவியாபகராகிய சிவபெருமானது திருவருள் ஆன்மாக்களிடத்தில் 
வேற்றுமையின்றி நிற்கும் ; இதனையுற்றே வேதம் அத்துவிதம் என்று அவ் 
விடங்களிற் கூறும் என்பது . 

ஏகராகிய பதியாய் நின்ற பரப்பிரமசிவபிரான் ஆன்மாக்கண்மாட்டு 
வேறன்றி நிற்றலான் , ஏகமேவாத்துவிதீயம் ( வணகவொ வித்யழ ) என்று 
சுருதி கூறியதாம் என்க . 

சையாகிய குணமும் பண்ணாகிய குணியும் , சுவையாகிய 
குணமும் பழமாகிய குணியும் வியாப்பிய வியாபகமாயிருக்கும் ஒப்புமைமாத் 


கூகூ . 


கூக 


உ- சூத்திரம் ] வசனாலங்கார தீபம் . 
திரையாயிருத்தல் நோக்கியன்றோ, ஆன்மாக்கள் சிவபிரானில் வியாப்பிய 
வியாபகமாயிருக்கும் முறைபற்றி , அக்குணகுணிகள் உவமையாக எடுத்தா 
ளப்பட்டன . குணகுணிகள் போல ஆன்மாக்களும் சிவபெருமானும் உடனா 
தற்கும் , அவ்வாறு உடனாகாமைக்கும் அநுபவம் கூறப்பட்டது . 

இரண்டாஞ் சூத்திரத்து உச - ம் பிரிவில் ஆன்மாவும் சிவமும் 
வேறன்று என்றும் ; உகூ - ம் பிரிவில் வேறு என்றும் கூ கூ - ம் பிரிவில் உடனாய் 
என்றும் தனித்தனி வெவ்வேறு உவமைகள் எடுத்துக்காட்டப்பட்டன 
வன்றோ; இப்போது அம்மூன்றும் ஓர் உவமைக்கண் நிகழுமாறு காட்டப்படு 
கின்றது : 

கூ ரு . ( வெ . பொ .) ( 1 ) உருக்கிய அரக்கோடு செறிந்த கற்பொடி 


யானது , 


( 2 ) அவ்வாக்கினோடு ஒன்றாய் ( பேதமாய் ) , ஒருங்கியைந்து ( அபேத 
மாய் ), நீக்கமின்றி (உடனாய் ) நின்றாற்போல , 

சிவபெருமான் ஆன்மாக்கண்மாட்டு , 

( 3 ) ஒருங்கு கூடி ( அபேதமாய் ), நின்று ( பேதமாய்) , நீக்கமின்றி 
யுடனாதலால் , 


கூசு . 


{ 4 ) ( கலப்பினால் அபேதமாய் ) உலகேயாம் , பொருட்டன்மையாற் பேத 
மாய்த் ) தானேயாம் , (உயிர்க்குயிராதற் தன்மையால் உடனேயாய்த் ) தானே 
உலகேயாம் என்று கூறப்பட்டது ; 

மேலே கூறிய பொருள் ஞானாவரணபாஷ்யத்தில் , 
( உ.எ ) ஜாஷாஷ° uberaga uur தரயாகா மகழி 

தயா வாதநி ஷெ வானெ) ந ஜமநாழி 
லாக்ஷாசிலிஷ்டம் சிலா சூர்ணம் யதா தந்மயதாம் கதம் 
ததா ஸ்வரத்மதி திருஷ்ட்வேசம் வதாம்யோகம் ஜகந்மயம் 

அரக்கினோடு சேர்ந்த கற்சூர்ணமானது அரக்கினியல்பை 
அடைந்தவாறுபோல , எனது ஆன்மாவிற் சிவபெருமானைக் கண்டு , இவரை 
உலகமேயாயுள்ளார் என்று கூறுகின்றேன் ” என்றும் , 

" சடையார் புனலுடையான் " என்றற் றொடக்கத்த திருவிழி 
மிழலைத் தேவாரத்திருப்பதிகத்தில் , “ எட்டுத் திசை தானாய் , வேறா, யுடனா 
னானிடம் வீழிம்மிழலையே " என்றும் , 

* இந்த வெண்பாப்பொருளின் எஞ்சிய பாகத்தை சஅ , ( 5 ) -ம் பிரிவிற் காண்க . 


கூஅ . 


கூசு . 


ங 2 


சிவஞான போத 


[ உ - ஞ் சூத்திரம் 


50. " புறச்சமயத்தவர்க் கிருளாய் ” என்றற் றொடக்கத்துச் சிவப்பிர 
காசச் செய்யுளில் , பொற்பணிபோலபேதப்பிறப்பிலதா பிருள்வெளி 
போற் பேதமுஞ் சொற்பொருள்போற் பேதாபேதமுமின்றிப் பெருநால் 
சொன்ன வறத்திறனால் விளைவதாய் , உடலுயிர் , கண்ணருக்கன் , அறி 
வொளிபோற் பிரிவது மத்துவி தமாகும் " என்றும் காணப்படுகின்றமையால் 
க 0 - ம் பிரிவிற் கூறப்பட்ட மதத்தினர் கூற்று மறுக்கப்பட்டவாறும் , சைவ 
சித்தாந்திகள் கொள்கை நிறுத்தப்பட்டவாறும் காண்க , 
சக . கஹ 8நரவ வாய மூரஹ ஜீவாநஷரா விஷம் 

கஹ காதர-- நெயங ) தெஹ கவிராயா நாவல் தாரை 
அஹம் மநுபவம் சூர்யச்சாஹம் ஜீவா நருஷிரஸ்மி விப்ரம் 
அஹம்குத்ஸமார்ஜநேயக்யிருஞ்ஜேஹம் கவிருசநா பச்யதா மா ! 
(பதச்சேதம் ) க.ஹழ , 8ு , கலவழ , வாய )-8 , அ , கஹழ , 
ஜீவாது , ஷி , கவ , விவம் , சுஹழ , கதழ , ஐ-- நெயழ , நி , 
தெ , க ழ , கவி 3 , 200 நா , வாகா, ரை . 
சஉ . " நான் மனுவாயினேன் , சூரியனுமாயினேன் , நான் ஜீவான் 

இருஷியாயினேன் , விப்பிரனாகின்றேன் , அர்ஜுகுமாரனாகிய குற் 
சருக்கு அருள்பாலிக்கின்றேன் , மேதாவியாகிய உசனராயுள்ளேன் , என்னைப் 
பாருங்கள் என்று இருக்குவேதத்து , ச -- ம் மண்டலத்து , உசு-ம் சூக்தத்து 
க - ம் மந்திரத்தினும் , 
ச . ஷிவ - வெ . உ . கிவெஷzame 8 ந PAO வ veu ) - ரெ.கி| 

ய வளவ வொஹு வஹரவி வ உ உ வலவ - பவதி 
ருஷிர் வாமதேவ : பிரதிபேதேஹம் மநுபவம் சூர்யச்சேதி! 
ய ஏவம் வேதாஹம் பிரம்மாஸ்மி ச இதம் சர்வம் பவதி 

நான் மனுவாயினேன் , சூரியனுமாயினேன் என்றும் , நான் 
பிரமமாயிருக்கின்றேன் என்று எவன் அறிகின்றானோ அவன் இவையெல் 
லாம் ஆகின்றான் என்றும் , வாமதேவரிஷி கூறினார் என்று பிருகதாரணியத்து , 
கூ - ம் அத்தியாயத்து , ச - ம் பிராம்மணத்து , க - ம் மந்திரத்தினும் , சிவோகம் 
பாவனையுற்று வாமதேவமுனிவர் யானே உலகெலாமாயி னேன் என்று 
கூறுதலானும் , 
சரு . யோ வாவடி லவ- ரு வாரவாழி 

சுஹவ மைஞாபொகேஸவ- வருவத-கெ 
கவசவ வாஷஹ க ஆெட நக்ஷாழி 
மயா வியாப்தமிதம் சர்வம் திருச்யாதிருச்யம் சராசரம் 
அஹமேவ ஜகந்நாதோ மத்தஸ் சர்வம் பிரவர்த்ததே 
அஹமேவ பரம்பிரம்ம அஹம் ஞேயமாக்ஷரம் 


உ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


நா . 


" காணப்படுவதும் காணப்படாததுமாகிய ஈதெல்லாம் என்னால் 
வியாபிக்கப்பட்டன ; நானே உலகத்துக்கு நாதன் , என்னிலிருந்தே அனைத்தும் 
பிரவர்த்திக்கின்றன ; நானே பிரமம் , நானே அநக்ஷரமாக அறியற்பாலன் 
என்று சர்வஞ்ஞானோத்தரம் ஆன்மா எல்லாமாய் , அல்லனுமாய் , உடனு 
மாய் நிற்குமென உயிர்கண்மேல் வைத்துக் கூறுதலானும் , 


சஎ . 


ஆன்மாக்களும் சிவபெருமானைப் போல அபேதமாயும் , பேத 
மாயும் , உடனாயும் நிற்கும் சிவனது இலக்கணத்தை யுடையனவோ எனின் , 
அன்று ; 

ச.அ. ( 5 ) பாசக்கூட்டத்தினின்று நீங்கித் தனியாய் நின்ற ஆன்மாவி 
னகத்துச் சோகம்பாவனை எனப்படும் சிவோகம்பாவனையினாற் சிவபெரு 
மான் புகுந்து வேற்றுமையின்றித் தோற்று தலான், இந்த முத்திநிலையில் 
யானே உலகெலாமாயினேன் என்று கூற நேர்ந்ததாம் . அதுபற்றி ஆன்மாக் 
கள் அவ்வாறாகமாட்டா என்க . 


சகூ . 


மகாபாரதம் , அரிவம்சம் , வாயுசங்கிதை , கூர்மபுராணம் , லிங்க 
பராணம் , ஸ்காந்தபுராணம் என்னும் இதிகாசபுராணங்கள் கூறுமாறு , 
மன்னியுவினிடத்துக் கிருஷ்ணர் வைதிக பாசுபததீக்ஷை எனப்படும் மக் 
திரசம்ஸ்காரதீக்ஷை பெற்று , தம்மையும் தமது தலைவராகிய சிவபெரு 
மானையும் உணர்ந்து , சிவோகம்பாவனையில் தேர்ந்து நின்றமையாலன்றோ, 
வாமதேவமுனிவரைப்போல , அந்தக் கிருஷ்ணர் 

கஹடி . ரக்ேெகாபக ஜிதொமேசு 
அஹமிதம் கிருத்சிரமேகாம்சேக ஸ்திதோ ஜகத் 

( பகவற்கீதை , க 0 . ச.உ.) 
நசு , " நான் இவ்வுலகமனைத்தையும் ஓர் அம்சத்தினாலே வியாபித்திருக் 
கின்றேன் " என்று பகவற்கீதை கூறுமாறு , யானே உலகெலாமாயினேன் 
என்று கூறற்கும் , 
டூஉ . வவகோ ததொ ராஜ.நஹாயொ மொரோஹாரில் 

யாரை வலவாயாய வா ைவகொழர் 
ஏவமுக்துவா ததோ ராஜந் மஹாயோகேச்வரோ ஹரில் 
தர்சயாமாஸபார்ததாய பரமம் ரூபமைச்வரம் 

( பகவற்கீதை , கக . கூ . ) 
ருகூ . இங்ஙனஞ் சொல்லி மஹாராஜாவே , 

ராஜாவே , மகாயோகீசுவரராகிய 
கிருஷ்ணர் அர்ச்சுனர்க்கு மேலாகிய விசுவரூபத்தைத் தரிசிப்பித்தார் ” என்று 
கூறுமாறு , அர்ச்சுனர்க்கு விசுவருபம் காட்டற்கும் , 


சிவஞான போத [ உ - சூத்திரம் 
தநொவமாா கர த நொ நெகரைத நம் 
PPU- வகாவா ெவாஹவே நிவெடிதழ் 
தஞ்சோபஹாரம் ஸ்வகிருதம்நைசம் நைகமாத்மா 
ததர்ச திரியம்பகாப்யாசே வாசுதேவே நிவேதிதம் . 

( துரோணபருவம் , அக . 2.) 


(துரு , " அருச்சுனர் தாம் இராப்போதிலே தம்மாற் கிருஷ்ணர்க்கு 
நிவேதிக்கப்பட்டவற்றைச் சிவபிரான் பக்கத்திற் கண்டார் " என்று துரோண 
பருவம் கூறுமாறு , தம்மேல் அர்ச்சிக்கப்பட்ட புஷ்பங்களைச் சிவபிரான் 
திருமுடிமேற் காட்டற்கும் வன்மையுடையாயினார் . 


( 


நசு . இரண்டாஞ் சூத்திரத்து கூ - ரும் பிரிவிற் கூறப்பட்டவாறு , 
அபேதம் , பேதம் , உடனாதல் என்னும் மூவகை இயல்பும் தன்கண்ணே 
தோன்ற நிற்கும் அத்துவிதத்தின் உண்மை உரைக்கப்பட்டது . 


இரண்டாஞ் சூர்ணிகை. 


ருஎ , ஆன்மாக்களுக்குக் கன்மபலன்களை அரனே கொடுப்பன் . 


ரு அ . ( சூ . பொ .) ஒரு பட்டணத்தைக் காக்கும் அரசன் தனது 
சிறைச்சாலைத்தொழிலை ஒருவனிடத்து வைத்தல் போல , முற்றறிவும் போரு 
ரூமுடைய நிமித்தகாரணசாகிய சிவபெருமான் உயிர்களோடியைந்து நின்று 
பிரபஞ்சத்தை மாயையினின்று தோற்றுவிக்குங்கால் , அவர் அங்ஙனம் செய் 
வதாகிய தமது துணைக்காரணமாகிய ஆஞ்ஞாசத்தியை இருவினைகளிடத்து 
வைத்து நடாத்துதல் முறைமையாகலால் , ஆன்மாக்களுக்கு இரு கன்மங் 
களையும் சிவபெருமான் தமது ஆஞ்ஞையினால் அருளுவர் என்பதாம் . 


ருகூ . இருவினை எனப்படுவது முற்செனனங்களில் ஈட்டப்பட்டு 
மாயையிலே கட்டுண்டு கிடந்த புண்ணிய பாவங்களாம் ; இதனால் மாயை 
ஒன்று உளதாதலும் பெறப்பட்டது . இங்ஙனம் தமது ஆஞ்ஞாசத்திகொண்டு 
சிவபெருமான் செய்யுங்கால் , அவரது சுவதந்திரத்துக்கு யாதும் இழுக் 
கில்லையாம் . 


10. " வினை ஒன்று உண்டு என்பதற்கும் , அதுவே உயிர்க்குப் பயனாய் 
எய்தும் என்பதற்கும் , மறுசெனனத்தில் வினை ஏறும் என்பதற்கும் , அது 
சிவபெருமானையின்றி எய்தாது என்பதற்கும் பிரமாணம் என்னை எனிற் 


கூறுதும் : 


உ - ஞ் சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கூடு 


சுக , ( வெ . பொ .) ( 1 ) இல்லது தோன்றாது என்பது முதலாஞ் சூத் 
திரத்து கூ - ம் பிரிவினாற் பெறப்படுகின்றமையின், 

( 2 ) முன் உளதாகும் புண்ணிய பாவம் என்னும் இருவகைத்தாகிய 
சஞ்சித வினையானது தன் பயனாகிய இன்பதுன்பங்களையும் , அவை நுகர்தற் 
குரிய இடமாகிய உடலையும் தோற்றுவிக்க, 

( 3 ) அவ்வின்ப துன்பங்களின் துகர்ச்சி ஆன்மாக்களுக்கன்றி உட 
லுக்கின்மையால் , அவ்வான்மாக்கள் உடலை அடைந்து இன்பதுன்பங்களை 
அநுபவிக்கும் , 

( 4 ) முன் வினையானது அதுபவிக்கப்பட்டொழிந்தால் மறுபிறவி 
யாகிய மேலைக்கு வினை எங்ஙனம் உண்டாகுமெனில் , 

( 5 ) முன் செய்த வினையை இப்போது அநுபவிக்குங்கால் அதற்குத் 
துணைக்காபணமாய் நேரும் விருப்பு வெறுப்புக்களே ) மேலைக்கு வினையாய் 
ஏறும் . 

( 6 ) அங்ஙனமாயில் அந்த வினையே பயனாக வருதல் சாலும் , சிவ 
பெருமான் என ஓர் கடவுள் எதன் பொருட்டோ ? எனில் , 


( 7 ) உழவர் செய்யும் தொழிலுக்குத் தக்கபயனை விளைநிலம் பிறப்பிப் 
பதன்றி அத்தொழில் தானே உண்டாக்கமாட்டாதவாறுபோல , உணவும் 
வித்துமாய் முன் தொடுத்து முறையேவரும் பிராரத்தவினை ஆகாமியவினை 
என்பவற்றைச் சிவபெருமான் அவ்வான்மாக்களுக்குக் கூட்டுவாரன்றி , அவ் 
வினைகள் தாமே வந்து ஆன்மாக்களுக்குப் பயன்களாக எய்தாவாம் . 


4 


சுஉ , 


இருவினை ஜடமாதல்பற்றி ஆன்மாவைச் சென்றடையமாட்டா 
தாயினும் , ஆன்மாக்கள் அறிவுடைப்பொருள்களாதலில் அவ்விருவினைப் 
பயனை அறிந்து எடுத்து அநுபவிக்கும் , அதற்கு ஓர் கர்த்தா எற்றுக்கெனிற் 
றுதும் : 


கூறு 


கூகூ . ( வெ . பொ . ) ஒருவன் இரும்பினை எடுத்து நேரே பிடிக்குங்காற் 
காந்தமானது அதனை வலித்துக்கொள்ளுமாறுபோல , சிவ பெருமான் வினைப் 
பயன்களைப் பிறழாமல் நுகர்விக்குங்காற் புண்ணிய பாவங்களைச் செய்யும் 
ஆன்மாக்கள் தமக்கு நிலைக்களமாகிய உடம்பின்கண்ணேயிருந்து அவ்வினைப் 
பயன்களை அனுபவிக்கும் . ஆன்மாக்களுக்குத் தமக்கெனச் சுதந்தர அறிவின் 
மையானும் , வினை ஜடமாதலானும் ,) மாயை சிவபெருமானது ஆணையையே 
தனக்குத் தாரகமாகக்கொண்டு நிற்றலானும் , சிவபெருமானொழிந்து அவ் 
வினைப் பயன்களை மற்றெவர்தாம் பெத்தகாலத்தில் அறிந்து ஆன்மாக்களுக் 
குக் கூட்டுவார் ? எவருமிலர் என்பதாம் . 


நசு 


சிவஞானபோத 


[ உ- சூத்திரம் 


Ag 


சுசு . " அவ்வினை ஆதியோ ? அநாதியோ ? ஆதி எனில் , முன்பில்லாதது 
இடையே தோற்றும் எனல் சற்காரியவாதத்துக்கு ஏலாது ; அநாதியாயின் , 
ஒருவர் கூட்டவேண்டுவதில்லையாமெனின் , கூறுதும் : 

. 

Brinn 
கரு . ( வெ . பொ . ) ( 1 ) நெல்லின் கண்ணே உமியும் , செம்பின்கண் 

gedey Asia agen bag kogte 
ணே களிம்பும் எக்காலத்து உளவாயின என்று ஆராயுங்கால் , அந்த நெல்லும் 
செம்பும் உளவாயினவன்றே உள்ளனவன்றி இடையே வந்தன அன்றாம் ; 
( 2) தான் காவிகவலொமா தமஸஷாஹரத3| 

தாம்ர காளிகவத் யோகாத் ஸஹஜஸ் சமுதாஹ்ருதம் 
( 3 ) " செம்பிற் களிம்பு போல ஆணவம் ( ஆன்மாவைப்பற்றி யிருத்த 
லால் ) அது சகசம் எனப்பட்டது எனச் சிவாகமம் கூறுகின்றது . அதுபோல 
மலம் , மாயை , கன்மம் என்னும் மும்மலங்களும் அநாதியே உள்ளனவாம் . 
சூரியனால் தாமரைப் பூவுக்கு அலர்தலும் கூம்புதலும் நிகழுமாறு போல , சிவ 
பெருமானது திரோதான சத்தியினால் மும்மலங்களும் தத்தம் காரியங்களைச் 
செய்யும் என்பதாம் . 

கூசு . மூலமலத்தின் காரியம் மயக்கத்திற்கேதுவாதலாகிய மோகமும் , 
மதித்தற் கேதுவா தலாகிய மதமும் , ஆசைமித்திக்கேதுவாதலாகிய இராக 
மும் , கவலுதற்கு ஏதுவாதலாகிய கவலையும் , தபித்தற்கு ஏதுவாதலாகிய 
தாபமும் , வாடுதற்கு ஏதுவாதலாகிய வாட்டமும் , நானாவித ஏதுவா தலாகிய 
விசித்திரமுமென எழுவகைப்படும். இங்கனம் பவுஷ்கராகமத்துப் பசுப்பட 
லத்திற் கூறப்படுகின்றது . 


சுஎ. 


மாயையின் காரியம் தனுகரணமுதலாயின . 


சுக . 


சு அ . இருவினையின் காரியம் இன்பதுன்பமுதலாயின . 

திரோதானசத்தியானது பாகம் வருவித்தற்பொருட்டு ஆணவ 
மலத்தின் வழிநின்று போகமுதலியவற்றைத் தொழிற்படுத்துவதாகிய சிவ 
சங்கற்பத்துக்கு ஏதுவாதல்பற்றி மலம் என்று உபசரிக்கப்படும் . 


எம் . 


இங்கனம் மலம் கன்மம் மாயை திரோதானம் மாயாகாரியம் 
எனப் பாசம் ஐவகைப்படும் . இச்சூத்திரத்தினாற் பாசத்தினுண்மை சாதிக் 
கப்பட்டது . 

மாயையானது சுத்தமாயை எனவும் , அசுத்தமாயை எனவும் 
இருவகைப்படும் . 
எஉ 

சுத்தமாயையானது ஊர்த்துவமாயை எனவும், அசுத்தமாயை 
யானது அதோமாயை எனவும்படும் . 


எக . 


எ 2 


எ 


என் . 


உ- சூத்திரம் ] வச னாலங்கார தீபம் . 

எங , சிவபெருமானது தாதான்மியசத்தியாகிய கிரியாசத்தியைப் 
பரிக்கிரகசத்தியாகிய சுத்தமாயை என்று சிலர் கூறுவது பொருந்தாதாம் 
என்க . பரிக்கிரகசத்தி என்பது வேண்டும் போது தொழிற்குக் காரணமாகக் 
கொள்ளப்படுவது . 

எசு , தா தான்மிய சத்தி என்பது எக்காலத்தும் விட்டுப்பிரீயாதசத்தி 
எனப் பொருள்படும் . 

எரு , சுத்தமாயையானது ( இலய , போக , அதிகாரத்துக்குரிய ) சிவம் , 
சத்தி , நாதம் , விந்து , சதாசிவன் , மகேசுவரன் , உருத்திரன் என்போர்க்கும் , 
விஞ்ஞானாகலர் பிரளயாகலர்க்கும் , சரியை கிரியாபோகத்துற்றோர்க்கும் தனு 
காண புவன போகங்களைப் பிறப்பிப்பதாய் , நித்தியமாய் , வியாபகமாய் , அரு 
வமாய் , ஜடமாய் , சொல்வடிவும் சுத்தமாகிய பொருள் வடிவும் தோன்றுதற்கு 
முதற்காரணமாய் , மயக்கஞ் செய்யாததாய் இருப்பது. 

யோசி வரவர கிய -5, காயா யகொ z ஜ.நி | 
வபாத - காணவி நீ பபொதிப்காயிஜெயாவிணீ 
லயாதி வ்யாவிருதிர் யத்ர சுத்தாதவா யதோஜநி ! 
ஸாது குண்டலிநீ சம்போர் நித்யாதிஷ்டேய ரூபிணீ ! 

எந்த வஸ்துவிலே சிவபெருமானுடைய லய , போக , அதிகா 
ரம் உளதோ , எதினின்று சுத்தாத்துவாவானது பிறக்கின்றதோ , அது சிவ 
பெருமானுக்கு அதிஷ்டான ரூபமாகிய சுத்தமாயை 

எனப்படும் " என்று 
பவுட்கராகமம் கூறுகின்றது . 

எஅ . சுத்தமாயையினின்றும் சூக்குமை , பைசந்தி , மத்திமை , வைகரி 
என்னும் நால்வகை வாக்கும் தோன்றும் . இந்த வாக்குக்களில் இலக்ஷணங் 
களை முறையே சிவஞானசித்தியார் க - ஞ் சூத்திரத்து உங , உஉ , உக , உ 0 - ஞ் 
செய்யுள்களிற் காண்க . 

சுத்தமாயையினின்று * சிவதத்துவம் , சத்திதத்தும் , சாதாக் 
கிய தத்துவம் , ஈசுவரதத்துவம் , சுத்தவித்தியாதத்துவம் என்னும் சிவதத்து 
வம் ஐந்தும் தோன்றும் . 
அ 0 . , 

அசுத்தமாயை , காலம் , நியதி , கலை , வித்தை , இராகம் , 
புருஷன் என்னும் ஏழும் வித்தியாதத்துவங்களாம் . இதற்குப் பிரமாணம் , 

அக . காவலாவொ நியதிய ) - J ஷ ஜூதாநியொநிவ 
ஷ உதி விது 91 

காலம் சுவபாவோ நியதிர் யதிருச்சா பூதாநி யோநி 8 
புருஷ இதி சிந்தியம் 
முதலாஞ் சூத்திரத்து - அடம் பிரிவிலே சிவதத்துவங்கட்குப் பிரமாணம் 


எ . 


எக . 


காண்க . 


கூஅ 


சிவஞான போத 


( உ- சூத்திரம் 


வ 


என்னும் சுவேதாசுவதரோபநிடதத்து க - ம் அத்தியாயத்து 2 - ம் மந் 
திரமே இம்மத்திசம் வித்தியாதத்துவம் ஏழையும் உணர்த்தும் என்பதற்கும் 
பிருகச்சாபாலோபநிடதத்திற் கூறப்பட்ட சிவதத்துவம் ஐந்துக்கும் உபப் 
பிருங்கணப் பிரமாணம் வருமாறு : 
அஉ . 

வுஷவ ) 
கதாமகயா தவவளுக வரிகீதி-தழ 
நியகி : காஜாம விபரவ தடி நகாது 
கஜவவளுக சாயொத 3 - நீரா 
( ரோயாத - வரகில வியாநாயா கிரி தீரிதா) 
தஜாநெ தாநி தவாநி கா ந வ OUNS | 
காதோவொ நியதிரி. சிவ - கிரவ , வீக 
வாகததுகேெவாவது வளுகளுக8 - ஆ ) தெ 
சுரை நநள தவாதி விஜா நவ வி 8 J8| 
மியார் யஜா கோ - வாரிஜ ேவ 3r நப்பு 
விடியா ககூடிய வொகு & விடிச8மொரென 
வடிராபரி கிய பாவதெ- வளுசுழ ! 
பரிவ --ககூடி. வ.வா ஆா நவ , மூவாக , கஃ 

..புருஷஸ்யது 
அந்தரங்கதயா தத்வபஞ்சகம் பரிகீர்த்திதம் 
நியதில் காலராகச்ச வித்யாச ததாந்தரம் 
கலாச பஞ்சகமிதம் மாயோத்பந்தம் முநீச்வர 
( மாயாந்து பிரகிருதிம் வித்யார் மாயாசுருதி ரிதீரிதா ) 
தஜ்ஜாந்யேதாநி தத்வாரி சுருத்யுக்தாநி ந ஸம்சயம் ! 
கால ஸ்வபாவோ நியதிரிதிச சுருதிப்ரவீத் 
ஏதத்பஞ்சகமேவாஸ்ய பஞ்சகஞ்சுக முச்யதே ! 
அஜாநந் பஞ்சதத்வாதி வித்வாநபி விமூடதீயே 
நியத்யதஸ்தாத் பிரகிருதேருபரிஸ்தம் புமாகயம் 
வித்யாதத்வமிதம் புரோக்தம் சுத்தவித்யா மஹேச்வரௌ 
சதாசிவச்ச சக்திச்ச சிவச்சேதந்து பஞ்சகம் 

சிவதத்வமிதம்பிரம்மந் பிரஞ்ஞாந பிரம்ம வாக்யதாம் . 
அகூ . " புருஷனுக்கு ( 1 ) நியதி , ( 2 ) காலம் , ( 3) இராகம் , (4 ) வித்தை, 
( 5 ) கலை என்னும் தத்துவங்கள் ஐந்தும் அந்தரங்கமாக்க் கூறப்பட்டன 
எனவும் , இவை ( 6 ) மாயையினின்று உண்டாயின எனவும் , இதற்குப் பிரமா 
ணம் “ காலஸ்வபாவோகியதி " என்னும் ( சுவேதாசுவதா ) சுருதியாம் என 
வும் . ( 7 ) புருஷனுக்கு இந்த ஐந்தும் பஞ்சகஞ்சுகம் எனப்படும் எனவும் , 


கூக 


உ- சூத்திரம் ) வசனாலங்கார தீபம் . 
இதனை உணராதோன் வித்துவானாயினும் மூடனே எனவும் , பிரகிருதிக்கு 
மேலும் நியதிக்குக் கீழுமுள்ளான் (7 ) புருஷன் எனவும் , (இங்கனம் ) இந்த 
வித்தியாதத்துவம் கூறப்பட்டது எனவும் , சுத்தவித்தியாதத்துவம் , ஈசுவர 
தத்துவம் , சாதாக்கியதத்துவம் , சத்திதத்துவம் , சிவதத்துவம் என்னும் 
ஐந்தும் சிவதத்துவங்களாம் எனவும் , இந்தச் சிவதத்துவம் முற்றறிவு 
முற்றுற்தொழிலுடைய பிரமம் என்னும் வாக்கியத்தோடியைந்தது எனவும் 
கைலாசசங்கிதை கூ - ம் அத்தியாயத்து உகூ - ம் சுலோகமுதலியவற்றிற் 
கூறப்பட்டிருக்கின்றது . 

அச . ஆன்மதத்துவம் இருபத்தினான்கும் ச - ம் பிரசிநோபநிடதத்து 
அ - ம் மந்திரத்தினும் , மாயாவாதிகட்குரிய வராகோபநிடதத்தினும் , சூத 
கீதையினும் , சாங்கிய நூலினும் பிரசித்தமாதலின் , அவை ஈண்டுக் கூறப் 
படாது விடப்பட்டன . 

அரு . சிவதத்துவம் ஐந்தும் , வித்தியாதத்துவம் ஏழும் , ஆன்மதத்து 
வம் இருபத்தினான்குமாகச் சேர்ந்த முப்பத்தாறு தத்துவங்களும் பொதுவும் , 
சிறப்பும் , பொதுச்சிறப்பும் என மூவகைப்படும் . 


அசு . புவனவடிவாகிய தத்துவங்கள் எல்லோர்க்கும் பயன் படுதலிற் 
பொது எனப்படும் ; சூக்கும தேக வடிவாகிய தத்துவங்கள் தனக்குப் போக 
நுகர்தற்குக் கருவியாதலிற் சிறப்பு எனப்படும் ஸ்தூலதேகவடிவாகிய தத்து 
வங்கள் தனக்குப் போக நுகர்தற்கும் , சந்தனம் பூமாலைபோல மனைவிமுதலி 
யோர் அநுபவித்தற்கும் பயன்படுத்தலிற் பொதுசிறப்பெனப்படும் . 


அள , சிவசத்திக்குரிய ஞசனேச்சாக்கிரியை மூன்றனுள்ளே , யாண் 
டும் ஒருபெற்றித்தாய் வியாபரிக்கும் இச்சாசத்தி யொழிந்து , மற்ற ஞான 
மும் கிரியையுமாகிய இரண்டும் தனித்தனி வியாபரிக்குங்கால் , 


( 1 ) சிவதத்துவம் ஞானமாயும் , 
( 2 ) சத்திதத்துவம் கிரியையாயும் , 

ஒத்து வியாபரிக்குங்கால் , 
( 3 ) சாதாக்கியதத்துவம் ஞானமும் கிரியையும் ஒத்ததாயும் , 

ஏறிக்குறைந்து வியாபரிக்குங்கால் , 
( 4 ) ஈசுவரதத்துவம் கிரியை ஏறி ஞானம் குறைந்தும் , 
( 5 ) சுத்தவித்தியாதத்துவம் ஞானம் ஏறிக் கிரியை குறைந்தும் 


நிற்கும். 


சிவஞானபோத 


( உ - ஞ் சூத்திரம் 


( 6 ) அசுத்தமாயாதத்துவம் நீத்தமாய் , அரூபியாய் , ஒன்றாய் , பிரபஞ் 
சத்துக்கு வித்தாய் , முதல்வனுக்கு ஓர் பரிக்கிரகசத்தியாய் , புவனம் , போ 
கம் , தனு , கரணங்களை உயிர்களுக்குக் கொடுப்பதாய் உள்ளது . 

( 7 ) காலதத்துவமானது இறந்தகாலம் , நிகழ்காலம் , எதிர்காலம் என 
முத்திறப்பட்டுக் காரியப்பிரபஞ்சத்தைக் காலவரையறை செய்து கன்மத்தை 
எல்லைப்படுத்தி நிற்பது . 

( 8 ) நியதிதத்துவமானது அவரவர் செய்த கன்மத்தை அவரவரே 
நுகருமாறு நியமிப்பது , 


( 9 ) கலாதத்துவமானது ஆன்மாவைப்பற்றிய ஆணவத்தை ஏகதேசத் 
தில் நீக்குவது . 

( 10) வித்தியாதத்துவமானது ஆன்மாவின் ஞானசத்தியை ஏகதேசத் 
தில் விளக்குவது , 

( 11 ) இராகதத்துவமானது ஆன்மாவின் இச்சாசத்தியை விளக்கிப் 
போகத்திற் செலுத்துவது . 

(12 ) புருஷதத்துவமானது ( மாயையினின்று தோற்றிய கலை வித்தை 
இராகம் என்பன ஆன்மாவின் கிரியை ஞானம் இச்சை என்பவற்றை விளக் 
கியபோது , காலம் நியதிகளுட்படப் பஞ்சகஞ்சுகமுடையதாய் அந்த இச்சை 
முதலிய மூன்றையும் ஏகதேசத்தில் மருவிப் போகத்தில் உன்முகமாய் நிற் 


பது . 


(13 ) குணதத்துவமானது ( கலையினின்றும் அவ்வியக்தமாய்த் தோன் 
றிய ) மூலப்பிரகிருதியின்கண்ணே சாத்துவிகம் , இராசசம் , தாமசம் என 
வியக்தமாகி மூவகைத்தாய் , ஒவ்வொன்று முத்திறப்பட்டு ஒன்பதுவகைப் 
பவேதாம் . 

( 14 ) புத்திதத்துவமானது குணதத்துவத்தினின்றும் தோன்றி ஆன் 
மாக்கள் செய்யும் இருவினைக்கீடாக வந்த விடயத்தை 

டாக வந்த விடயத்தை இன்னதென நிச்ச 
யிப்பது . 

( 15 ) அகங்காரதத்துவமானது என்னோடொப்பாரில்லை என்னும் 
அகந்தைப்படுதற்குக் காரணமாய் , யான் என்றும் , எனது என்றும் ஒருப்பட் 
டெழுந்திருப்பது . 

(16 ) மனத்தத்துவமானது தைசசவகங்காரத்தினின்றும் தோன்றி , 
எதிர்ப்பட்டதொரு விடயத்தை இஃது யாதாகற்பாற்றெனச் சித்தரூபமாய் 
நின்று சிந்தித்தும் , பின் அதன்மீது ஐயமுற்று நிச்சயிக்குமாறு ஆசை பிறப் 
பித்து நிற்கும் . 


உ- * சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


சக 


( 17 ) செவி ஆகாயத்தினிடமாகநின்று ( * ) சத்தத்தை அறிதற்குத் 
தானமாயுள்ளது . 

( 18 ) மெய் வாயுவினிடமாக நின்று பரிசத்தை அறிதற்குத் தான 
மாயுள்ளது . 

( 19 ) கண் அக்கினியினிடமாக நின்று ரூபத்தை அறிதற்குத் தான 
மாயுள்ளது . 

( 20 ) வாய் அப்புவினிடமாக நின்று இரசத்தை அறிதற்குத் தான 
மாயுள்ளது . 

( 21 ) மூக்கு பிருதிவியினிடமாக நின்று கந்தத்தை அறிதற்குத் தான 
மாயுள்ளது . 

( 22 ) வாக்கு ஆகாயத்தினிடமாக நின்று வசனிக்கும் . 
( 23 ) பாதம் வாயுவினிடமாக நின்று கமனஞ் செய்யும் . 
( 24 ) பாணி தேயுவினிடமாக நின்று இடுதல் ஏற்றல் செய்யும் . 
( 25 ) பாயுரு அப்புவினிடமாக நின்று மலசலங்களைப் பிரிக்கும் , 
( 26 ) உபஸ்தம் பிருதிவியினிடமாக நின்று ஆனந்தஞ் செய்விக்கும் . 

(27 ) சப்தம் ஆகாயம் தோற்றுதற்குக் காரணமாயுள்ள சூக்கும 
தன்மாத்திரை. 

( 28 ) பரிசம் வாயு தோன்றுதற்குக் காரணமாயுள்ள சூக்கும் தன் 
மாத்திரை , 

(29 ) ரூபம் தேயு தோன்றுதற்குக் காரணமாயுள்ள சூக்கும் தன் 
மாத்திரை . 

(30 ) இரசம் அப்பு தோன்றுதற்குக் காரணமாயுள்ள சூக்கும தன் 
மாத்திரை. 

(31 ) கந்தம் பிருதிவி தோன்றுதற்குக் காரணமாயுள்ள சூக்கும தன் 
மாத்திரை, 

( 32 ) ஆகாயதத்துவம் வெளியாதல் இடங்கொடுத்தலாகிய குணமும் 
தொழிலுமுடையது . 

( - ) இந்தச் சத்தம் பரிசமுதலியன , ஆகாயம் வாயு முதவிய பூதங்களின் குணங் 
களாம் . 27 , 28 , 29 , 30 , 31 - ம் இலக்க முதலியவற்றிற் காணப்படும் சத்தம் பரிச 
முதலியன , சூக்குமபூத்தன்மாத்திரைகளாம் . அதுபற்றி அவ்விருதிறத்துச் சத்தாதிகளுக் 
குள்ள பேதம் கண்டு கொன்க . 


சஉ 


சிவஞான போத 


[ உ- சூத்திரம் 


( 33 ) வாயுதத்துவமானது சலித்தல் , பரந்தவற்றைத் திரட்டு தலாகிய 
குணமும் தொழிலுமுடையது . 

( 34 ) தேயுதத்துவமானது சுடுதல் , ஒன்றுவித்தலாகிய குணமும் 
தொழிலுமுடையது . 

( 35 ) அப்புதத்துவமானது குளிர்தல் , பதஞ்செய்தலாகிய குணமும் 
தொழிலுமுடையது . 

( 36 ) பிருதிவிதத்துவமானது கடினமாதல் , தரித்திடுதலாகிய குணமும் 
தொழிலுமுடையது . 

அஅ . இங்கனம் சிவதத்துவமுதற் பிருதிவிதத்துவம் இறுதியாகிய 
முப்பத்தாறு தத்துவங்களின் தொழிலை அறிதலே தத்துவரூபம் எனப்படும் . 

அகூ , வினையானது ஈட்டப்படுங்கால் , அது மனம் வாக்கு காயம் என் 
னும் மூன்றினாலும் மந்திராத்துவா முதலிய அத்துவாக்களிடமாக ஈட்டப் 
பட்டு , 

( 1 ) ஸ்தூல கன்மமாய் ஆகாமியம் எனப் பெயர்பெறும் ; 

( 2 ) பின்னர்ப் பக்குவமாகும் வரையும் சூக்கும கன்மமாய்ப் புத்திதத் 
துவம் பற்றுக்கோடாக மாயையிலே கிடந்து சஞ்சிதம் எனப் பெயர் 
பெறும் ; 


. 


பின்னர் , 


(3 ) 


சாதி , 


ஆயுசு , 


போகம் 


என்னும் மூன் 
றிற்கும் ஏதுவர் 
ய் , முறையே , 


( 4 ) ( ) சனகம் , ( 1 ) தாரகம் , ( t ) போக்கியம் 


என்னும் மூ 
வகைத்தாய் , 


( 5 ) ( 1 ) அபூர்வம் , சஞ்சிதம் , 


புண்ணிய பாவம் என்னும் பரி 

யாயப் பெயர் 
பெற்று , 


( 6 ) ஆதிதெய்விகம் , ஆத்தியான்மிகம் , ஆதிபெளதிகம் 


( - ) சனகமானது சரீராதிகளை உண்டாக்குவது . 
( 1 ) தாரகமாவது குறித்த காலம் வரையும் சரீரமாகத் தாங்குவது . 
( 1 ) போக்கியமாவது விஷயரூபம் 
( 1 ) அபூர்வம் காணப்படாதது . 


சங் 


உ - சூத்திரம் ] 

னாலங்கார தீபம் . 
என்னும் முத்திறத்தினாற் பலதிறப்பட்டு , அதிசூக்கும கன்மமாகிய பிராரத் 
தம் எனப்பெயர் பெறும் .. 

( 1 ) ஆதிதெய்விகமானது தாய்வயிற்றின்கண்ணே கருப்பாசயத்து 
வேதனை , பிரசவ வேதனை , உடம்பு திரைதல் முதலிய மூப்பால் வரும் துன் 
பம், அளவிலா அஞ்ஞானத்தால் வரும் சங்கற்பவேதனை , யமன் உயிர்கொண்டு 
போகும்போது எய்தும் மரணவேதனை , நரகத்துன்பம் முதலியவாக இங்க 
னம் தெய்வத்தையே காரணமாகக்கொண்டு வருவதாம் . 

( 2 ) ஆத்தியான்மிகமாவது தேகத்தைப்பற்றி வரும் விதனமும் , மன 
சைப்பற்றி வரும் விதனமுமாக இருதிறப்படும் ; அது ஜடத்தோடு கூடிய 
சேதனம் வாயிலாக வருவதாம் ; அவ்விரண்டனுள்ளே , 

( 3 ) வாதபித்த சிலேஷ்மங்களாலும் , குஷ்டவியாதியாலும் , நீரிழிவா 
லும் , வெதுப்பினாலும் , சூலை வியாதியினாலும் , சத்துருக்கள் , மனிதர் , விலம் 
குகள் , பேய் , கள்வர் என்பவராலும் , கொசுகு ஈ முதலியவற்றாலும் , இராக்ஷ 
தர்களாலும் , ஆண் பெண் கூடிப்பிரிதலாலும் , குருலிங்கசங்கமமாதி தேவதா 
காரிய பரிபாலனம் , தவசு என்பவற்றாலும் , சம்பத்து மிகுதியினால் அடாதன 
செய்து அநுபவித்தலாலும் உண்டாவன சரீரத்தைப்பற்றிய விதனமாம் . 

(4 ) மனைவி மைந்தரைப் பிரிதலாலும் , திரவிய முதலியன தம்மைவிட்டு 
நீங்குதலாலும் உண்டாகும் சோகம் , அறிவுடையோரை , வடிவுடையோரை , 
சம்பத்துடையோரைக் காண்டலாலும் கேட்டலாலும் உண்டாகிய அழுக் 

பற்றினால் எய்தும் விதனம் , மானத்துக்கு ஆனிவந்த காலத்தில் உண்டாய 
விதனம் , பஞ்சேந்திரியங்களுக்கு விஷயமாயுள்ள பதார்த்தங்களின்மீது 
வைத்த ஆசையால் வரும் துன்பம் , கோபத்தினால் வரும் விதனம் என்னும் 
இவை மனத்தைப்பற்றிய விதனமாம் , 

( 5 ) ஆதிபௌதிகமாவது குளிரால் வரும் துக்கம் , மழையினால் வரும் 
நடுக்கம் , உஷ்ணமுடைய கோடைக்காலத்தால் வரும் துன்பம் , காற்றினால் 
வரும் துன்பம் , மின்னல் இடி என்பவற்றால் வரும் துன்பம் என்பவைகளாம் . 
ஆதிபௌதிகமானது ஜடப்பொருள் காரணமாக வருவதாம் . 

( 6 ) இவ்வினைகள் உலகம் , வைதிகம் , அத்தியான்மிகம் , அதிமார்க்கம் , 
மாந்திரம் என ஐவகைப்பட்டு ஒன்றற்கொன்று உயர்வுடையதாய் முறையே 
நிவிர்த்திகலை , . பிரதிஷ்டாகலை , வித்தியாகலை , சாந்திகலை , சாந்தியதீதகலை 
என்பவைகளில் அடங்கி , அசுத்தபோகம் , மிச்சிரபோகம் , சுத்தபோகம் என்ப 
வைகளைக் கொடுக்கும் ; கூவல் , தண்ணீர்ப்பந்தல் முதலியவற்றை அமைத்தல் 
உலகபுண்ணியம் ; யாகமுதலியவற்றைச் செய்தல் வைதிகபுண்ணியம் ; சிவ 
பூசை முதலியவற்றைச் செய்தல் அத்தியான்மிக புண்ணியம் ; யோகஞ் செய் 
தல் அதிமார்க்கபுண்ணியம் ; மந்திரோச்சாரணம் , ஞானசாஸ்திர முதலிய 
வற்றை ஓதுதல் மாந்திரபுண்ணியமாம். 


கா 


APP 


சிவஞான போத 


[ உ- > சூத்திரம் 


மூன்றாஞ் சூர்ணிகை. 


• 0 , உயிர்கள் அச்சுமாறிப் பிறக்கும் . 

கூக , ( சூ . பொ . ) தோற்றமும் நாசமும் தொடர்ச்சியாய் உரிமையா 
யுள்ள பொருட்கே யன்றி ஏனைப்பொருட்கு உற்பத்தி கூடாமையால் , ஆன் 
மாக்கள் உடல் மாறியே பிறக்கும் என்பதாம் , 

கள் - கோவை கனமார்பிழை 
கூஉ . ( 1) ( வெ . பொ .) கண் காது முதலிய அங்கங்களையுடைய இல் 
வுடம்பு கெட்டவிடத்து , ஆன்மாவானது படைப்புக் காலந்தொடுத்துச் சங் 
காரகாலமளவும் அழியாதுள்ள சூக்கும தேகம் வாயிலாகப் பூதசாரசரீரம் 
யாதனாசரீரம் என்பவற்றை எடுத்துக்கொண்டு முறையே சுவர்க்கத்திலும் 
நசகத்திலுஞ் சென்று இன்பதுன்பங்களை அநுபவித்து , 


( 2 ) பின்னர்ச் சாக்கிராவஸ்தையிற் கண்டவைகளைச் சொப்பனம் 
காணும் காலத்திலே மறந்து அறிவு வேறுபட்டாற்போல , முன்னரே உடம்பு 
நீங்குங்காற் கண்ணும் காதும் கெட்டமையும் , பூதசாரசரீர முதலியவற்றை 
எடுத்துச் சுவர்க்க முதலியவற்றிலே சென்றமையும் , அங்கே இன்பமுதலிய 
வற்றை அநுபவித்தமையுமாகிய இவற்றை மறந்து அறிவு வேறுபட்டு , 

( 3 ) முன்னுடம்பு நீங்குங்கால் அடுத்த வினையினாற் காட்டப்படும் 
தெய்வப்பிறப்பு , மக்கட்பிறப்பு , விலங்கின் பிறப்பு , நரகர்ப்பிறப்பு என்னும் 
நால்வகைப் பிறப்பைப்பற்றி ஆன்மா அவாவுமாறு மனஞ் செலுத்துதலால் , 
அந்தப் பிறவியின் கண்ணே செல்லுதற்கு எதுவாகிய புண்ணியபாவ சேஷத் 
தினாலே சூக்கும தேகத்தோடேயே சென்று , அம்மனம் தள்ளிய பிறவிக்கு 
வாய்ந்த கருவின்கண்ணே விழும் . 


கூகூ . இதனாற் பிறவி யெடுக்குங்காற்படும் இயல்புகள் கூறப்பட்ட 
வாறு காண்க . 


கச , சூக்கும உடம்பாவது சத்தம் , பரிசம் , ரூபம் , இரசம் , கந்தம் 
என்னும் காரண் தன்மாத்திரை ஐந்தும் , மனம் , புத்தி , அகங்காரம் என்னும் 
அந்தக்கரணம் மூன்றுமாகிய எட்டினாலும் ஆக்கப்பட்டது , இந்தச் சூக்கும 
வுடம்பின் காரியமே ஸ்தூலவுடம்பு : இறக்குங்கால் ஐம்பொறிகளுள்ளே 
கண்ணும் காதுமே முதற்கண்ணே கெடும் . 


கூரு . ஸ்தூல சரீரம் கெட்டுப்போகச் சூக்கும தேகத்தோடு ஆன்மா 
வானதி பூதசாரமாகிய தேவசரீர முதலியவற்றை எடுக்கும் என்றமையால் 
உடல் மாறுதலும் , 


உ- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கூசு. 


சுவர்க்கலோக முதலியவற்றிற் செல்லும் என்றமையால் இடம் 
மாறுதலும் , 

நனவின் கண்ணே கண்டவற்றைக் கனவின் கண்ணே மறந்தாற் 
போல , கண் செவி கெட்டமை , சுவர்க்கமடைந்தமை , ஆண்டு அநுபவித் 
தமை , என்பவற்றை மறக்கும் என்றமையால் அறிவுமாறுபதேலும் , 


கஎ . 


கூஅ. 

கண் செவி கெட்டுச் சுவர்க்கஞ் சென்று , கன்மசேஷத்தினாற் 
கருவில் வீழும் என்றமையாற் பஞ்சாக்கினி வித்தையினியல்பும் பெறப்படும் , 

கூகூ . ( 1) இந்தச் சரீரத்தை விடுத்துப் போகுங்கால் , இச்சரீரத் 
துள்ள மற்றைப் பூதங்களோடியைந்த சூக்குமபூத ஜலத்தினோடு கூடி அக்கினி 
யாகக் குறிக்கப்படும் சுவர்க்கலோகத்தை அடைந்து , அந்த அமிர்தமயமா 
கிய தேகத்தின் வடிவமாய் உருத்திரிந்த ஜலங்களோடு சேரப்பெற்றுத் தேவர் 
களுக்கு உபயோகமாகி , அத்தேவர்களோடுதானே அங்கே விசேஷபோகங் 
களை அனுபவித்து , பிராம்மணாதி சரீரத்தைக் கொடுக்கும் எஞ்சிய கன்மத் 
தோடு அவ்வான்மாவானது கன்மங்களைச் செய்யும் பொருட்டு இவ்வுலகத்தை 
நோக்கி , 

( 2 ) அக்கினியாகக் குறிக்கப்பட்ட மேகத்தை அடைகின்றது ; 

( 3 ) பின்னர் மழைத்துளிகளோடு அக்கினியாகக் குறிக்கப்படும் பூமி 
க்கு வருகின்றது ; 

(4 ) அங்கிருந்து நெல் முதலிய தானியங்களோடு சேர்ந்து உணவு 
வடிவாகி அக்கினியாகக் குறிக்கப்பட்ட புருஷசரீரத்தை அடைந்து , 

(5 ) இந்திரியமயமாகிய அந்த அப்புவோடு கூடி மற்றோர் அக்கினி 
யாகக் குறிக்கப்படும் பெண்ணை அடைகின்றது ; புருஷ சரீரம் என்று கூறற் 
கியன்ற சரீரமாக மாறிய அப்புவோடு சேர்ந்து கன்மத்துக்கியைந்தவாறு 
பிராம்மணாதி சரீரமாகப் பிறக்கின்றது . இதுவே பஞ்சாக்கினி வித்தையி 
னியல்பு . இவ்வுண்மை பி 1 மசூத்திரத்து கூ - ம் அத்தியாயத்து க - ம் பாதத்து 
க - ம் சூத்திரத்துக்கு ஸ்ரீநீலகண்ட சிவாசாரிய சுவாமிகளருளிய பாஷ்யத்தி 
னால் உணரப்படும் . இதனால் துறக்கம் , மேகமண்டலம் , நிலம் , தந்தை , தாய் 
என்னும் இவ்வைந்திடத்தையும் அக்கினியாகவும் , அவ்விடங்களில் எய்திய 
ஆன்மாவை ஆகுதியாகவும் வைத்துத் தியானித்தலே , பஞ்சாக்கினிவித்தை 
யாம் என்று பெறப்படுகின்றது . 

க 00 . ( 1 ) ( வெ . பொ .) பாம்பு தோலை உரித்துப் பிறிது ஒரு தோலைப் 
போர்த்துச் செல்லுதலும் , புருஷன் நனவுடம்பினின்று நீங்கிக் கனவுடம்பிற் 
செல்லுதலும் , யோகிகள் தமது உடம்பை விடுத்து மற்றோர் சரீரத்திற்போய் 


T 


இதான் தெரியவும் மே 


சிசு 


சிவஞானபோத 


[ உ- சூத்திரம் 


மீளுதலுமாகிய இம்மூன்றும் ஆன்மா ஸ்தூல சரீரம் விட்டுப் போதற்கு உவ 
மைகளாகவும் , 

( 2 ) குடாகாயம் ஆகாயத்தோடு கூடுதல் என்பது ஆன்மா மகாசங்கார 
காலத்திற் சூக்கும தேகம் விட்டுப்போதற்கு உவமையாகவும் போந்தன. 

ஆதலாற் குடாகாய உவமை ஸ்தூலசரீரம் விட்டுப்போதற்கு உவமை 
யாகக் கூறப்படுவதின்றாம் . 

நான்காஞ் சூர்ணிகை . 


கலக . அரன் சர்வவியாபகன் . 

க 02 . ( சூ , பொ . ) சிவபெருமான் ஒன்றே , வேறே என்னும் இருதன் 
மையுமின்றி , அவ்விரண்டற்கும் பொதுவாய் யாங்கணும் யோபகமாய் நிற்ற 
லால் , அவர் ஆன்மாக்களுக்கு மீளச் செனனம் உளதாதற்குக் காரணமாய் , 
இருவினைகளைச் செலுத்தி நிற்கும் தமது ஆணை எனப்படும் சிற்சத்தியோடு 
சமவேதமாய் நீக்கமின்றிச் சர்வவியாபகராய் நிற்பர் என்பதாம். 
( 605 ) " தயொதவ ) ஐ.ம.ஆர O UAaron- 8 ஹெ gra| 

பகி - பாகிடை வால் கரெகம் நவாந்தி 
காடா ) நோயாநி - க ) வஹிரஹகயொரசிவ 
பதியாகி தொய - பாடிவெவ-மா தன் 
சக்த யோஸ்ய ஜகத்கிருத்சிநம் சக்திமாம்ஸ்து மஹேச்வரம் 
சக்திஸ்து சக்திமத்ரூபாத் வ்யதிசேகம் நவாஞ்சதி 
தாதாத்மிய மாயோர் நித்யம் வந்நிதாஹகயோரிவர் 

சக்திசக்தி மதோர்ய ஸ்மாதபேதஸ் சர்வதா ஸ்தித 81. 
கலச . “ இவ்வுலகெலாம் அவர் சத்திகளே ; மகேசுவரர் சத்திமான் ; 
சத்திமானை விடுத்துச் சத்தி வேறுபடாது ; ( சத்தியும் சிவமுமாம் ) இருவரின் 
தாதான்மியம் அக்கினியும் சூடும் போல நித்தியம் ; சத்திக்கும் சத்திமானுக் 
கும் எக்காலத்திலும் பிரிவில்லையாமாகலின் என்று ஸ்ரீநீலகண்ட சிவாசாரி 
பர் பிரமசூத்திரத்து , க - ம் அத்தியாயத்து , உ - ம் பாதத்து , க - ம் சூத்திர 
பாஷ்யத்தில் உதகரித்தமைபற்றி உணர்ந்து கொள்க . 

காரு . வடசொல்லாகிய * அன்னியயோக வியவச்சேதம் என்பது 
பிறிதினியல்பு நீக்குதல் எனவும் ,, 


* அன்னியயோக வியவச்சேதம் அயோக வியவச்சேதம் என்பன நன்னூல் விருத் 
தியுரை உ அசடம் சூத்திர வுரையில் விளக்கப்பட்டிருக்கின்றன . 


உ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


சஎ 


காசு . அயோக வியவச் சேதம் என்பது இயல்பின்மை நீக்குதல் என 
வும் தமிழிலே மொழிபெயர்க்கப்படுமாறுபோல , 

சமவாயம் என்னும் வடசொல் நீக்கமின்றி நிற்றல் என மொழி 
பெயர்க்கப்படும் . 


க 0 எ . 


க 0 அ 


சமவாயம் என்றது தாதான்மிய சம்பந்தத்தையேயாம் . 
க o கூ , தாதான்மியம் என்பது பொருளான் ஒன்றேயாயும் ஒருவாற் 
றாற் பேதமாதற்கும் உரிமை உடையது . 

ககள் . ( 1 ) ( வெ.பொ.) ஆன்மாக்கள் பலவும் தாமேயாம் என்னும்படி 
நிற்பவரென்று மேலே கூறிய பிரமாணத்தினால் , சிவபெருமான் ஒரு பொரு 
ளாதல் கூடாது ; எங்ஙனமெனின் , 


( 2 ) ஒன்றேயாமாயின் , கங்காதீரத்திலே நின்ற ஒரு மனிதன் காவிரி 
தீரத்தினும் ஒருங்கு நிற்கமாட்டாமைபோல , ஒரு பொருள் ஓரிடத்திருப்ப 
தன்றி யாங்கணும் வியாபிக்கமாட்டாமையான் என்க . 

( 3 ) அங்ஙனமாயின் , சிவபெருமான் இருபொருளாய் நிற்பரெனக் 
கொண்டால் என்னை எனின் , யாங்கணும் அவையே தானாய் உளனாதல் 
கூடாது ; அஃதாவது தன்னிடத்தே வேற்றுமையுடையானுக்குப் பிறபொரு 
ளின்கண் வேற்றுமை யின்றி வியாபித்து நிற்றல் கூடாதாமாதலின் என்பது . 


( 4 ) எவ்விடத்தும் அவர் உள ரல்லர் எனக்கொண்டால் என்னை எனின் , 
எவ்விடத்து எத்திறப் பொருள்கள் உண்டோ அவ்விடத்து அவையெல்லாம் 
(உஅ , 16 - ம்பிரிவிற் கண்டவாறு ) அகரவுயிரெழுத்தில்லையேல் அக்கரங்களெல் 
லாம் இயங்கமாட்டாமை போல , சிவபெருமானையின்றி இயங்கமாட்டாவாமா 
தலின் , யாண்டும் அவர் இல்லை எனல் பொருந்தாது . 

( 5 ) பின் இதற்குச் சமாதானம் என்னை எனில் , எங்கும் உளராகிய 
முதல்வர் , சூரியனும் கிரணமும்போல ஒன்றாதற்கும் இரண்டாதற்கும் பொது 
வாய்த் ( தாதான்மியத்தினாற் ) சிவமும் சத்தியுமாய் இயைந்து நிற்பர் என்ப 
தாம் . 

( 6) அங்ஙனமாயின் , பசுபாசங்களும் வியாபகம் உடையன எனப் 
படுதலின் , அவைகளும் ஒன்று வேறு என்னும் இரண்டுமின்றிச் சிவபெருமா 
னைப்போல வியாபகமாய் நிற்பனவாம் எனப்பெறப்பட்டு , அவை சிவபெருமா 
னோடு சமமாமாறு செல்லுமோ எனின் , அவை சிவபெருமானது வியாபகத் 
தைநோக்க வியாப்பியமாதலினாலும் , பாசங்கள் சிவபெருமாலுக்கு உடைமைப் 
பொருள்களும் , பசுக்களாகிய ஆன்மாக்கள் அவருக்கு எப்போதும் மீளா 
அடிமைகளும் ஆதலினாலும் செல்லாதென்க. 


சஅ 


சிவஞான போத 


( உ- சூத்திரம் 


ககம் , 


சுகக , இதுபற்றியே சுந்தரமூர்த்திநாயனார் , திருவாரூர்த் தேவாரத் 
தில் , " மீளாவடிமை யுமக்கே யாளாய் " என்றும் , கச்சியப்பமுனிவரர் திருத் 
தணிகைப்புராணத்தில் , பாய வாருயிர் முழுவதும் பசுபதி யடிமை , யாய 
வெவ்வகைப் பொருள்களு மவனுடைப் பொருள்கண் , மேய விவ்வண மலது 
வே றின்றென வுணர்ந்த , தூய மெய்த்தவத் தடியவர் துணையடி தொழுவாம் " 
என்றும் ஓதியருளிய தூஉம் என்க . 

தன்னை விளக்குவதும் விஷயங்களை விளக்குவதும் தானேயாய 
சூரியனே , 

விடயங்களை விளக்குங்காற் கதிர் எனவும் , தன்னை விளக்கும் 
காந் கதிரோன் எனவும் இருதிறப்பட்டு இயைந்து நின்றாற்போல , 

ககச . அநாதி முத்த சித்துருவாகிய முதல்வர் புறப்பொருளை நோக் 
காது ஒன்றிலும் தோய்வின்றித் தாமே சுயம்பிரகாசமாய் நிற்கும் தம் உண் 
மையிற் சிவம் எனவும், 

ககரு. புறப்பொருளை நோக்கி உலகெலாமாகி வேறாய் உடனுமாய் 
இங்கனம் ஆன்மாக்களிடத்து நிற்கும் தன்மையிற் சத்தி எனவும் , தாதான்மி 
யத்தால் இருதிறப்பட்டு , 


கககூ . 


ககஅ . 


ககசு , பின்னர்ச் சிருஷ்டியாதி பஞ்சகிருத்தியஞ் செய்யுக்தன்மையிற் 
பதி எனவும் பெயர் பெறுவர் என்பதாம் . 

ககள . தீயின் சத்தி ஒன்றுதானே சுடுதல் , அடுதல் , விளக்குதல் முத 
லிய வேறுபாட்டினால் , அடும் சத்தி , சுடும் சத்தி , விளக்கும் சத்தி என்றற் 
றொடக்கத்தனலாகப் பலவேறு வகைப்படுமாறுபோல , சிவசத்தி ஒன்றே 
காரிய வேறுபாட்டினால் , 

வாராவ பதிவி விெெயவா யெதெ வாவாவிக் ஜாம் 
வாதியாவ 
பராஸ்ய சக்திர் விவிதைவ சுரூபதே ஸ்வாபாவிகீ ஞாநபலக்கிரியாச 

என்று சுவேதாசுவதரம் கூறுமாறு , சிவசத்தியானது பரா 
சத்தி , ஆதிசத்தி , இச்சாசத்தி , ஞானசத்தி , கிரியாசத்தி எனப் பஞ்ச 
சத்திகளாயும் , 

க 20 , ஈசானத்துக்குரிய பஞ்சசுலா சத்திகளாகவும் , தற்புருஷத்துக் 
குரிய நான்கு கலாசத்திகளாகவும் , அகோரத்துக்குரிய அஷ்டகலா சத்திக 
ளாகவும் , வாமதேவத்துக்குரிய பதின்மூன்று கலாசத்திகளாகவும் , சத்தியோ 
சாதத்துக்குரிய அஷ்டகலா சத்திகளாகவும் சேர்ந்த அஷ்டத் திரிம்சத்கலா 
சத்திகளாயும் , 


கக்க , 


உஞ் சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கஉங . 


கஉக . ஆரிணி , ஜனனி , ரோதயித்திரி என்னும் மூவகைச் சத்திகளாயும் , 

கஉஉ , நிவிர்த்தி , பிரதிஷ்டை , வித்தை , சாந்தி , சாந்தியதீதை என் 
னும் ஐவகைச் சத்திகளாயும் , 

வாமை , சேட்டை , இரௌத்திரி , காளி , கலவிகரணி , பல 
விகரணி , சர்வபூத தமனி, மனோன்மனி என்னும் அஷ்டமூர்த்திகளின் சத் 
திகளாயும் , 

( பரவாகீசுவரியாகிய ) சத்தி , ( அபாவாகீசுவரியாகிய ) விந்துச் 
சத்தி , மனோன்மனி, மகேசை , உமை , திரு , வாணி என்னும் எழுவகைச் 
சத்திகளாயும் , 

கஉரு . ஆத்தியான்மிகம் எனப்படும் உன்மனை , சமனை , அநாசிரு 
தை , அனந்தை , அநாதை , வியோமரூபை , வியாபினிமுதலிய ஷோடசப் 
பிராசாதகலாசத்திகளாயும் நின்றருளுவர். 

இரண்டாஞ் சூத்திரத் தொகைப்பொருள் . 


கஉச . 


கூறுமாறு 


தமது 


கஉசு . சிவபெருமான் ஆன்மாக்களிடத்து மாயாவாதி 
பொன்னும் பணியும்போல அபேதமாகாது , உடலும் ஆன்மாவும்போல 
( அபேதமாய் ) ஒன்றாயும் , மத்துவர் கூறுமாறு இருளும் ஒளியும் போலப் பேத 
மாகாது , கண்ணும் ஒளியும் போலப் ( பேதமாய் ) வேறாயும் , பாஞ்சராத்திரி 
கள் கூறுமாறு சொல்லும் பொருளும்போலப் பேதாபேதமாகாது , ஆன்ம 
போதமும் கண்ணொளியும்போல உடனாயும் நிற்பர் என்றும் , ஆன்மாக்கள் 
பிறந்து இறத்தற்குக் காரணமாகத் தமது ஆஞ்ஞாசத்திவாயிலாக அவ்வான் 
மாக்களுக்குக் கன்மபலனைக் கொடுப்பார் என்றும் , ஆன்மாக்கள் 

ஸ்தூல 
வுடம்பு நீங்கிய வுடனே சூக்கும 

தேகத்தோடு பூதசாரசரீரமுதலியவற்றைப் 
பொருந்தித் துறக்கமுதலியவற்றிலே போய் இன்பம் அனுபவித்து , எஞ்சிய 
கன்மசேஷத்தினாற் 

சூக்குமதேகமாத்திரையே கொண்டு மனஞ் செலுத் 
திய மானிட விலங்குமுதலிய பிறவிக்கமைந்த கருவிலே படும் என்றும் , 
சிவபெருமான் ஒருவரே சிவமும் சத்தியுமாய்த் தாதான்மியத்தினால் இரு 
திறப்பட்டுச் சர்வவியாபியாய்ப் பொதுமையினிற்பர் என்றும் கூறப்பட்ட 
தாம் என்க . 

பரீக்ஷை வினாக்கள் . 


க . 


இரண்டாஞ் சூத்திரப் பொருள் யாது ? சு . 
சூத்திரக் கருத்துரை யாது ? ரு . 
இதன் பொருள் யாது? சு . 


கூ . 


ந O 


சிவஞான போத 


[e- * சூத்திரம் 


க . 


கக , 


கஉ . 


ச . சூத்திரப் பிண்டப் பொருள் யாது ? எ . 

ரு . சூத்திரப்பிண்டப் பொழிப்பினால் எவரது தடஸ்தலக்ஷணம் 
கூறப்பட்டது ? அ. 

சு, முதற் சூர்ணிகை யாது ? கூ . 
எ . அதன் பொருள் யாது ? க O. 

மாயாவாதிகள் சீவனும் பிரமமும் அபேதம் என்றமையை உணர் 
த்துதற்கு விடுக்கும் உவமை யாது ? க 0 . 
கூ . மத்துவர் பேதம் என்றமைக்கு விடுக்கும் உவமை யாது ? க 0 . 

பாஞ்சராத்திரிகள் பேதாபேதம் என்றமைக்குக் கூறும் 
உவமை யாது ? க 0 . 

நஞ்னுக்கு எத்தனை பொருள் உண்டு ? க .. 
இந்த ஆறு 

பொருள்களுள்ளே மாயாவாதியும் மத்துவரும் எப் 
பொருள்களைக் கொண்டார் ? கங . 

ககூ , சிவாத்து விதிகளும் சைவசித்தாந்திகளும் எப்பொருள் 
கொண்டார் ? கங . 

சா திருகியம் அன்மைப் பொருளை உணர்த்தற்கு இலக்கணப்பிர 
மாணம் யாது ? கச . 

கரு . பரிபாஷேந்துசேகரம் அன்மைப்பொருளை விளக்குதற்கு விடுத்த 
உதாரணம் யாது ? கரு . 

கசு . பதஞ்சலி மகாபாஷ்யகாரர் சாதிருசியப் பொருளை எங்கே எடு 
த்து ஆண்டிருக்கின்றார் ? கரு , 

இந்தச் சாதிருகியப்பொருள் சுருதிசம்மதமுமாம் 
நிரூபிக்க ? கரு . 

கஅ . ஏகர் , நதுவிதீயர் என்பன முதன் முதல் எந்த மூலவேதத்திலே 
காணப்படுகின்றன ? கசு , கஎ , 


கள . 


என்று 


கக . 


20 . 


இங்கே ஏகர் அத்துவிதீயர் எனப்பட்டவர் யாவர் ? கள . 

இந்தச் சுருதியை ஆதாரமாகக்கொண்டு எந்த உபநிடதச்சுருதி 
பிறந்தது ? கஅ , ககூ . 

ஏகமும் அத்துவிதீயமும் காணப்படும் சாந்தோக்கியத்தில் உருத் 
திரருக்குப் பதிலாக எந்தப் பதம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது ? கசு . 


உக . 


உ - ஞ் சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


ருக 


22 . 


உங . 


உச . 


உசு .. 


உஎ . 


கூ 0 . 


கூக . 


சத்தும் உருத்திரரும் ஒருவர் என்றமையை நிரூபிக்க ? முதலாஞ் 
சூத்திரம் , அச . 

நஞ், ந , அ என்பன ஒரு பொருட் சொற்களா ? வேறா? கஎ , 20 . 

அகரம் இன்மைப்பொருளில் வருதற்கு உதாரணம் விடுக்க ? உக . 
உரு . 

அகரம் மறுதலைப்பொருளில் வருதற்கு உதாரணம் விடுக்க ? உஉ . 

துவிதம் ( இரண்டு ) என்னும் எண்ணுப்பெயர்மேல் வந்த அக 
ரம் எப்பொருள் உணர்த்தும் ? உங . 

அகரம் எண்ணுப்பொருளிலே வந்து , வழக்கத்தில் இன்மை 
மறுதலைப் பொருள்களை உணர்த்துவதுண்டா ? உங . 

உஅ . இதனை உதாரணங்கொண்டு விளக்குக ? உச . 

உக . சிவபெருமான் ஆன்மாக்கள்மாட்டுச் சைவசித்தாந்தப் பிரகாரம் 
அபேதமாய் நின்றமையை உதாரணங்கொண்டு விளக்குக ? உகா . 

சிவபெருமான் ஆன்மாக்கள் மாட்டுப் பேதமாய் நின்றமையை 
விளக்குக ? கூ 0 . 
பிரமமில்லையேல் 

ஒரு பொருளும் இல்லை என்றமைக்குப் பிரமா 
ணம் கூறுக ? உகூ , ( 7 ), ( 8 ) , ( 9 ). 

ஏகம் என்றதின் பொருள் யாது ? உகூ , ( 1 ), ( 2 ). 

சிவபெருமான் ஆன்மாக்கள் மாட்டு உடனாய் நின்றமைக்கு 
உதாரணம் கூறுக ? கூகூ . 

அத்துவிதம் என்றதின் பொருள் யாது ? கூ . உ . 
கூரு . பேதம் , அபேதம் , பேதாபேதம் என்னும் மூன்றும் ஒரிடத் 
லேல காணற்கியன்ற உதாரணம் கூறுக ? கூரு . 1 , 2 , 3 , 4 . 

மெய்கண்டதேவநாயனார் சிவஞானபோதசித்தாந்தத்திற் சிவ 
பெருமான் ஆன்மாக்கள்மாட்டு ஒன்றாய் , வேறாய் , உடனாய் நின்றார் என்று 
பொருள் கொண்டாற்போல , திருஞானசம்பந்தமூர்த்திநாயனாரும் அப் 
பொருள் கொண்டார் என்றமைக்குத் திராவிட சுருதிப்பிரமாணம் கூறுக ? ங க . 

உமாபதிசிவா சாரியசுவாமிகள் அம்மூவகைப்பொருள் கொண்டு 
மாயாவாதிமுதலிய மூவரையும் எங்கனம் மறுத்துள்ளார் ? 10 . 

கூ.அ. இருக்குவேதத்தினும் , பிருகதாரணியத்தினும் , சர்வஞ்ஞானோ 
த்தரத்தினும் கூறப்பட்டவாறு , ஆன்மா முத்திகாலத்தில் உலகெலாமாயி 
னேன் என்று உயிரின் மேல் வைத்துக் கூறினாலும் , அவை சிவனது இலக் 
கணத்தினையுடையனவாமோ ? சஉ , சச , சக , சஎ . 


கூஉ . 


கூகூ .. 


கூச . 


சு . 


சு.எ. 


நி 


சிவஞான போத 


[ உ- சூத்திரம் 


ச . 


கூக , கிருஷ்ணர் உபமன்னியுமகாமுனிவரிடத்து வை திகபாசுபத 
தீக்ஷை பெற்றமை எங்கே கூறப்பட்டிருக்கின்றது ? சசு . 

வை திகபாசுபததீக்ஷை வேறு யாது பெயர் பெறும் ? சகா . 

சிவோகம்பாவனையினால் தேர்ந்தவராகிய கிஷ்ணரைப் பகவற் 
கீதை எங்ஙனம் கூறுகின்றது ? ரு ங . 

சஉ . அவர் உலகெலாமாயினார் என்று எங்கே கூறப்பட் 
டிருக்கின்றது ? ருக . 

சங . சிவோகம் பாவனையினாற் கிருஷ்ணர் எவற்றுக்கு வல்ல 
சாயினார் ? (நக , ருகூ , ருந . 

, 

அபேத முதலிய மூவகை இயல்பும் எதிலே தோன்று 
கின்றன ? ருக . 
சரு . இரண்டாஞ் சூர்ணிகை யாது ? நஎ . 

அதன் பொருள் யாது ? ரு அ . 

இருவினை என்பது யாது ? ருகூ 
சஅ, புண்ணியபாவங்கள் எங்கே கட்டுண்டு கிடந்தன ? – க . 
சக . சஞ்சிதவினை எத்தனை வகைத்து ? கூக , ( 2 ) 
ரு . சஞ்சிதவினை எவற்றைப் பிறப்பிக்கும் ? சுக , ( 2). 
ருக . இன்பதுன்பங்கள் உடலுக்கா ஆன்ம... வுக்கா எய்தும் ? கூக , ( 3 ). 

ருஉ . வினை அனுபவிக்கப்பட்டொழிந்தால் , மறுபிறவிக்கு வினை எங் 
ஙனம் ஏறும் ? கூக , 5 . 

( ருகூ.. வினையே பயனாய் வருதலின் , சிவபெருமான் என ஓர் கடவுள் 
எற்றுக்கு ? காக , 7 . 

ருச . ஆன்மா அறிவுடைப் பொருளாதலின் , அது அவ்வினைப் பயனை 
அறிந்து எடுத்து அனுபவிக்கும் என்றால் என்னை ? கூகூ . 


(நரு . மும்மலங்களும் ஆதியோ ? அநாதியோ ? சுரு , 1 , 3 . 


சகசமலம் எனப்பட்டது யாதுபற்றியோ ? கூரு , ( 3 ) 
நஎ . மும்மலங்களும் எதுபோலத் தத்தம் காரியங்களிலே நிலைபெறு 
கின்றன ? சுரு , ( 3 ) 
அ . மூலமலத்தின் காரியங்கள் யாவை ? கூ கூ . 

மாயையின் காரியங்கள் யாவை ? சுஎ . 


நுகூ 


உன் சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


திக 


சுச . 


சுகா. 


சு 0 . இருவினையின் காரியங்கள் யாவை ? சு அ . 
சுக . திரோதானசத்தி யாது ? கூ கூ . 

பாசம் எத்தனை வகைப்படும் ? எ O. 
கூகூ . இதனால் எதனது உண்மை சாதிக்கப்பட்டது ? எ O. 

மாயை எத்தனை வகைப்படும் ? எக . 
சுரு . சுத்தமாயையும் அசுத்தமாயையும் எங்ஙனம் கூறப்படும் ? எஉ . 

சிலர் சிவபெருமானது தரதான் மியசத்தியாகிய கிரியாசத்தியை 
யாது என்று கூறுகின்றார் ? எங . 

காஎ . பரிக்கிரகசத்தி என்றது யாது ? எங . 
சு அ . தாதான்மியசத்தி என்றதின் பொருள் யாது ? எசு . 
காகூ . சுத்தமாயையின் இலக்கணம் யாது ? எரு . 
எ . சுத்தமாயை எவர்க்கு அதிஷ்டானமாய் உள்ளது ? என . 

சுத்தாத்துவா எதினின்று பிறக்கின்றது ? எஎ . 

சுத்தமாயையினின்று தோற்றும் வாக்குக்கள் நான்கும் 
யாவை ? எஅ . 

சுத்தமாயையினின்று தோற்றுவன யாவை ? எகூ . 
எசு . சிவதத்துவம் ஐந்துக்கும் சுருதிப்பிரமாணம் கூறுக ? முதலாஞ் 
சூத்திரம் , கூஅ . 

எரு . வித்தியா தத்துவங்கள் யாவை ? அ 0 . 
எசு , இதற்குச் சுருதிப்பிரமாணம் யாது ? அக . 

எஎ , வித்தியாதத்துவசிவதத்துவங்கட்கு உபப்பிருங்கணம் கூறுக ? 
அஉ , அசு . 

எஅ . ஆன்மதத்துவம் இருபத்து நான்கும் எங்கே கூறப்பட்டிருக் 


எக , 


எ e . 


எங . 


கின்றன ? அச் . 


எசு . முப்பத்தாறு தத்துவமும் பின் எத்தனை வகைப்படும் ? அரு . 
அ 0 . அங்ஙனம் கூறப்படுதற்குக் காரணம் யாது ? அசு . 

அக . சிவதத்துவமுதற் பிருதிவிதத்துவம் இறுதியாகிய முப்பத்தாறு 
தத்துவங்களின் தொழில்களைக் கூறுக ? அஎ , ( 1-36 . ) 

அஉ , தத்துவரூபம் யாது ? அவு . 


நச 


சிவஞான போத 


[ உ - சூத்திரம் 


கூக , 


கூ 


அக . மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றானும் வினை எங்கே ஈட்டப் 
பட்டுக் கிடக்கும் ? அசு . 

அச . ஸ்தூலகன்மம் யாது ? அகூ , (1. ) 
அடு , ஆகாமியம் பக்குவமாகும்வரையும் எதனைப்பற்றி நிற்கும் ? அகூ , 2 , 
அசு . அப்போது அது யாது பெயர் பெறும் ? அகூ , (2 ) 
அஎ . ஆகாமியவினை, எவை மூன்றற்கும் ஏதுவாய் நிற்கும் ? அகூ , (3 ) 

அஅ . சாதிமுதலிய மூன்றற்கும் ஏதுவாய் முறையே அது எத்தனை 
வகைப்படும் ? அகூ , ( 4 ) 

அசு . சனகமுதலிய மூன்றும் மற்றெப்பெயர் பெறும் ? அகூ . ( 5.) 

கூ 0 . அபூர்வமுதலிய பெயர்பெற்றுப் பின் அது எத்தனை வகைப் 
படும் ? அகூ , (6.) 

ஆதிதைவிகமுதலிய மூவகையாய் நிற்கும்போது யாது பெயர் 
பெறும் ? அகூ , ( 6.) 

ஆதிதைவிகமாவது யாது ? அகூ , ( 1. ) 
ஆத்தியான்மிகம் எத்தனை வகைப்படும் ? அகூ , ( 2.) 

சரீரத்தைப்பற்றிய விதனம் யாது ? அகூ , ( 3. ) 
கூரு . மனசைப்பற்றிய விதனம் யாது ? அகூ , ( 4.) 

ஆதிபௌதிகமாவது யாது ? அகூ , ( 5. ) 

வினைகள் பின் எத்தனை வகைப்படும் ? அகூ , ( 6. ) 
• அ . உலகவினைமுதல் மந்திரவினை யீறாகிய ஐந்தும் முறையே எந் 
தெந்தக் கலையில் நிலைபெறும் ? அகூ , ( 6. ) 

உலகபுண்ணியமுதலிய ஐவகைப் புண்ணியங்களின் இலக்க 
ணம் யாது ? அகூ , ( 6. ) 

க 00 . மூன்றாஞ் சூர்ணிகை யாது ? +0 . 
க 0 க . அதன் பொருள் யாது ? கூக . 

சங்காரகாலமளவும் அழியாதுள்ள உடம்பு யாது ? கஉ , ( 1. ) 
க 01 , பூதபரிணாமமாகிய உடம்பு கெட்டவுடனே ஆன்மா சூக்கும 
சரீரத்தோடு போய்ச் சுவர்க்கத்தில் யாது சரீரம் எடுத்து இன்பமனுப 
விக்கும் ? கூஉ , ( 1. ) 


கூசா . 


சுஎ . 


க 02 


உ - சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் , 


குரு 


க 0 ச . 


நரகத்திலே போய் யாது சரீரம் எடுத்துத் துன்பம் அநுப 
விக்கும் ? கூஉ , ( 1. ) 

காரு . இறக்குங்கால் ஐம்பொறிகளுள்ளே எவை முதற்கண்ணே கெடு 
கின்றன ? கூஉ, ( 2 ) 

காசு . நனவிற் கண்டவற்றைக் கனவில் மறந்து அறிவு வேறுபட்டாற் 
போல , இறக்குஞான்று எவற்றை மறந்து அறிவு திரியும் ? கூஉ , ( 2. ) 

கஎ . முன் உடம்பு நீங்குங்கால் அடுத்த வினை எவற்றைக் காட்டு 
கின்றது ? அஉ , ( 3. ) 
கூ 0 அ . இந்தப் பிறவிகளுள் ஒன்றை அவாவுவது யாது ? கூஉ , ( 3 ) 

ஆன்மா அங்ஙனம் அவாவுமாறு செய்வது யாது ? கூஉ , ( 3. ) 

பிறவிக்கண்ணே செல்லுதற்கு ஏதுவாய் நின்றது யாது ? +2 , ( 3 . ) 
கக்க . சூக்கும தேகத்தோடு ஆன்மா எங்கே போய் விழும் ? கூஉ , ( 3 ) 
ககஉ . சூக்கும தேகம் எதனால் ஆயது ? கூச . 

உடல் மாறுதல் , இடம் மாறுதல் , அறிவு மாறுபடல் என்னு 
மிவை எங்ஙனம் உளவாம் ? கூரு , கூசு , கூ எ . 


கூகே . 


கக . 


ககங . 


ககச , 


ககள . 


சுவர்க்கஞ் சென்று பின் பூமியிலுள்ள ஓர் கருவிலே ஆன்மா 
விழும் என்றமையினாற் பெறப்படுவது யாது ? அ . 

ககரு . பஞ்சாக்கினிவித்தையாவது யாது ? கூகூ , ( 1-5 ) 
ககசு . பஞ்சாக்கினிவித்தை எங்கே கூறப்பட்டிருக்கின்றது ? கூகூ , ( 5 ) 

ஆன்மா ஸ்தூல சரீரம் விடுத்துப் போதற்குக் கூறப்பட்ட உவ 
மைகள் யாவை ? 500 , 1 . 
ககஅ . சூக்கும தேகம் விடுதற்குப் போந்த உவமை யாது ? க 00 , ( 2. ) 

நான்காஞ் சூர்ணிகை யாது ? க 0 க . 
க 10 . அதன் பொருள் யாது ? க 0 உ . 
கஉக . சத்திக்கும் சத்திமானுக்கும் பேதம் உண்டா ? க 0 ச . 

அதற்கு விடுக்கப்பட்ட உவமை யாது ? க 0 ச . 
கஉகூ , அன்னிய யோகவியவச்சேதம் யாது ? காரு . 

அயோகவியவச்சேதம் யாது ? காசு . 
கஉரு . சமவாயம் என்றதின் பொருள் யாது ? க o எ . 


ககக , 


க 22 


க 2 ச . 


டுசு 


சிவஞான போத 


[ s- ஞ் சூத்திரம் 


கட்சு . 


கஙக. 


ககூகூ.. 


சமவாயம் என்றது எதனைச் சுட்டும் ? க o அ . 
கஉஎ . தாதான்மியம் என்பது யாது ? க 0 க. 

கஉ அ . சிவபெருமான் ஒரு பொருளாதல் கூடாதென்று ஆக்ஷேபிப் 
பவர் விடுக்கும் உவமை யாது ? கக 0 , ( 2 ) 

கஉக . சிவபெருமான் இரு பொருளாய் நிற்பர் எனல் பொருந்தாது 
என்றமையை விளக்குக ? கக 0 , ( 3.) 
ககூ 0 . அவரை எங்குமிலர் என்று கொண்டால் என்னை ? கக 0 , (4.) 

அங்ஙனமாயின் அதற்குச் சமாதானம் என்னை ? கக 0, ( 5.) 
கூஉ . சிவபெருமானைப் போலப் பசுபாசங்கள் ஒன்று வேறு என்னும் 
இரண்டுமின்றி வியாபகமாய் நிற்பனவாதலின் , அவற்றைச் சிவபெருமா 
னோடு சமத்துவமாய்க் கூறினால் என்னை ? கக 0 , ( 6.) 

ஆன்மாக்களும் ஜடப்பொருள்களும் முறையே அடிமைப்பொ 
ருளும் உடைமைப்பொருளுமாம் என்றமைக்குப் பிரமாணம் என்னை ? ககக . 

க கூச . சூரியனுக்கு எத்தனை குணம் உண்டு ? ககஉ . 
ககூரு . சூரியன் எப்போது கதிர் எனப்படுவன் . கக . 

எப்போது அவன் கதிரோன் எனப்படுவன் ? கககூ . 
க கூஎ . சிவபெருமான் எப்போது சிவம் எனப்படுவர் ? ககச 
க ங அ . எப்போது சத்தி எனப்படுவர் ? ககரு .. 

அவர் எப்போது பதி எனப்படுவர் ? க.கசு . 

தீயின் சத்தி எத்தனை வகைப்படும் ? ககா . 
கசக . சிவசத்தி எத்தனை வகைப்படும்? கககூ . 

கசீஉ , ஈசானமுதலிய ஐந்துக்கும் தனித்தனி எத்தனை கலாசத்தி 
கள் உண்டு ? கஉ 0 . 

மூவகைச் சத்திகளின் பெயர் என்னை ? கஉக . 
கச சு . அஷ்டமூர்த்திகட்குரிய சத்திகள் யாவை ? கஉ ங . 
கசரு . எழுவகைச் சத்திகள் யாவை ? கஉசு . 

உன்மனை யாது சத்தி எனப்படும் ? கஉரு . 
கசஎ. ஷோடசப்பிராசாதகலைகளிற் சில கூறுக ? கஉரு , 


கஙசு . 


. 


கங்க . 


கச O. 


கசங . 


கூ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


எ 


பாதுவதிகாரம் . 


பசுப்பிரமாணவியல் . 


மூன்றாஞ் சூத்திரம் . 


நெகிதொகொகோ க்ஷொவாகிவொயகம் 
ஹரவெநிறொமதொவொயெவொரவா 

ண - வலநௌ 
நேதிதோ மமதோத்ரேகா தக்ஷேபாதி போதத : 
ஸ்வாபே நிர்போகதோ போதே போத்திருத்வா தஸ்திய 

ணுஸ்தநௌ ! 
( இ - ள் . ) ந உதிதஃ = ( ஆன்மா ) இலது என்றலானும் ; 33 தா 
உசெ.காசு = ( உடம்பை ) எனது எனப் ( பிறிதின்கிழமைப்பொருள்பட 
வழங்கும் ) மிகுதிப்பாட்டானும் ; கூ வொய்க : ஐம்பொறிகளைக்கொ 
ண்டு அறிதலானும் ; உவாதி வொயக = ஒடுக்கத்தை அறிதலானும் ( அஃ 
தாவது , கனவின்கண் நிகழ்ந்தவற்றை நனவின்கண்ணே மயங்கி அறிதலானும் ) ; 
லாவெ நிறொமதம் நித்திரையிற் ( பிராணவாயுவுக்கு ) இன்ப துன்ப 
நுகர்ச்சி இன்மையானும் ; வொயெ வொரவாக சாக்கிரத்தில் அறிவிக்க 
அறிதலானும் ; தநெள கண- சுவி = ( இவை அனைத்தும் கூடிய ) உடலக 
த்தே ஆன்மா என்பது ஒன்று உண்டு . 

உளதில தென்றலி னெனதுட லென்றலி 
னைம்புல னொடுக்க மறிதலிற் கண்படி 
லுண்டிவினை யின்மையி னுணர்த்த வுணர்தலின் 
மாயா வியந்திர தனுவினு ளான்மா . 


ங . 


ச 


( இ - ள் . ) இலது என்றலின் உளது = இல்லை என்று சொல்லுதால் 
( இலதென்று கூறும் ) ஆன்மா உளது ; எனது உடல் என்றலின் உளது = எனது 
உடம்பு என்று கூறுதலால் ( உடம்புக்கு வேறாக ) ஆன்மா உளது ; ஐம்புலன் 
அறிதலின் உளது = (சத்தமுதலிய ) ஐம்புலன்களை ( வேறாக ) அறிதலால் , 
( அவற்றுக்கு வேறாக ) ஆன்மா உளது ; ஒடுக்கம் அறிதலின் உளது = 

( ஐம்புல 
னும் ஒடுங்கப்பெறும் சூக்கும தேகம்வாயிலாக எய்தும் ) சொப்பனத்தானத் 
தில் நிகழ்ந்தவற்றை ( வேறாக ) அறிதலின் , ஆன்மா உளது ; கண்படில் உண்டி 
வினையின்டையின் உளது துயிலுமிடத்து ( இன்பதுன்ப ) நுகர்ச்சியும் ( உடம் 
பின் ) சேட்டையும் ( பிராணவாயுவுக் ) கின்மையில் , ( அதற்கு வேறாக ) ஆன்மா 
உளது ; உணர்த்த உணர்தலின் உளது = அறிவிக்க அறிதலின் ( அறிந்தாங்கு 


நிஅ 


சிவஞான போத 


[ .- சூத்திரம் 


சு 


அறிந்து நிற்கும் பிரமத்துக்கு வேறாக ) ஆன்மா உளது ; மாயா இயந்திர தனு 
வினுள் ஆன்மா உளது = மாவாகாரியங்களால் ஆக்கப்பட்ட சூத்திரப்பாவை 
போலும் உடம்பின்கண்ணே ( எல்லாம் கூடிய சமுதாயத்துக்கு ) வேறாக 
ஆன்மா உளது . 
ரு .. 

சூ.க. ரை . ) ஆன்மாவின் உண்மை உணர்த்துகின்றது . 

( க. உ . ) சிவபெருமான் ஆன்மாக்கள் பலவும் தாமேயாய் நிற்பர் 
என்று இரண்டாஞ் சூத்திரத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆன்மாவா 
னது சூனியமுதலியவற்றுள் ஒன்றாம் என்று அவ்வம் மதத்தினர் கூறுகின்ற 
னவற்றை மறுத்து , அந்தச் சூனியமுதலியவற்றுக்கு வேறாயுள்ளது அவ் 
வான்மா என்று உணர்த்துகின்றது என்பதாம் . 

எ . உலகத்தைக்கொண்டு சிவபதி ஒருவர் உளர் என்று சாதிக்கப் 
பட்டாற்போல , உடலைக்கொண்டு ஆன்மா ஒன்று உளது என்று சாதிக்கப் 
படுகின்றது , 


அ . ( சூ . பி . பொ . ) இல்லை என்னும் அறிவுடன் கூறுதலானும் , எனது 
உடல் என்று தன்னின் வேறாகக் கூறுதலானும் , ஐம்புலனையும் ஒருவனே 
அறிதலானும் , கனவுடலை விட்டு கனவுடலிலே வருதலானும் , நித்திரையிற் 
பிராணவாயு தொழில் செய்தவிடத்தும் உடலுக்குப் புசிப்பும் தொழிலும் 
இல்லாமையானும் , மறந்து மறந்து நினைத்தலானும் , உருவகந்தமுதலிய மாயா 
காரிய தத்துவங்களுக்கும் வெவ்வேறு பெயர்கள் உளவாதலானும் , சூனி 
யம் , ஸ்தூலதேகம் , இந்திரியமுதலியவற்றுக்கு வேறாய் இவ்வுடம்பினுள் 
ளே ஆன்மா என்பதொன்று உண்டு . 


முதலாஞ் சூர்ணிகை. 


• . இல்லை என்கிற அறிவுடனே சொல்லுகையினாலே அறிவுயிர் 


உண்டு . 


க 0 . ( சூ . பொ . ) ஆன்மா இலது என்று கூறுதல்பற்றி , அஃது உண் 
டெனக்கொள்ளுதல் முயற்கோடு இல்லை என்று கூறுதல்பற்றி அது உண்டு 
எனச் சாதித்தலோடு ஒக்குமென்று கூறும் சூளியான்மவாதிகளை மறுத்து , 
ஆன்மா இல்லை என்று கூறும் அச்சூனியான்மவாதிகளும் இல்லை என்று 
வாளா கூறுதல் கூடாமையால் , உடல் பொறி முதலியனவற்றை யெல்லாம் 
முறையே “ இஃது ஆன்மா அன்று , இஃது ஆன்மா அன்று " என்று ஒவ் 
வொன்றாகக் கழித்து , அங்ஙனம் இல்லை என்னும் அறிவுடனே கூறிக் 
கொண்டு நிற்கும் ஓர் அறிவு உளதாதலின் , அவ்வறிவே ஆன்மா என்று 
உணாப்படும் ; அந்த அறிவையும் சூனியமென்று சூனியான்மவாதிகள் கூறில் , 
அது என் தாய் மலடி என்பதனோடொக்கும் ; ஆகலின் , அங்ஙனம் கூறுதல் 
யையாதாம் என்க . 


- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம். 


நக 


கக. 


கஉ .. 


சூனியமாவது உள்ளது மன்று , இல்லது மன்று , இரண்டுமாவது 
மன்று , வேறு மன்று எனப்படும் பாழாம் , 

அவ்வறிவை உடல் பொறிமுதலியவற்றுக்கு வேறாகப் பிரித் 
துக் காணுமியல்பை உதாரணங்கொண்டு கூறுவேம் ; 

ககூ . ( வெ . பொ .) ( 1) உடல் பொறி முதலிய அனைத்தும் அதுவது 
தானாக நின்று , பின் முறையே " இது நானன்று , இது நானன்று " என ஒரோ 
வொன்றாகக் கண்டு கழித்தபோது , அகரமுதலிய சூக்குமபஞ்சாக்கரரூபமாய் 
அறிந்து வந்ததோர் அறிவுநிலை பெற்றுளதன் றோ ; அந்த அறிவே ஆன்மா 
எனப்படும் ( சூக்குமபஞ்சாக்கரமாய் நின்று அறிவதை நான்காஞ் சூத்திரத்து 
கச , 2 - ம் பிரிவிற் காண்க ) ; 

( 2 ) இரண்டாஞ் சூத்திரத்தினால் மாபேயமும் , முதலாஞ் சூத்திரத்தி 
னாற் சிவமும் உள என்பது பெறப்பட்டமையால் , அவ்விரண்டுமே அவ்வறிவை 
யும் அறிந்து நிற்பனவாம் என்று கொண்டால் என்னை எனில் , அந்த மாயை 
யானது பிருதிவி முதலிய தத்துவகாரிய மனைத்துமாய் ஆன்மாவோடு விரவி 
நின்று பெத்தகாலத்திற் கண்ணுக்குக் கண்ணாடிபோல , ( அஎ - ம் பிரிவின் 
கீழே காணப்படுமாறு " மாயையினின்று தோன்றிய 10 , 11 , 9 - ம் தத்துவங் 
களாகிய வித்தை , இராகம் , கலை என்பன ) ஆன்மாவின் ஞான இச்சாக்கிரி 
யைகளை விளக்கி நிற்பதுமாத்திரையேயன்றி , அந்த மாயை அறிவன்றாம் ; 
மாயையான் விளங்கி நிற்கும் அறிவாகிய ஆன்மாவானது அதற்கு அதீதமாகிய 
சிவமுமன்றாம் ; ஆதலால் , “ இது அன்று , இது அன்று ” எனக் கழித்து நீங்கி 
நின்ற ஆன்மாவானது அந்த மாயேயத்துக்கும் சிவத்துக்கும் வேறாம் என்க . 

இரண்டாஞ் சூர்ணிகை. 


கச் . 


எனது உடல் என்று பொருட்பிரிதின்கிழமையாகச் சொல்ல 
கையினாலே , உடற்கு வேறாய் உயிர் உண்டு . 

கரு . ( சூ . பொ .) “ நான் பருத்தேன் , நான் சிறுத்தேன் , நான் பெரி 
யேன் , நான் மனிதன் , நான் பார்ப்பான் " என உடம்பின் குணவிசேடங்களை 
உபசாரத்தினால் உயிருக்கு ஏற்றி வழங்கினாலும் " யான் உடம்பு , யான் கை , 
யான் கால் ” என உடம்பை அவ்வாறு வழங்குவாரின்றி , எனது என வேற்று 
மைப்படவே யாவரும் வழங்கக் காண்டலான் , உடம்புக்கு வேறாய் ஆன்மா 
என்பது ஒன்றுண்டு ; ஆதலால் அவ்வுடம்பே ஆன்மாவாகும் என்று தேகான் 
மவாதி கூறுவது ஒவ்வாதென , அவன் பின்னரும் " எனது உடல் " என்பது 
பிறிதின்கிழமைப்பொருள்படாது தலைமாத்திரையாய் நிற்கும் இராகுவை 
இராகுவின்றலை என்று வழங்குமாறு போல, அபேதம்பற்றி “ எனது உடல் ” 
என்றற்றொடக்கத்தனவாக வழங்கப்படும் எனக் கூறினால் என்னை ? என , 


சு 


சிவஞானபோத 


[ X- சூத்திரம் 


ககா . 


இராகுவின்றலை என்றாற் போல்வன சிறுபான்மையாய் வழங் 
கும் வழக்கமே யாதலின் , ஆண்டு ( தலையும் இராகுவும் ஒன்றுதானே என ) 
ஒற்றுமைப்பொருள் கொள்வது பொருத்தமாகும் ; அங்ஙனமன்றி " என்பதி , 
என் மனைவி , என்பொருள் என்றாற் போல , என்கை , என் கால் , என் கண் , 
என்செவி , என்பொறி , என்பிராணன் , என் அறிவு " எனப் பலவாற்றானும் 
பெரும்பான்மையும் உலகத்தில் வழங்கக் காணப்படலான் , இவ்வழக்கம் மிகு 
தியும் பிறிதின்கிழமைப் பொருட்கணன்றி வாராமையான் , அங்ஙனம் கூறி 
நிற்கும் பொருள் வேறுண்டென்பது பெறப்படுகின்றது ; அந்தப் பொருளே 
ஆன்மாவாம் . 

கள . ( வெ . பொ . ) ஒருவன் உலகாயத எல் கேட்டற்கு முன்னரே பதி , 
மனைவி முதலிய புறப்பொருள்களையே ஆன்மா எனக்கொண்டு மயங்கி நின் 
றான் ; அக்காலத்திலே அப்பதி , மனைவி முதலியவற்றைத் தனது அன்றென 
வேறு காணாது தனித்தனி தனது என்றே ( தன்னோடு ஒற்றுமையுடைய ) 
தற்கிழமைப்பொருளாகக் கூறிக்கொண்டு நின்றாற்போல , தனது அன்றாகிய 
தன் கை , கால் முதலியவற்றைத் தனித்தனி தன்னுடைய என்றும் , அந்தப் 

அறிவைத் தன் அறிவு என்றும் தற்கிழமைப்பொருளாகக்கொண்டு 
ஆன்மா என்னும் ஓர் பொருள் வேறாக நின்றதன்றோ; உலகாயத நூல் உணர்ந்த 
பின்னர்ப் பதி மனைவி முதலிய பொருள்களைத் தனக்கு வேறாகக் கண்டாற் 
போல , கைகால் முதலியவற்றையும் ஆராயின் , அக்கைகால் முதலியவை ஆன் 
மாவுக்கு வேறாம் என்று உணரப்படும் . 

மூன்றாஞ் சூர்ணிகை. 


கவு . ஐந்தையும் ஒருவனே அறிதலில் ஒவ்வொன்றைமாத்திரம் 
அறிகிற ஐந்திற்கு வேறாய் உயிர் உண்டு. 

ககூ . (சூ . பொ . ) செவி , மெய் , கண் , வாய் , மூக்கு என்னும் ஐந்து 
இந்திரியங்களும் சத்தம் , பரிசம் , ரூபம் , ரசம் , கந்தம் என்னும் ஐம்புல விஷ 
யங்களை அறியும் என்பது யாவர்க்கும் ஒப்பமுடிந்தமையானும் , அவை 
உடல்போலச் சடமல்லாமையானும் , அவற்றை எனது என்னும் வழக்கம் 
பெரும்பான்மையுமில்லாமையானும் , அவைக 

மையானும் , அவைகளே ஆன்மாவரம் என்னும் இந் 
திரிய ஆன்மவாதிகளை மறுத்து , ஐம்புலன்களுள் ஒன்றறிந்ததை ஒன்றறியா 
மையின் இந்த ஐந்து புலனாலும் ஐம்புல விஷயங்களையும் அறியும் அறிவு 
ஒன்று உளது ; அதுவே ஆன்மாவாம் . 

ஐந்து இந்திரியங்களையும் ஆன்மா எனக்கொண்டால் எய்தும் 
தோஷம் இன்றாம் என்றும் , ஐம்புல விஷயங்களையும் ஒரு பொருளே அறியும் 


20 . 


கூ - சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


சுக 


என்பதற்குப் பிரமாணம் இல்லை என்றும் கூறுவோரை மறுத்து , ஐம்புலன் 
களுக்கும் வேறாய் ஆன்மா உண்டு என்று வலியுறுத்தப்படுகின்றது . 

மாதவாரியாராகியடள்மாசி 
உக . ( வெ . பொ . ) உடலின் கண்ணேஇருந்து ஒரு விஷயத்தை அறி 
ந்த இந்திரியம் மற்றோர் விஷயத்தை அறியாது தம்முள்ளே மாறுபடும் சத்த 
முதலிய ஐம்புலவிஷயங்களை ( நான்காஞ் சூத்திரத்து கச , 2- ம் பிரிவிற் கூறப் 
பட்டவாறு ), சூக்கும பஞ்சாக்கரத்தினாற் செலுத்தப்பட்டு ஆராய்ந்து அறி 
கின்ற ஐம்பொறிகளின் தொழிற்பாட்டை ( கண்உருவத்தை அறிவது செவி 
ஓசையை அறிவதென்று இவ்வாறு ) உணர்தலையுடையதொரு பொருள் 
உளதாம் ; அங்கனம் அறிகின்ற அப்பொருள் ஆன்மாவாம் ; அவ்வாறு அறிவு 
னவும் இந்திரியங்களே யாமாயின் , அவ்வித் திரியங்கள் தத்தம் விடயங்களை 
வெவ்வேறாகக் காண்கின்றனவேயன்றி , தாம் இத்தொழிற்பாட்டை உடை 
யேம் என்று அறியமாட்டாமையால் , அந்த ஐம்பொறிகளின் தொழில்களை 
யும் அறிந்து , அவற்றான் வரும் பயன்களையும் அடைகின்ற ஆன்மா அந்த இக் 
திரியங்களின் வேறாம் என்று உணரப்படும் . 

உஉ அந்தக்கரணான்மவாதி மறுக்கப்படுதலை ( நான்காஞ் சூத்திரத்து 
கக , 4 - ம் ) பிரிவிற் காண்க . 

நான்காஞ் சூர்ணிகை. 


உகூ , கனவுடலை விட்டு நனவுடலிலே வருகையினாலே அக்கன 
வுடற்கு வேறாய் உயிர் உண்டு. 


உச . ( சூ . பொ . ) இந்திரியங்களின் வேறாய் நின்று அறிவது சூக்கும் 
வுடம் பேயாம் என்றும் , அது புறத்து நிகழாதாயினும் அகத்தே நின்று இந் 
திரியங்களைப் புறத்தே செலுத்தி அறியும் என்றும் சூக்குமதேகான்மவாதி 
கள் கூறுவது ஒவ்வாது என்றும் , இந்திரியங்கள் ஒடுங்கியவிடத்தே உளதா 
தாகும் சொப்பனம் கண்ட சூட்சும உடம்பே ஜாக்கிரத்தின்கண் சொப்பனத் 
தில் நிகழ்ந்தவற்றை அறியுமாயின் , அது கண்டவாறு அறியுமேயன்றி மய 
ங்கி அறிதல் கூடாமையின் , ஆன்மாவுக்காயின் அதுபோல ஒருதன்மைத்தா 
காது உள்ளே போதலும் வெளியே போதலுமாகிய வேறுபாடுடைமையின் 
அதுபற்றி மயங்கி அறிதல் கூடுமாமென்றும் , அதனால் அங்கனம் அறியும் 
ஆன்மா சொப்பனம் கண்ட சூக்கும வுடம்புக்கு வேறாக உண்டு என்றும் 
கோடற்பாலது என்பதாம் . 

உரு . இதனாற் கனவின்கண்ணே செல்வதும் , ஆங்கு நிகழ்வதும் , 
மீளவருவதுமாகிய இவற்றை உணர்த்தி , ஆன்மா சூக்கும தேகத்துக்கு வேறாம் 
என்று கூறப்படுகின்றது , 


சு 2 


சிவஞானபோத 


[ B- சூத்திரம் 


உசு , ( வெ . பொ .) ஆன்மா அன்றெனச் , சாதிக்கப்பட்ட ஸ்தூல 
உடம்பின்கண்ணே உயிர்ப்பனவாகிய ஐம்பொறிகள் அவ்வுடம்பகத்தே 
தொழிற்பாடின்றிக் கிடப்பனவாக , அவை அங்கனம் கிடந்தபோது புறத்தே 
நிகழும் தொழிற்பாடெல்லாம் அடங்கி அவ்வுடம்பினுள்ளே வருத்தமில்லா 
மற்போய் அந்தத் தூல உடம்புபோல அதற்கு வேறாகியதோர் உடம்பை 
எடுத்துக்கொண்டு மற்றோர் பிரகாரமாகக் கண்டு , கேட்டு , உயிர்த்து , உற்று , 
விளையாடிப் பின்னர் அதனை மாறி மேற்செல்லுதலான் ஆன்மா அச்சூக்கும் 
தேகத்துக்கு வேறாம் என்பது . 

ஐந்தாஞ் சூர்ணிகை. 


COKSSRS 


உஎ , நித்திரையிலும் பிராணவாயு தொழில் பண்ணவும் சரீரத்துக் 
குப் புசிப்பும் தொழிலுமில்லாதபடியினாலே , பிராணவாயுவுக்கு வேறாய் 
உயிர் உண்டு. 

உ அ . ( சூ . பொ .) துயிலின்கண்ணே உடம்பு உயிரன்மையால் , அவ் 
வுடம்புக்கு இன்ப துன்ப நுகர்ச்சியும் உடம்பு சேட்டித்தலும் இல்லை என் 
பதுபற்றி யாதும் இழுக்கு இல்லை ; துயின்றெழுந்த பின்னர்ச் சுகமாய்த் 
துயின்றேன் எனப்படுதலின் , துயிலின்கண்ணே இன்ப துன்ப நுகர்ச்சி 
உளதாதலின் , அது பிராணவாயுவுக்காமெனின் , கருவிகளெல்லாம் ஒடுங்கிய 
நித்திரையின்கண்ணே அப்பிராணவாயு இயங்குங்கால் ( இன்ப துன்ப நுகர்ச் 
சியாகிய ) புசிப்பு , ( உடம்பு சேட்டித்தலாகிய ) தொழில் என்னும் இரண்டும் 
உடம்பின்கண்ணே . நிகழாமையானும் , கருவிகள் ஒடுங்காத சாக்கிரத்தின் 
கண்ணே புசிப்பும் தொழிலுமாகிய அவ்விரண்டும் நிகழக் காண்டலானும் , 
அந்த நிகழ்ச்சி நிகழாமை என்னும் இரண்டுக்கும் காரணமாகக் கருவிகளை 
ஒடுக்கியும் ஒடுக்காமலும் நிற்பது யாது , அது தான் அப்பிராணவாயுவுக்கு 
வேறாகிய ஆன்மா என்பதாம் . 
உக . பிராணவாயு ஆன்மா அன்று என்று கூறப்படுகின்றது . 

பகல - கைகான 
RO . ( வெ . பொ .) சூக்கும்தேகம் போலாகாது சுழுத்தி துரியங்க 
ளிலே தொழிற்படும் பிராணவாயுவே அடங்கி விடுதல் செய்யும் ஆன்மாவா 
கும் என்று பிராணான்மவாதிகள் கூறுவர் ; கண்டறிதற்கு நிலைக்களமாகிய 
உடம்பின் கண்ணே கருவிகள் தொழிற்படாதொடுங்கவும் , அங்கனம் ஒடுக் 
கியவிடத்து விஷயங்களால் வரும் இன்ப துன்பப் புசிப்பு உடம்புக்கு இலதா 
கவும் , அங்ஙனம் பிராணவாயு இயங்கிக்கொண்டிருந்தவிடத்தும் அதற்கு 
அப்புசிப்பு இலதாகவும் போதலால் , கருவிகளின் தொழிற்பாட்டாலாகிய 

பதுன்பங்களைக் கண்டறியும் உரிமையுடைய ஆன்மா அப்பிராணவாயு . 
வுக்கு வேறாய் உண்டு என்பது , 


* - சூத்திரம் ) 


சுகூ 


வசனாலங்கார தீபம் . 

ஆறாஞ் சூர்ணிகை . 


நங . 


கூக . மறந்து மறந்து நினைக்கிறபடியினாலே மறவாமல் இருக்கிற 
அரனுக்கு வேறாய் உயிர் உண்டு . 

கூஉ . ( சூ . பொ . ) பிரமமானது ஜடப்பொருளாகாத சித்துப்பொரு 
ளாகலின் அதுவே ஆன்மாவாகும் என்று விஞ்ஞானான்மவாதிகள் கூறில் , 
அவ்வான்மாவானது கேவலாதீதத்திலே நின்றபோது யாதும் அறிய மாட் 
டாது , பின்னர்ச் சாக்கிரத்திலே கலாதிதத்துவக் கருவிகளால் அறிந்து வரு 
தலானும் , கருவிகளோடு நின்றபோதும் , அவிச்சை நீங்காமையின் தன்னியல் 
பினை அறியமாட்டாமையானும் , மறந்து மறந்து அறியாது அறிந்தவாறே 
அனைத்தையும் அறிந்துநிற்கும் பேரறிவுடையர் பாப்பிரமசிவபெருமானே 
என்று வேதாகமங்கள் வாயிலாக ஞானாசாரியர் அறிவுறுக்கும் உபதேசமொ 
ழியைப் பெற்றுடைய பொருள் ஒன்று உண்டு ; அந்தப் பொருள் பரப்பிரம 
சிவபிரானார்க்கு வேறாகிய ஆன்மா என்பதாம் . 

ஆன்மா கருவிகளோடு கூடியவிடத்தும் , அவிச்சை நீங்காமை 
பின் விடயங்களைமாத்திரம் அறியும் ; அங்கனம் அறியுமிடத்தும் உளவாம் 
வேறுபாடுகள் கூறப்படுகின்றன . 

கூச . ( வெ . போ .) கருவிகளெல்லாவற்கேடும் கூடிச் சாக்கிரஸ்தான 
த்தில் நின்று விடயங்களை அறியுங்கால் , ஒருங்கே அறியமாட்டாது ஒன்றனை 
யே அறிந்தும் , மற்றொன்றை அறியப்புகுந்தும் , முன் அறிந்ததை அறியா 
தொழிந்தும் , இங்கனம் ஒவ்வொன்றாக அறிந்த விஷயத்தையும் இடையீடி 
ன்றி அறியமாட்டாது விட்டுவிட்டு ஐந்தவத்தைப்பட்டு அடங்கி , மீள அறி 
ந்து வருதல் பிரத்தியக்ஷமாகக் காணப்படுதலான் , அங்ஙனம் அறிந்து வந்த 
பொருள் ஜடமுமன்று , இயல்பாக உணரும் பேரறிவுமன்று , பின் அது யாதெ 
னின் , காட்டும் ஒளிக்கு வேறாகிய கண்ணொளிபோல , அந்தப் பேரறிவுப்பொரு 
ளாகிய பரப்பிரமசிவத்துக்கு வேறாய் , அது அதுவே தானெனச் சார்ர் ததன் 
வண்ணமாய் நின்று அறியும் தன்மையுடைய ஆன்மாவாம் . 

கூடு . இதனாற் சிவபெருமான் அறிந்தவாறே அனைத்தையும் அறிபவர் 
என்பதும் , உயிர் மறந்து மறந்து அறியும் என்பதும் உணர்த்தப்பட்டன . 


மதிவது . 


ஏழாஞ் சூர்ணிகை . 


பசு . 


எல்லாத் தத்துவங்களுக்கும் வேறு வேறு பெயர் இருக்கையி 
னாலே , அந்தந்தத் தத்துவங்களுக்கு வேறாய் உயிர் உண்டு , 


சிவஞான போத 


[ - சூத்திரம் 


கூஎ. 


( சூ . பொ . ) உருவகந்தம் , வேதனாகந்தம் , ஞானகந்தம் , குறிக் 
கந்தம் , வாசனாகந்தம் , என்னும் ஐந்து கந்தமெனக்கொண்ட மாயா காரியங் 
கள் (சமூகான்மவாதிகள் கூறுமாறு ) ஆன்மா எனப் பெயர் பெறாது வெவ் 
வேறு பெயர் பெற்று நிற்பனவாகலான் , மாயாகாரியங்களால் ஆக்கப்பட்டுச் 
சூத்திரப்பாவை போலுள்ள உடம்பின்கண்ணே அவ்வுருவகந்தமுதலியவற் 
றுக்கு வேறாய் ஆன்மா உண்டு என்பதாம் . 
கூ.அ. உருவகந்தமுதலியன மாயாகாரியங்களாம் 

மாயாகாரியங்களாம் என்றும் ; அவை 
கூடிய சமுதாயத்தினும் ஆன்மா எனப் பெயர் பெறாது வேறு பெயர் பெறும் 
என்றும் கூறப்படுகின்றது . 

தகயான 
கூகூ . ( வெ பொ . சமுதாய வாதிகளாற் சமுதாயமாகக் கொள்ளப் 

. 
பட்டன யாவை எனின் , கலைமுதற் பிருதிவியீறாகிய தத்துவங்களேயாம் . 
அவையெல்லாம் மாயையின் காரியங்களாதலின் , சில காலம் நிலைத்து அழி 
வனவேயாம் . அவை தொக்க சமுதாயத்தில் விளங்குவதாகிய ஞானத்தின் 
இயல்பைக் கருத்தொருங்கி முன்னுணர்ந்து பின் அச்சமுதாயத்தை ஆரா 
யின் , அந்தச் சமுதாயம் கண்ணுக்கு விளக்குப்போல உயிருக்கு ஸ்தூல 
சூக்கும் பரங்களாகிய உடலாம் . கண் விளக்குக்கு வேறாயினாற்போல , ஆன்மா 
வானது சூத்திரப்பாவை போலும் உடம்புக்கு வேறாம் . 

ச 0 . இந்த மூன்றாஞ் சூத்திரத்தினால் ஆன்மா ஒன்று உளது என்று 
சாதிக்கப்பட்டது. 

முதலாம் இரண்டாம் மூன்றாஞ் சூத்திரங்களாற் சைவாகமங்க 
ரூட் கூறப்படும் பதி , பாச , பசுக்களினுண்மை அதுமானப்பிரமாணத்தினால் 
வலியுறுத்தப்பட்டது . ஆகமப்பிரமாணமே அமைவதாயிருப்ப , அநுமானப் 
பிரமாணம் எற்றுக்கெனின் ? கூறுதும் . மந்தவுணர்வுடைய மாணாக்கர் வேறு 
சமய நூல்களைப் பார்த்தவிடத்துச் சைவாகமப்பொருளில் மலைவு கொள்வர் ; 
அங்கனம் மலைவு பிறவாமைப்பொருட்டும் , கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் 
நிஷ்டை என்னும் நான்கு பிரகாரத்தினாலும் அநுபவம் எய்துமாதலினால் , 
சிந்தனை செய்து பிரபல துர்ப்பலங்களை உணர்ந்து தெளிந்து கொள்ளும் பொரு 
ட்டும் அநுமானப்பிரமாணம் கூறப்பட்டதாம் என்க . 

மூன்றாஞ் சூத்திரத் தொகைப்பொருள் . 


. 


சக , 


ச 2 , சூனியான்மவாதி , தேகான்மவாதி , இந்திரியான்மவாதி , சூக்கும் 
தேகான்மவாதி , பிராணான்மவாதி , விஞ்ஞானான் மவாதி , சமுதாயான்மவாதி 
என்னும் எழுவரும் முறையே அச்சூனியம் , தேகம் , இந்திரியம் , சூக்கும் 
தேகம் , பிராணன் , விஞ்ஞானம் , சமுதாயம் என்பவற்றை ஆன்மா என்று 
கூறிய கூற்றுக்களை மறுத்து , ஆன்மா அவற்றுக்கு வேறாம் என்று சாதிக் 
கப்பட்டது . 


க - ஞ் சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


மூன்றாஞ் சூத்திரப் பரீக்ஷை வினாக்கள் . 


க . மூன்றாஞ் சூத்திரப் பொருள் யாது ? ச . 


2 . 


அதன் கருத்துரை யாது ? ரு . 


இதன் பொருள் யாது ? சு . 


உலகத்தைக்கொண்டு எவர் உளராகச் சாதிக்கப்பட்டார் ? எ . 


உடலைக்கொண்டு எது உளதென்று சாதிக்கப்படுகின்றது ? எ . 


சு . 


சூத்திரத்தின் பிண்டப்பொருள் யாது ? அ . 


முதலாஞ் சூர்ணிகை யாது ? • . 


அ . அதன் பொருள் யாது ? க 0 . 


சூனியமாவது யாது கக. 


க 0 . 


சூனியான்மவாதிகள் எங்ஙனம் மறுக்கப்படுகின்றார் ? க . 


கக . 


து நானன்று " “ இது நானன்று என்றற் றொடக்கத்தனவா 
கக் கழித்த விடத்துளதாய அறிவு யாது ? கங , ( 1. ) 


கஉ. 


சூக்கும்பஞ்சாக்கரத்துள் ஆன்மா எவ்வெழுத்தாய் நிற்கும் ? கங . 


கங .. 


ஆன்மாவை மாயை என்றால் என்னை ? ங , ( 2 ) 


கச . 


ஆன்மாவைச் சிவம் என்றால் என்னை ? கங , ( 2 ) 


இரண்டாஞ் சூர்ணிகை யாது ? கசு . 


கசு . 


அதன் பொருள் யாது ? கரு . 


கஎ . 


இராகுவின் தலை என்பது சிறுபான்மை வழக்கா ? பெரும்பான் 
மை வழக்கா ? கசு . 


கஅ . 
வேண்டும் ? கசு , 


இராகுவின் தலை என்றதற்கு யாது பொருள் கோடல் 


ககூ . தேகான்மவாதி எங்ஙனம் மறுக்கப்படுகின்றான் ? கள . 


20 . 


மூன்றாஞ் சூர்ணிகை யாது ? க அ . 


ார் 


சிவஞானபோத 


[ க- சூத்திரம் 


உக . அதன் பொருள் யாது ? கசு . 


உஉ , இந்திரியான்மவாதி எங்கனம் மறுக்கப்படுகின்றான் ? உக , 


உங, 


அந்தக்கரணான்மவாதி எங்ஙனம் மறுக்கப்படுகின்றான் ? உ உ . 


உச . 


நான்காஞ் சூர்ணிகை யாது ? உ ங . 


உடு . அதன் பொருள் யாது ? உச . 
உசு , சூக்கும தேகான்மவாதி எங்ஙனம் மறுக்கப்படுகின்றான் ? உசு . 


உஎ . ஐந்தாஞ் சூர்ணிகை யாது ? உஎ . 


உ அ . அதன் பொருள் யாது ? உ அ . 
உசு , பிராணான்மவாதி எங்கனம் மறுக்கப்படுகின்றான் ? KO . 


க 


கூ .0 . ஆறாஞ் சூர்ணிகை யாது ? ங க . 


ஙக . அதன் பொருள் யாது ? கூ . உ . 


கூஉ . விஞ்ஞானான் மவாதி எங்ஙனம் மறுக்கப்படுகின்றான் ? ங ச . 
கூ ... அனைத்தையும் அறிந்தவாறே அறிந்து நிற்பவர் யாவர் ? கூடு . 


கூச . மறந்து மறந்து நினைப்பவன் யாவன் ? கூரு. 


கூரு . 


ஏழாஞ் சூர்ணிகை யாது ? ங க . 


கூ.சு. 


அதன் பொருள் யாது ? ங எ . 


கூஎ , 


சமுதாயான்மவாதி எங்ஙனம் மறுக்கப்படுகின்றான் ? ங க . 


ங அ . முதன் மூன்று சூத்திரங்களாற் பதி பாச பசு உண்மை எது 
கொண்டு வலியுறுத்தப்பட்டது ? சக . 


கூகூ. 


ரமாணம் உளதேயாக , அநுமானப்பிரமாணம் 


எற்றுக்கு ? சக . 


எப்பிரகாரத்தினால் அநுபவம் எய்துகின்றது ? சாக. 


ச- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


சுஎ 


பொதுவதிகாரம் . 


பசுலக்ஷணவியல் 


நான்காஞ் சூத்திரம் . 


க . 


சூதாதகோணா நொவ ) நிதோ வசு 
சுவஜாவது 
வதகலாந T 

SIT - J ய 

கியமே 
ஆத்மாந்த : கரணாதந்யோப்யந்விதோமந்திரிபூபவத் 
அவஸ்தாபஞ்சகஸ் தஸ்ஸ்யாந்மலருத்தஸ்வதிருக்கிரிய யே 


உ . 


(இ - ள்.) 8 வதிய : சூரா = ஆணவமலத்தினால் மறைப் 
புண்ட தனது ஞானக்கிரியையுடைய ஆன்மா ; சுககோணாக சு.ந. ) : 
சுவி = ( மனமுதலிய ) அந்தக் காரணங்களுக்கு வேறாயினும் ; 3நிலவவக 
மந்திரியோடு ( கூடி நிற்கும் ) அரசன்போல ; சு.நித : = ( அவ்வந்தக்கரணங்க 
ளோடு ) கூடினவனாகி ; சுவவலா உதக வழக = ( சாக்கிரமுதலிய )) 
ஐந்து அவஸ்தையில் உளனாவன் . 


ந . 


அந்தக் கரண மவற்றினொன் றன்றவை 
சந்தித்த தான்மாச் சகசமலத் துணரா 
தமைச்சர சேய்ப்ப நின் றஞ்சவத் தைத்தே . 


ச . ( இ - ள் .) ஆன்மா அந்தக்கரணமவற்றின் ஒன்று அன்று = ஆன் 
மாவானது மனமுதவிய அந்தக்கரண நான்கனுள் ஒன்றன்று ( ஆயினும் ) ; 
சகசமலத்து உணராது - சகசமாய் நின்ற மலத்தினால் உணர்வின்றி ; அமைச்சு 
அரசு ஏய்ப்ப = மந்திரிமாரோடு கூடி நின்ற அரசன் போல ; அவை சந்தித்து 
அவ்வந்தக்கரணங்களோடு கூடிநின்று ; ஐந்தவத்தைத்தே = ஐந்தவத்தை 
யுடையதாம் . 
ரு . (க.ரை.) ஆன்மலக்ஷணம் கூறுகின்றது . 

( க . பொ . ) மேலே முதலாஞ் சூத்திரத்தினாற் பதி உண்டென் 
றும் , இரண்டாஞ் சூத்திரத்தினாற் பாசம் உண்டென்றும் , மூன்றாஞ் சூத்திரத் 
தினாற் பசு உண்டென்றும் ஸ்தாபிக்கப்பட்ட பதி பாசம் பசு என்பவற்றுக்கு 
இலக்ஷணம் கூறத் தொடங்கி , முதற்கண்ணே ஆன்மாவின் இலக்ஷணம் 
கூறப்படுகின்றது என்பதாம் . 


சு . 


भ 


சிவஞான போத 


[ ச- சூத்திரம் 


எ . ( சூ . பி . பொ .) ஆன்மாவானது அந்தக்கரணங்களாகிய மனம் , 
புத்தி , அகங்காரம் , சித்தம் என்னும் நான்கனுள்ளே ஒன்று அன்றாயினும் , 
அரசன் நுண்ணிய அறிவில்லாமையால் ஆலோசனைத் துணைவர்களாகிய மந் 
திரிமாரோடும் , ( பொறிமுதலிய சேனைகளோடும் ) கூடி நின்று தன் தொழில் 
நடாத்துமாறு போல , அவ்வான்மாவானது ஆணவமல மறைப்பினால் அறி 
வின்றிச் சட்டைபோலும் கலைமுதலிய தத்துவங்களாற் பொதுவகையாய் 
அறியப்பெறுமேனும் , சிறப்புவகையால் உணருமாறு தனக்கு ஆலோசனைத் 
துணைவராகிய அந்தக்கரணங்களோடு கூடி நின்று சாக்கிரம் , சொப்பனம் , 
சுழுத்தி , துரியம் , துரியாதீதம் என்னும் ஐந்து அவஸ்தையைப் பொருந்தும் . 

அந்தக்கரணங்களோடு ஆன்மா நின்று சாக்கிரமுதலிய ஐந்து 
அவஸ்தைப்படுதல் அவ்வான்மாவுக்குத் தடஸ் தலக்ஷணமாம் . 

முதலாஞ் சூர்ணிகை. 


கூ . அந்தக்கரணங்களுக்கு உயிர் உட்கூடினாலன்றித் தொழில் இல் 
லாதபடியினாலே , அந்தக்கரணங்களுக்கு வேறாய் உயிர் உண்டு . 

க 0 . ( சூ . பொ . ) ஆன்மாவினால் அதிஷ்டிக்கப்பட்டு ஐம்பொறிகள் 
அறிந்த விஷயங்களுள் ஒன்றை இஃது யாதாகற்பாந்றெனச் சித்தம் சிந்தித்து 
அறியும் , யான் சிந்தித்தேன் என்று அறியமாட்டாது ; மனம் அதனை அஃதா 
மோ அன்றோ எனச் சங்கற்ப விகற்பஞ் செய்யும் , சங்கற்ப விகற்பஞ் செய் 
தேன் என்று அறியமாட்டாது ; அகங்காரம் அதனை இன்னது எனத் துணி 
வேன் யான் என்று ஒருப்பட்டு எழுந்து அறியும் , யான் ஒருப்பட்டு எழுந் 
தேன் என்று அறியமாட்டாது ; புத்தி அதனை இன்னது இது என நிச்சயி 
த்து அறியும் , நான் நிச்சயித்தேன் என்று அறியமாட்டாது . ஆதலால் , அவ் 
லாறின்றி அவற்றோடு கூடி யான் சிந்தித்தேன் , பற்றினேன் , எழுந்திருக் 
தேன், நிச்சயித்தேன் என்றும் , அதன்பின் அதுவதுவாய் மாறிய சுகதுக்க 
மோகரூபமாய்த் தன்மாட்டு வந்த புத்திதத்துவத்தின் பரிணாமங்களாகிய 
இன்ப துன் , மோகங்களைக் கலாதிகளோடு கூடி நின்று , " இது சுகம , இது 
துக்கம் , இது மோகம் " என்று அறிந்தும் , யான் சுகித்தேன் , நான் துக்கித் 
தேன் , நான் மோகித்தேன் என்று அறிந்தும் , இங்ஙனம் தன்னை நோக்கியும் 
பிறவற்றை கோக்கியும் சித்தாயுள்ள ஆன்மாவானது தன்னை நோக்க ஜடமா 
யுள்ள சித்தம், மனம் , அகங்காரம் , புத்தி என்னும் அந்தக்கரணங்களு 

களுக்கு 
வேறுயுள்ளது என்பதாம் , 

comp.roofwoonpan Song Goigs yrapetan 
கக . ( வே.பொ) ( 1 ) ஐம்பொறிகளால் உணரப்படுவன புறத்துள்ள 
சப்தாதி விஷயங்களாம் ; இது ) வாயிற்காட்சி எனப்படும் , 

(2.) இந்த ஐம் பொறிகளால் உணரப்படும் விஷயங்கள் மனமுதலிய 
புற அந்தக்கரணங்களால் அறியப்படுவனவாம் ; இது மான தக்காட்சி 
கானப்படும் 


சா- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


சுகூ 


( 3 ) அந்தக்கரணங்களுள்ளே மனத்துக்கு மேலாய்ப் புத்தியிற் றோன் 
றியவைகளே ஆன்மாவினால் உணரப்படும் ; இது தன்வேதனைக்காட்சி 
எனப்படும் . 


கங . 


( 4.) வாயிற்காட்சி , மானதக்காட்சி என்பன கடலின் கண்ணே எழுந்து 
கரையை அடையும் திரை போன்று ஆன்மாவினிடத்திற் பரம்பரையாய் வந்து 
தோன்றும் . பரம்பரையாய் வந்து தோன்றுதலாவது முன்னர் வாயிற்காட்சி 
யும் , பின்னர் மானதக்காட்சியும் , அதன் பின்னர்த் தன் வேதனைக்காட்சியும் 
ஆன்மாவின் கண்ணே தோன்றுதலாம் . அதனால் மனமுதலிய அந்தக்கரணங் 
கள் சப்தமுதலிய ஐம்புலவிஷயங்களுக்கு வேறாயினாற்போல , ஆன்மாவும் 
அம்மனமுதலியவற்றுக்கு வேறாம் . (இதனால் அந்தக்கரணான்மவாதி மறுக் 
கப்பட்டான் . ) 

கஉ . அந்த ஐம்பொறிகளினாலும் புத்தியினாலும் முறையே தோற்றும் 
வாயிற்காட்சி மான தக்காட்சி இரண்டும் திரையையும் , ஆன்மா கடலையும் 
ஒப்பனவாம் , 

அகாரம் , உகாரம் , மகாரம் , விந்து , நாதம் என்பன சூக்குமபஞ் 
சாக்கரங்களாம் ; இவ்வக்கரங்கள் பகுக்கப்படாது நிற்குங்காற் பிரணவம் 
எனப்படும் . 

கசி . ( வெ . பொ . ) (i ) ஞாயிறு முதலியவற்றோடு கூடி நின்று நாழி 
கை , நாள் , பக்கம் , மாசம் , வருஷமுதலியவாகப் பாகுபாடு செய்யும் கால 
தத்துவமானது அந்த ஞாயிற முகலியவற்றுக்கு வேறாயினாற்போல , செவி 
முதலிய ஐம்புலன்களால் அறியப்படும் சப்தமுதலிய விஷயங்களுள் ஒன்றை 

( 2 ) சதாசிவத்தை அதிதெய்வமாகக்கொண்ட நாதத்தினாற் செலுத் 
தப்பட்டு உணரும் புருஷதத்துவமாகிய ஆன்மாவானது 

(3 ) மகேசவரனை அதிதெய்வமாகக்கொண்ட விந்துவினாத் செலுத்தப் 
பட்ட சித்தமாய் நின்று , இஃது யாதாகற்பாற்றெனச் சிந்தித்தும் , 

( 4 ) உருத்திரரை அதிதெய்வமாகக்கொண்ட மகாரத்தாற் செலுத்தப் 
படும் மனசாய்நின்று , இஃது இன்னதாகற்பாற்றெனப் பற்றியும் , 

( 5 ) அதன்பின் , பிரமாவை அதிதெய்வமாகக் கொண்ட அகாரத்தி 
னாற் செலுத்தப்படும் அகங்காரமாய் நின்று , இஃதாமோ அன்றோ, இஃது 
இன்னதெனத் தெளிவேன் யான் என எழுந்தும் , 

( 6 ) அதன்பின்னர் , விஷ்ணுவை அதிதெய்வமாகக் கொண்ட உகா 
சத்தினாற் செலுத்தப்பட்ட புத்தியாய் நின்று , இஃது இன்னது எனத் 
தெனிந்தும் , 


எ O 


சிவஞான போத 


( ச - ஞ் சூத்திரம் 


( 7 ) இங்ஙனம் போந்த ஆன்மாவானது அந்த மனமுதலிய அந்தக்கா 
ணங்களுக்கு வேறாம் , 

கடு , ஆன்மா என்பது வியாபகம் எனப் பொருள்படும் , இந்த மனமு 
தலிய அந்தக்கரணம் புற அந்தக்கரணம் எனப்படும் . கலாதிகள் அக அந்தக் 
கரணம் எனப்படும் . 

இரண்டாஞ் சூர்ணிகை. 


கசு . 


கசு . 


மல மறைப்பால் உயிருக்கு அறிவு இல்லை . 
கஎ , ( சூ . பொ . ) ஆன்மா சிவபெருமானைப்போல அந்தக்கரணமுதலி 
யவற்றுக்கு வேறாய அறிவுடைப் பொருளாயினும் , செம்பிற் களிம்புபோல 
வேறு காரணமின்றித் தன்னோடு உடனாய் நிற்கும் மலத்தின் மறைப்பினால் 
தன்னியல்பை உணருமாறு இல்லை என்பதாம் . 

பால் அனாம் வேற7 - காதல் 
கஅ . ( வெ . பொ . ) ஆன்மாவானது (* ) ஆகந்துகமலம் எனப்படும் 
மாயாகாரியமாகிய உடம்பு தனக்குக் காண்பிப்பது கொண்டு காணாதாயின் , 
அது ஒரு விடயத்தையும் அறியுமாறில்லையாம் . சகஜமலமாகிய ஆணவம் ஆன் 
மாவை அநாதியேமறைத்து நிற்றல் , விறகினுள்ளே மறைந்தபோது விறகேயா 
யும் , சூரியகாந்தத்துள்ளே மறைந்தபோது அதுவேயாயும் நின்றும் தனக் 
குக் கேடில்லாத தீயைத் தமக்குள்ளே மறைத்து வைத்து ( அத்துவிதமாய் ) 
ஒன்றேயாய் நிற்கும் காட்டம் , சூரிய காந்தம் என்பன போலாம் . 

இரண்டாஞ் சூத்திரத்து அஎ - ம் பிரிவிற் காணப்படும் கூ - ம் தத் 
துவமுதலிய கலை , வித்தை , இராகம் என்பன வாயிலாக விஷயங்களை அறி 
யும் வண்ணம் ஆன்மாவுக்கு அறிவை விளக்குதல் மாயையின் செய்கை ; 
அவ்வறிவைத் தடைசெய்து நிற்பது மலத்தின் செய்கை , ஆதலால் ஆண 
வமலம் இருளையும் கலை வித்தை இராகமுதலிய மாயேயம் ஒளியையும் 
நிகர்க்குமாம் என்க , 

ஆன்மாவுக்கு அறியாமையைச் செய்தலாகிய கேவலத்தில் நிக 
ழும் இயல்பே மலத்துக்குத் தன்னியல்பெனப்படும் சிறப்பிலக்கணமாம் . 
அது ஆன்மாவுக்குப் பொதுவியல்பெனப்படும் தடத்தலக்ஷணமாம் . 

உக . அவ்வான்மாவானது ஐம்புலன்முதலிய கருவிகளோடு கூடி அவ 
ஸ்தையுறுவதாகிய விபரீ தவுணர்வைச் செய்யும் சகலத்தில் நிகழும் இயல்பே 
பலத்துக்குப் பொதுவியல்பெனப்படும் தடஸ்தலக்ஷணமாம் , இதனால் மலத் 
துக்கு இரு இலக்ஷணங்களும் கூறப்பட்டவாறு உணர்க . 

( - ) ஆகந்துகம் இடையிலே வந்து கூடிய மாயேயமாகிய உடம்பு முதலியவாம் . 


20 . 


-- கத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


எக 


22 . 


உச . 


10 


ஒவ்வோர் சமயத்தார் மலத்தை ஞானாபாவம் என்றும் , பிராந்தி 
ஞானம் என்றும் , தமோகுணம் என்றும் , பஞ்சக்கிலேசத்துள் ஒன்றாகிய 
அவிச்சை என்றும் , மாயா கன்மங்கள் என்றும் தந்தஞ்சமய நூல்பற்றி 
மயங்குவார் . 

உகூ , இந்தச் சகஜமலமாகிய ஆணவமலம் ஞானத்தை மறைப்பதாய் , 
திரவியமாய் , அறியாமைக் குணத்ததாய் , செம்பிற் களிம்புபோல உயிரின் 
குற்றமாய் , அநாதிபந்தமாய் , ஒன்றேயாய் , உயிர்கடோறும் தனித்தனி வெவ் 
வேறாய் , தத்தம் காலவெல்லையில் நீங்குவனவாகிய சத்திகள் பற்பலவுடைத் 
தாய் , ஆன்மாக்கள் கேவலாவஸ்தை முதலிய மூன்று அவஸ்தை அடைதற்கு 
மூலகாரணமாய் , நித்தமாய் , வியாபகமாய் , வியாபகமாகிய உயிரை அணுத் 
தன்மை யுறுமாறு செய்தலினால் ஆணவம் எனப் பெற்றதாய் , 

வஙவ ஹோரா 3-55-892 - ஜாதவே ந 8 
கவிரோவரகி- மாநிவாவடியாவில் 

சுத்வ பசுநீஹாரமிருத்யு மூர்ச்சா மலாஞ்ஜநை 3 ! 

அவித்யாவிருதி ருக் கிலாரி பாபமூல க்ஷயாதிபியே 
உரு . ( என்று மிருகேந்திராகமம் கூறுமாறு ), “ பசுத்துவம் , பசுகோ 
ரம் , மிருத்தியு , மூர்ச்சை , மலம் , அஞ்சனம் , அவித்தை , ஆவிருதி , ருக்கு , 
கிலானி , பாவமூலம் , க்ஷயம் " என்னும் காரணப்பெயர்களுடையதாய் நிற்ப 
தெனவும் , படலம் படர்ந்த கண்ணானது சூரியன் சந்நிதியில் நிற்பினும் படல 
த்தினால் அவ்வொளியை இழந்து இருளில் அழுந்துமாறுபோல , சிவசன்னிதி 
யில் நிற்பினும் படிமுறையினால் அறிவிக்க அறியும் தன்மைத்தாய ஆன்மா 
அநாதியே அறிவித்தால் அறியமாட்டாமையின் , அதுபற்றி அவ்வறிவை 
இழந்து அறியாமையாய் அழுந்துதவின் , அந்த ஆணவமலம் அவ்வுயிர்க்குப் 
பந்தமாயிற்று என்க . 


உசு . அகாதியே மலத்தினின்று நீங்குதல் முதல்வன் வினையாய் , 
முற்றறிவு எனப்படும் சர்வஞ்ஞதை , வரம்பிலின்பமுடைமை எனப்படும் 
திருப்தி , இயல்பாகவே பாசங்களி னீங்குதலாகிய அநாதிமுத்தத்தன்மை 
எனப்படும் அநாதிபோதம் , போருட்சத்தி எனப்படும் அலுப்தசத்தி , முடிவி 
லாற்றல் எனப்படும் அனந்தசத்தி , தன்லயம் எனப்படும் சுதந்திரத்துவம் , 
தூயமேனி எனப்படும் விசுத்ததேகம் , இயற்கை யுணர்வினனாதல் எனப்படும் 
நிராமயான்மா என்னும் எண் குணங்களுள்ளே , அநாதிமுத்தத்தன்மை என 
ஓர் குணம் வைத்தெண்ணப்படுவது சிவாகமங்களுக்கு ஒப்பமுடிந்த பக்ஷமா 
மாறுபோல , அநாதியே மலத்தைப் பற்றுதல் உயிரின் வினையாய் , கிஞ்சிஞ் 
ஞதை , அதிருப்தி , ஆதிபோதம் எனப்படும் அநாதிபந்தத்துவம் , லுப்தசத்தி , 
அந்தசத்தி , பரதந்திரத்துவம் , அசுத்ததேகம் , ஆமயான்மா என்னும் ஆன் 


எ 2 ) 


சிவஞான போத 


[ ச- சூத்திரம் 


உஎ . 


ஷ் 


மாவுக்குரிய எண்குணங்களுள்ளே அநாதிபந்தத்துவம் என்பதோர் குணம் 
வைத்தெண்ணப்படுவது அவ்வாகமங்கட் கெல்லாம் ஒப்பமுடிந்த பக்ஷமாம் , 

வலமாவவிசொ பல.தவாஹகராகம் 
வலவலாவஃபி நாரா தாநொவேவாஜி தாரே 

வபாவ விமலோ பத்வத் சர்வாநு கிரஹகாரகம் | 
ஸ்வபாவமலிநாஸ் தத்வதாத்மாநோஜீவசம்னுதான் !! 

“ சர்வா நுக்கிரகஞ் செய்யும் சிவபெருமான் எல்கனம் இயல்பா 
கவே மலமிலராய் உளரோ , அங்ஙனம் இயல்பாகவே மலத்தோடியைந்தமை 
யால் ஆன்மாவுக்குச் சீவன் என்னும் பெயர் உளதாம் " என்று வாயுசங்கிதை 
யும் , 

சு நாதி 383 தவாகவ -ஐ ஜெ கவிவம் 
சு நாதி ேவைலலாைதிஜெதாயயொழிதல் 
அநாதிமல முக்தத்துவாத் சர்வஞ்ஞஸ் தேந்தச்சிவசி! 
அநாதிமல சம்பந்தாத் கிஞ்சிஞ்ஞோயம் மயோதிதஃபா 

“ சிவன் அநாதிமல முத்தராதலின் அவர் முற்றறிவினர் ; ஆன்மா 
அநாதிமல சம்பந்தமுடைத்தாதலினால் அது சிற்றறிவினது என்று எம் 
மாற் கூறப்பட்டது என்று கிரணாகமமும் கூறியிருப்பது காண்க . 

கூக , சூனியம் , ஸ்தூலதேகம் , இந்திரியம் , சூக்குமதேக முதலியவற் 
றுக்கு வேறெனப்பட்டதாய் , மலத்துக்குப் பற்றுக்கோடாயுள்ள ஆன்மாவை 
ஜடமென்றும் , குணிப்பொருள் என்றும் , சுவதந்திர அறிவுடைய பிரமம் 
என்றும் , அவ்வுடம்பளவினதென்றும் , அணுவளவினதென்றும் , உருவென் 
றும் , அரு என்றும் , உருவரு என்றும் பலதிறப்படக் கூறி மயங்கும் பல 
திறப்பட்ட சமயிகள் உளராம் என்க . 

மூன்றாஞ் சூர்ணிகை . 


50 . 


கூஉ . 


கூகூ . 


உயிர் மூன்றவஸ்தைப்படும் . 

( சூ . பொ . ) ஆன்மா மலத்தினால் மறைப்புண்டபோது சூக்கும 
தேகம் எனப்படும் அருவுடம்பாகிய - தத்துவசொரூபியாயிருத்தலால் , அத்தத் 
துவங்கள் தொழிற்படும் அவஸ்தை வேறுபாடுபற்றி, ஆன்மாவானது சாக்கி 
ரம் , சொப்பனம் , சுழுத்தி , துரியம் , துரியாதீதம் என்னும் ஐந்து காரியா 
வஸ்தை யுறுதற்குக் காரணமாகிய கேவலாவஸ்தை, சகலாவஸ்தை, சுத்தா 
வஸ்தை என மூன்று அவஸ்தையுறும் என்பதாம் . 

, 
கூசு . ( வெ . பொ . ) { 1 ) சாக்கிரத்தானமாகிய இலாடத்திலே மெய் , 
. 

on two Buy owns tipy Bookerythi 
வாய் , கண், மூக்கு , செவி என்னும் ஞானேந்திரியம் ஐந்தும், வாக்கு , பாதம் , 


--ஞ் சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


எரு 


பாணி , பாயுரு , உபஸ்தம் என்னும் கன்மேந்திரியம் ஐந்தும் , சத்தம் , பரிசம் , 
ரூபம் , இரசம் , கந்தம் என்னும் சப்தாதி விஷயம் ஐந்தும் , வசனம் , கமனம் , 
தானம் , விசர்க்கம் , ஆனந்தம் என்னும் வசனாதி ஐந்தும் , பிராணன் , அபா 
னன் , வியானன் , சமானன் ,உதானன் , நாகன் , கூர்மன் , கிருகரன் , தேவதத் 
தன் , தனஞ்சயன் என்னும் பிராணாதி பத்தும் , மனம் , புத்தி , சித்தம் , அகங் 
காரம் என்னும் அந்தக்கரணம் நான்கும் , புருஷனுமாகிய முப்பத்தைந்து கரு 
விகள் தொழிற்படும் ; 


சாக்கிராவஸ்தையில் எய்தும் வரன்முறை கூறின் , செவிக்கண்ணே 
நின்று போகம் துய்க்கும் வாயின் மிலேச்சராகிய அநாரிய மெய் காவலரும் ; 
சரீரத்துநின்று போகம் துய்க்கும் சாரணராகிய ஒற்றரும் ; கண்ணிடத்து 
நின்று போகம் துய்க்கும் தூதிடைச் செல்வாரும் ; வாயிலே நின்று போ 
கங் கொள்ளும் நின்று துதிப்போராகிய சூதர் , இருந்து ஏத்துவாராகிய மாக 
தர் என்னும் புகழ்வோரும் ; மூத்திலே நின்று போகம் கொள்ளும் புரோகி 
தருமாகிய ஞானேந்திரியவர்க்கமும் ; 

வாக்கினின்று போகம் துய்க்கும் குதிரைவீரரும் , காலிலே நின்று 
போகம் துய்க்கும் யானைவீரரும் , கையில் நின்று போகம் துய்க்கும் தேர் 
செலுத்தும் வீரரும் , பாயுருவில் நின்று போகம் துய்க்கும் காலாள் வீரரும் , 
உபஸ்தத்தினின்று போகம் துய்க்கும் சேனாதிபதிகளுமாகக் கூறப்படும் 
கன்மேந்திரியவர்க்கமும் ; 

சப்த , ஸ்பரிச , ரூப , ரச , கந்த , வசன , கமன , தான , விசர்க்க , ஆனந்தம் 
என்னும் விஷயமாகிய பரிவாரங்களும் ; 


இந்திரநீலநிறத்தினையுடையதாய் 

இடை 

பிங்கலை சுழுமுனையிற் 
போக்கு வரவு செய்யும் பிராணவாயுவும் , இந்திரகோபநிறத்தின தாய்க் குதத் 
தில் மலசலங்களைப் பிரிக்கும் அபானவாயுவும் , மின்னிறத்ததாய் நாபியில் 
அக்கரங்களைப் பிரிக்கும் உதானவாயுவும் , பால்நிறத்ததாய் உடல்முழுதும் 
வியாபித்துச் சுழித்தல் முதலிய தொழில்கள் செய்யும் வியானவாயுவும் , காயா 
மலர் நிறத்தின தாய்க் கண்டத்திலே அன்னசாரத்தை நாடிதோறும் செலுத் 
தும் சமானவாயுவும் , பாலசூரியனின் நிறத்தினதாய் நகைப்பு முதலிய தொ 
ழில்கள் செய்விக்கும் நாகவாயுவும் , குருந்தமலர் நிறத்தின தாய்க் கண்ணிமைப் 
பிக்கும் கூர்மவாயுவும் , மஞ்சள் நிறத்தினதாய்த் தும்மல் செய்விக்கும் கிருகர 
வாயுவும் , பளிங்கு நிறத்தினதாய்க் கொட்டாவி செய்விக்கும் தேவதத்தவாயு 
வும் , நீலாஞ்சன நிறத்தினதாய்த் தேகத்தை வீங்கி வெடிக்கச்செய்யும் தனஞ் 
சயலாயுவுமாகிய தசவாயுக்கள் எனப்படும் உறுதிச் சுற்றத்தாரும் ; சித்தம் சிந் 
தித்தும் , புத்தி விசாரித்தும் , அகங்காரம் துணிந்தும் , மனம் செய்வித்தும் 
போதரும் அந்தக்கரண சதுஷ்டய மந்திரிமாருமாகிய இவரோடு ஜாக்கிரஸ்தா 


எச 


சிவஞான போத 


( ச - ஞ் சூத்திரம் 


னம் எனப்படும் இலாடத்தானமாகிய அத்தாணிமண்டபத்தில் ஆன்மாவாகிய 
அரசன் இங்ஙனம் இசைந்து அமர்வன் என்பதாம் . 

( 2 ) சொப்பனஸ்தானமாகிய கண்டத்திலே சப்தாதி விஷயம் ஐந்தும், 
வசனாதி ஐந்தும் , பிராணாதி பத்தும் , அந்தக்கரணம் நான்கும் புருஷனுமா 
கிய இருபத்தைந்து கருவிகள் தொழிற்படும் ; 

( 3) சுழுப்தில் தானமாகிய இதயத்திலே சித்தம் , பிராணன் , புருஷன் 
என்னும் மூன்றும் தொழிற்படும் ; 

( 4 ) துரியத்தானமாகிய உந்தியிலே பிராணவாயு , புருஷன் என்னும் 
இரண்டும் தொழிற்படும் ; 

( 5 ) துரியா தீதம் எனப்படும் மூலாதாரத்திலே புருஷன் ஒன்றே 
தொழிற்படும் . 

கூரு . இங்கனம் துரியாதீதத்திலே பலத்தோடுமாத்திரம் சம்பந்தப் 
பட்டு அறிவின்றிப் புருஷன் நிற்பது கேவலாவஸ்தை எனப்படும் . 

கலா திகளும் சிவதத்துவமுதலிய சுத்ததத்துவமும் அவஸ்தைக் 
கேதுவாகாமையால் உடன் எண்ணப்படவில்லை . 


கூசு, 


சகலத்திற் சகலம் . 
கன் . ( வெ . பொ .) ( 1 ) இலாடத்தானத்தினின்று அங்கங்கே அவஸ் 
தைப்பட்டு , ஈண்டுக் கூறியவாறு கீழேபோந்து மூலாதாரத்தை அடைந்த 
பின்னர் , பின்னரும் அங்கனம் ஆண்டாண்டு அவஸ்தைப்பட்டு மேலேபோய் 
இலாடத்தானத்தில் ஜாக்கிரஸ்தானத்தை அடைத்த புருஷன் , 

( 2 ) அச்சாக்கிராவஸ்தையின்கண்ணும் ஜாக்கிரஜாக்கிரமுதலிய ஐந்து 
அவஸ்தைப்படும் . அங்ஙனம் அவஸ்தையுறுமிடத்து , 

( 3 ) சாக்கிரசாக்கிரத்திற் சிவதத்துவ முதற் சுத்தவித்தியாதத்துவம் 
இறுதியாகிய ஐந்து கருவிகளும் , 

( 4 ) சாக்கிரசொப்பனத்திற் சிவதத்துவமுதல் ஈசாதத்துவம் இறுதி 
பாகிய நான்கு கருவிகளும் , 

( 5 ) சாக்கிசசுழுப்தியிற் சிவதத்துவமுதற் சாதாக்கியதத்துவம் இறுதி 
யாகிய மூன்று கருவிகளும் , 

( 6 ) சாக்கிரதுரியத்திற் சிவதத்துவம் சத்திதத்துவம் என்னும் இரண்டு 
கருவிகளும் , 

( 7 ) சாக்கிரதுரியாதீதத்திற் சிவதத்தும் என்னும் ஒரு கருவியும் கலாதி 
களைச் செலுத்திநிற்கும். 


ச- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


எரு 


( 8 ) அந்தச் சாக்கிராதி அவஸ்தைகள் கருவிகளால் விஷயங்களை 
அறியும் செய்கை தோறும் அதிநுட்பமாய் இடையீடின்றி நிகழ்வதை நுண் 
ணுணர்வினாற் காண்க . 

( 9) சாக்கிரசாக்கிரமுதலிய ஐந்து அவஸ்தையினும் ஆன்மா அந்தக் 
கரணங்கள் வாயிலாக அவ்வப்பொறிகளால் அவ்வவ்விஷயங்களை உணர்ந்து 
அவ்வப்போது அவ்வவ்விடயங்களினின்று நீங்கும் , 


( 10 ) இங்கனம் சுத்தாவஸ்தையும் நின்மலசாக்கிரம் , நின்மலசொப் 
பனம் , நின்மலசுழுப்தி , நின்மலதுரியம் , நின்மலதுரியாதீதம் என ஐவகைப் 
படும் . 

நான்காஞ் சூத்திரத் தொகைப் பொருள் . 


SK 


ஆன்மாவானது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அந்தக்கர 
ணங்களுள் ஒன்றன்து என்றும் , அகாராதிசூக்கும பஞ்சாக்கரத்துள்ளே அகார 
முதலிய நான்கினாற் குறிக்கப்படுவன அகங்காரமுதலிய அந்தக்கரணம் நான்கு 
மாம் என்றும் , இறுதிக்கண்ணதாகிய நாதத்தினாற் குறிக்கப்படுவது ஆன்மா 
வாம் என்றும் , இந்த அகாரமுதலிய ஐந்தும் பிரமன்முதலிய ஐவராலும் 
செலுத்தப்படுவனவாம் என்றும் , கணந்தோறும் நினைப்பாகிய சகலமும் 
மறப்பாகிய கேவலமும் அதிநுட்பமாய்க் காற்றாடிபோல மாறிமாறி நிகழும் 
என்றும் , சகலாவஸ்தையின்கண்ணே கணந்தோறும் அவ்வாறு அறிவு தோற் 
றியும் ஒடுங்கியும் வருவது கடலின்கண்ணே புதிது புதிதாய்த் திரைதோன்றி 
யும் ஒடுங்கியும் வருதல் போலுமாம் என்றும் , மலத்தின் சொரூபமும் தடஸ்த 
மும் இது இதுவாம் என்றும் , ஆன்மாவின் மாட்டு மலமானது செம்பிற் களிம் 
புபோல அநாதிக்கண்ணுளதாம் என்றும் , மலத்தினால் மறைப்புண்ட ஆன் 
மாவின் ஞான இச்சாக் கிரியைகளை ( மாயா தத்துவ கருவிகளாகிய ) வித்தை , 
இராகம் , கலை என்பன தீபத்தையும் உபநேத்திரத்தையும் நிகர்த்து விளக்கு 
வனவாம் என்றும் , சகஜமலம் ஆணவம் என்றும் , ஆகந்துகமலம் மாயாகாரிய 
உடம்பு முதலிய என்றும் , ஆன்மாவானது கேவலாவஸ்தை , சகலாவஸ்தை , 
சுத்தாவஸ்தைகளிற் சாக்கிரம் , சொப்பனம் , சுழுப்தி , துரியம் , துரியாதீதம் 
என ஐவகை அவஸ்தைகளை அடையும் என்றும் , ஆன்மாவானது நெற்றித் 
தானமாகிய ஜாக்கிரத்தினின்றும் மூலாதாரத்துத் துரியாதீதம் இறுதியாகிய 
ஐந்து அவஸ்தைப்படுதலாகிய கேவலாவஸ்தை இந்த நான்காஞ் சூத்திரத்தி 
னாற் கூறப்பட்டதாம் என்றும் , சகலாவஸ்தை ஐந்தாஞ் சூத்திரத்தினாலும் , 
சுத்தாவஸ்தை ஆறாஞ் சூத்திரத்தினாலும் கூறப்படும் என்றும் உணர்த்தப்பட் 
டதாம் என்க .. 


எசு 


சிவஞான போத 


( சஞ் சூத்திரம் 


நான்காஞ் சூத்திரப்பரீக்ஷை வினாக்கள் . 


நான்காஞ் சூத்திரப்பொருள் யாது ? ச . 
2 , - சூத்திரக்கருத்துரை யாது ? ரு . 


எ . 


அதன் பொருள் யாது ? சு . 

சூத்திரப்பிண்டப் பொருள் யாது ? எ . 
ரு . ஆன்மாவின் தடஸ்தலக்ஷணம் யாது ? அ . 

முதலாஞ் சூர்ணிகை யாது ? கூ . 
அதன் பொருள் யாது ? க 0 . 
வாயிற்காட்சியாவது யாது ? கக, ( 1 ). 
மானசக்காட்சியாவது யாது ? கக , ( 2 ). 

தன் வேதனைக்காட்சியாவது யாது ? கக , ( 3 ) . 
கக . வாயிற்காட்சி முதலியன எதுபோல ஆன்மாவில் வந்து தோன் 
றும் ? கக , ( 4 ). 

பரம்பரையாகத் தோன்றுதல் என்றதின் பொருள் யாது ? கக, ( 4 ) 


भ 
. 


க 0 . 


க 2 . 


கங . 


ஆன்மாமனமுதலியவற்றுக்கு வேறு என்றமையால் 
மறுக்கப்பட்டான் ? கக , ( 4 ). 


எவன் 


. 


வாயிற்காட்சியும் மானசக்காட்சியும் எதனையும் , ஆன்மா எதனை 
யும் ஒப்பன ? கஉ . 


கஎ . 


கரு , சூக்கும பஞ்சாக்கரங்கள் யாவை ? கங. 

சுசு . அகாராதி பஞ்சாக்ஷரங்கள் பகுக்கப்படாது நிற்குங்கால் எங்க 
னம் பெயர் பெறும் ? ககூ , 

காலதத்துவம் எங்ஙனம் பாகுபாடு செய்கின்றது ? கச , ( 1 ) . 
கஅ . 

காலதத்துவம் ஞாயிறு முதவியவற்றுக்கு வேறா ? வேறி 
ன்றா ? கச , ( 1) 

சப்தாதி விஷயங்களை ஆன்மா அறியுமாறு அதனைச் செலுத்தும் 
சூக்கும் பஞ்சாக்கரம் யாது ? கச , (2 ) . 

20. அந்த அக்ஷரத்துக்கு அதிதெய்வம் வாது ? கச , ( 2 ). 


கக . 


ச- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


எஎ 


உ 2 . 


உங . 


உக , சித்தத்தைச் செலுத்தும் அக்ஷரம் யாது ? அதற்கு அதிதெய்வம் 
யாது ? கசு , ( 3 ) 

ஆன்மா சித்தமாய் நின்று யாது செய்யும் ? கச , ( 3 ) 

மனசைச் செலுத்தும் அக்ஷரம் யாது ? அதற்கு அதிதெய்வம் 
யாது? கச , ( 4 ) 

ஆன்மா மனசாய் நின்று யாது செய்யும் ? கச , ( 4 ). 
உரு . அகங்காரத்தைச் செலுத்தும் அக்ஷரம் யாது ? அதற்கு அதி 
தெய்வம் யாது ? கச , ( 5 ) 

ஆன்மா அகங்காரமாய் நின்று யாது செய்யும் ? கச , ( 5 ) . 
உஎ. புத்தியைச் செலுத்தும் அக்ஷரம் யாது ? அதற்கு அதிதெய்வம் 
யாது ? கச , ( 6 ). 
உஅ. ஆன்மா புத்தியாய் நின்று யாது செய்யும் ? கச , ( 6 ). 

ஆன்மா அந்தக்கரணங்களுக்கு வேறா? வேறின்றா? கச , ( 7 ). 


உசு . 


உக . 


கூ 0 . ஆன்மா என்றதின் பொருள் யாது ? கரு . 

மனமுதலியவற்றுக்கும் கலாதிகளுக்கும் பேதம் என்னை ? கரு . 
இரண்டாஞ் சூர்ணிகை யாது ? கசு . 


கூ.க. 


ங 2 . 


கூச . 


கூகூ . அதன் பொருள் என்னை ? கஎ . 

ஆகந்துகமலம் என்றது எது ? கஅ . 
கூரு . ஆகந்துகமலம் என்றதின் பொருள் யாது ? க அ . ( * ) , 

ஆன்மா ஒரு விஷயத்தையும் அறியுமாற்றலின்றி யிருப்பது . 
எப்போது ? கன . 

கூ எ . ஆன்மாவைச் சகஜமலமாகிய ஆணவம் எது போலப் பற்றி 
யது ? க.அ. 

விறகும் சூரிய காந்தமும் எதனை உள்ளே மறைத்து 
வைத்தன ? கஅ . 

மாயை எக்கருவிகள்வாயிலாக ஆன்மாவுக்கு அறிவை விளக்கு 
கின்றது ? ககூ . 

10. மாயையின் செய்கை யாது ? கக . 
சக . மலத்தின் செய்கை யாது ? ககூ ., 

ஆணவமலம் எதனை நிகர்க்கும் ? கசு . 


ங.அ. 


கூகூ . 


G அ 


சிவஞான போத 


[ சஞ் சூத்திரம் 


சங . 


மாயேயம் எதனை நிகர்க்கும் ? கக . 


மலத்தின் சிறப்பிலக்கணம் யாது ? உ O. 
சரு . மலத்தின் தடஸ் தலக்ஷணம் யாது ? உக . 

சமயவாதிகள் மலத்தை எப்பெயரிட்டு வழங்குகின்றார்கள் ? உஉ 


சகா . 


சஎ. 


ஆணவமலத்தின் இலக்ஷணம் யாது ? உங , உரு . 


சஅ . முதல்வராகிய சிவபிரானது இயற்கை யாது ? உசு . 


சக . 


ஆன்மாவின் வினை யாது ? உசு . 
( ந 0 . சிவனாரது எண்குணங்கள் யாவை ? உசு . 
நிக . ஆன்மாவின் எண்குணங்கள் யாவை ? உசு . 

ருஉ. சிவனது எண்குணங்களுள்ளே எந்தக் குணம் அவர் அநாதி 
தியே மலத்தினின்று நீங்கி நிற்றலை உணர்த்துகின்றது ? உசு . 

குகூ , ஆன்மாவின் எண்குணங்களுள்ளே எந்தக் குணம் அவன் 
அநாதியே மலத்தினாற் பந்திக்கப்பட்டிருத்தலை உணர்த்துகின்றது ? உசு . 

ருச . சிவபிரான் நிர்மலராதலையும், ஆன்மாக்கள் மலமுடையனவாதலை 
யும் உணர்த்துதற்குப் பிரமாணங்கள் யாவை ? உ அ , ங O. 

ஆன்மாவைச் சமயவாதிகள் எங்ஙனம் கூறுகின்றார்கள் ? கூக , 
(நசு . மூன்றாஞ் சூர்ணிகை யாது ? ங.உ. 
ருஎ . அதன் பொருள் யாது ? ந ங . 

ரு அ . சகலத்தினின்று கேவலத்தையுறுங்கால் சாக்கிரத்தானமாகிய 
இலாடத்தில் ஆன்மா எத்தனை கருவிகளோடு நிலையுறும் ? கூச , ( 1 ). 

ருக . சொப்பனத்தானமாகிய கண்டத்தில் எத்தனை கருவிகளோடு 
நிலையுறும் ? கூச , ( 2 ). 
40. சுழுத்தியில் எத்தனை கருவிகளோடு நிலையுறும் ? ஙச , ( 3 ). 

துரியத்தில் எத்தனை கருவிகளோடு நிலையுறும் ? ஙச , ( 4 ). 
துரியாதீதத்தில் எதுமாத்திரம் தொழிற்படும் ? கூச , ( 5) . 

சாக்கிராவஸ்தையிலே ஆன்மா செவி முதலிய ஞானேந்திரியங் 
கள்வாயிலாக விஷயங்களை அறியுங்கால் , அந்த ஞானேந்திரியவர்க்கங்கள் 
எங்ஙனம் உருவகஞ் செய்யப்பட்டுள்ளன ? கூச , ( 1 ). 


சுக , 


ரு- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


எக 


சுசு . 


சுஎ . 


ச ச . கன்மேந்திரியங்கள் எங்கனம் 

உருவகஞ் செய்யப் 
பட்டுள்ளன ? கூச , ( 1 ) 

கூடு . சப்தாதி விஷயங்கள்- எங்ஙனம் உருவகஞ் செய்யப் 
பட்டன ? கூச , ( 1 ) . 

தசவாயுக்களின் நிறம் யாது ? கூச , ( 1 ) 

தசவாயுக்கள் எங்ஙனம் உருவகஞ் செய்யப்பட்டுள்ளன ? கூசசு , ( 1 ) 
க அ . அந்தக்கரணங்கள் எங்ஙனம் உருவகஞ் செய்யப் 
பட்டன ? கூச , ( 1 ) 

கூ கூ . இலாடத் தானத்தினின்று ஆன்மா ஐந்து அவஸ்தை 
யுறுமா ? ஙஎ , ( 2). 

70. சாக்கிரசாக்கிரத்தில் எந்தத் தத்துவங்கள் ( ஆன்மாவின் அறிவு 
முதலியவற்றை விளக்குகின்ற ) கலாதிகளைச் செலுத்தும்? ங எ , (3 ). 

சாக்கிரசொப்பனமுதலியவற்றில் எத்தனை எத்தனை கருவிகள் 
கிலையுற்றுக் கலாதிகளைச் செலுத்தும் ? ங எ , (4 , 5 , 6 , 7 ). 

எஉ . சுத்தாவஸ்தை எத்தனை வகைப்படும் ? ங எ . ( 10 ) 


எக . 


பொதுவதிகாரம் . 


பாசலக்ஷண வியல். 


ஐந்தாஞ் சூத்திரம் . 


வித ஷாணி -மாமாவயவொவி - நா 
கவிகாரீலிவயெஞகாதொயொவத களுயெசு 
விதந்தியக்ஷரணிபும்சார்த்தாந்தஸ்வயம்சோபிசம்புகா! 
தத்விகாரீசிவச்சேந்தகாந்தோயோவத்சதம் கயேத் 

( இ - ள் .) வ - வலா கஷரணி கயாது விடி = ஆன்மாவினாலே 
செலுத்தப்பட்டு இந்திரியங்கள் விஷயங்களை அறிகின்றன ; வலயவிடிதி . 
தாமே அறியமாட்டா ; ( அதுபோல ) U003 நா வ வி வெதி சிவபெரு 
மானாலே ( செலுத்தப்பட்டு ) ஆன்மாவும் ( அனைத்தையும் ) அறியும் ; ய 
வெ.சி = ( அது ) தானே அறியமாட்டாது ; பவ விகாரீ உ வெசு 
( அதனால் ) சிவன் விகாரியாவாரோ எனின் ; 3 = அவர் ; காதும் சுயவக 
காந்தம் ( விகாசமின்றி நின்று ) இரும்பை ( வலித்தல் ) போல ; து நெயசி - 


ரு- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


அக 


காந்தத்துக்கு எதிர்ப்பட்ட இரும்பானது அதன் சன்னிதிமாத்திரை 
யானே அக்காந்தத்தினால் இழுக்கப்படுவது போல , கரணத்தானன்றிச் சங் 
கற்பமாத்திரையினாலே ஆன்மாக்களை அதிஷ்டிக்கும் சிவபெருமானது சந்நிதி 
மாத்திரத்தினால் அவ்வான்மாக்கள் இருவகை ஐந்தவத்தையினும் உணரும் ; 
அதனாற் சிவபெருமான் விகாரமடைவாரல்லர் . 


முதலாஞ் சூர்ணிகை. 


க 0 . 


உயிராலே தத்துவங்களெல்லாம் தொழில் செய்யும் . 

( சூ . பொ . ) தாமரையிலையின் நீர்போலப் புருஷன் பற்றற்று 
நிற்ப , அவ்வான்மாவின் சந்நிதியின் புத்திதத்துவமே மெய் , வாய் முதலிய 
ஐம்புலன்வாயிலாக அறியும் என்றும் , அவ்வான்மா கருவிகளோடு கூடிப் 
புருஷன் என நின்று ஐந்து அவத்தையுறுதல் பொருந்தாதென்றும் கூறும் 
சாங்கியரை மறுத்து , ஐம்புலன்களோடும் ஆன்மா ஒற்றுமைப்பட்டு நின்றறி 
தலான் அவ்விந்திரியங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் அறிகின்றமையால் , 
ஆன்மாவினால் ஐம்பொறித்தத்துவங்களெல்லாம் நடைபெறுகின்றன என்று 
வலியுறுத்தப்படும் என்பதாம் . 

கக . ஆன்மா அங்ஙனம் ஐம்புலன்களோடு ஒற்றுமைப்பட்டு நின்று 
செலுத்துதலும் , அவ்வைம்பொறிகள் ஆன்மாவையின்றி நடைபெறாமையும் 
கூறப்படுகின்றன : 

கட் . ( வெ . பொ ) ( 1 ) அரசனானவன் தனது அத்தாணிமண்டபத் 
திருந்து தன்கீழ்ச்சேவகரை அவ்வவர்க்குரிய காரியங்களிலே செலுத்தி ஆளு 
மாறு போல , ஆன்மாவும் மெய் வாய் முதலிய புலன்களை அவ்வவற்றிற்குரிய 
விடயங்களிற் செலுத்திக்கொண்டு இலாடத்தானத்திருத்தலான் , சேவகர்கள் 
ஏவிய கருமமாத்திரையேயன்றி மேற்பட்டுச் செல்லமாட்டாமை போல , அவ் 
வைம்பொறிகள் ஆன்மாவை அறியமாட்டாவாயின ; அங்ஙனமாயின் , 


( 2 ) ஐம்பொறிகள் ஆன்மாவினாலன்றி விடயத்தை அறியமாட்டாவா 
யினும் , ஆன்மாவானது ஐமபொறிகளை விடுத்து அறியமாட்டாதோ எனின் , 
ஒரு கருமஞ் செய்தற்கு அரசலும் மந்திரிமுதலாயினோரும் தம்முள் இன்றி 
யமையாதிருத்தல் போல , ஒரு விஷயத்தை அறிதற்கண்ணும் ஆன்மாவும் 
ஐம்பொறிகளும் தம்முள் இன்றியமையாலாம் . இவ்வுண்மை இலாடத்தானத் 
தை விடுத்துச் சொப்பனத்தானத்து எய்தியவிடத்திற் காணப்படும் . 

கங . இங்கே இலாடத்தானத்தில் மாயாதத்துவங்களோடு இயைந்து 
சிறிது அறிவு விளங்கிப் போகங்களை ஆன்மா புசித்துநிற்கும் சகலாவஸ்தை 
கூறப்பட்டவாறு காண்க . 


கக 


அ 2 


சிவஞானபோத 


( ரு- சூத்திரம் 


இரண்டாஞ் சூர்ணிகை. 


அரனாலே உயிர்களெல்லாம் அறியும் . 
கரு. ( சூ . பொ .) ஐம்பொறி முதலிய கருவிகள் சடமாதலின் , அவற் 
றுக்கு ஆன்மா இன்றியமையாது வேண்டப்படும் . சித்தாகிய ஆன்மா சிவ 
பெருமானது உபகாரத்தை அவாவுமென்பது பொருந்தாது ; அங்கனம் 
அவாவுமெனக்கொள்ளின் , அந்தச் சிவபெருமானும் பிறிதொன்றன் உபகா 
ரத்தை அவாவுவாரெனப்பட்டு வரம்பின்றி ஓடுமாலோ எனின் , அது பொருந் 
தாது . தத்துவங்களும் ஆன்மாவும் தமக்கொரு முதலையுடையனவாதலும் 
அவர்க்கு அங்கனம் ஓர் முதல் இல்லை யாதலும் மேலே போந்த சூத்திரங்க 
ளாற் பெறப்பட்டமையின் , ஆன்மாக்கள் சேதனமும் ஐம்பொறிகள் சடமு 
மாயிருக்கும் வேறுபாட்டினால் தம்முள் ஒவ்வாவாயினும் , தம்மையும் தமது 
முதல்வராகிய சிவபிரானையும் உணரமாட்டாதிருத்தற்கண் ஐம்பொறியும் 
ஆன்மாவும் தம்முள் ஒக்குமா தலான், அவ்வான்மாக்கள் சிவபெருமானாலே 
அறிவிக்க அறியும் என்பதாம் . 

கசு , ஆன்மாவினால் உணரும் இந்திரியங்களுக்கு வரும் பயன் அவற் 
றோடு ஒற்றித்துக்காணும் அவ்வான்மாவுக் காயவாறுபோல , ஆன்மாவுக்கு 
வரும் சுகதுக்கங்கள் ஆன்மாவினோடு ஒற்றித்துக்காணும் சிவபெருமானுக் 
காம் என்பது ஒவ்வாதென்று கூறப்படுகின்றது : -- 
( வெ . பொ .) ( 1 ) தல வரவா வவ -890 வியாதி 

தஸ்யபாசா சர்வமிதம் விபாதி 
( 2 ) " அவரது (சத்திப் ) பிரகாசத்தினால் ஈதெல்லாம் (பிசபஞ்சமெல் 
லாம் ) பிரகாசிக்கின்றது " என்று கடவல்லி சுருதி கூறியவாறு , அவ்வக்காரியங் 
களில் உன் முகமாகும் சிவசத்தி எனப்படும் சங்கற்பமாகிய சிவனது சந்நிதி 
யிற் பிரபஞ்சம் செயப்படுகின்றது ; 


( 3 ) இங்ஙனம் கூறப்பட்ட சிவன் " மன்னுசிவன் " என்றும் , இவர் 
பேரின்பத்துக்குக் காரணர் என்றும் கூறப்பட்டார் ; 

( 4 ) தமக்கென ஓர் காரணமில்லாது ஆன்மாவின் பொருட்டு அறிகின் 
றனவாகிய பொறிகள் போலாகாமல் , 
( 5 ) யலைவ- ஐதவபவ விசு நோயைஃவாணரீரநெதா 

யசேர்வஞ்ஞஃசர்வவித் | மநோ மய : பிராணசரீரநேதா 
( 6 ) “ எவர் முற்றறிவினராய் அனைத்தையும் அறிந்துளரோ , அவர் 
ஞானமயராய் , ( ஆன்மாவின் ) பிராணனையும் சரீரத்தையும் செலுத்துபவரா 


ரு- சூத்திரம் ] வசனாலங்கார தீபம் . 

அசு 
யுள்ளார் " . என்று முண்டகோபநிடதம் கூறுமாறு , ஆன்மாவானது தனக்குச் 
சிவன் காண்பித்துக்கொண்டு நிற்பத் தான் செய்த வினைக்கீடாக ஒன்றனை 
அறிந்து நிற்கும் ; 

( 7 ) இங்கே கூறப்பட்ட சிவன் சொன்னசிவன் எனப்பட்டு முற் 
றுணர்வினர் என்னும் பொருட்டாய் ஆன்மாவுக்குக் காண்பித்துக்கொண்டு 
நிற்பவர் என்று பெறப்பட்டது. 

( 8 ) அங்கனம் ஆன்மாவுக்குக் காண்பித்துக்கொண்டு நிற்பினும் , தமது 
சந்நிதியில் அசத்தெல்லாம் சூனியமாய் முனைக்கமாட்டாது போதலால் 
விசுத்ததேகர் ( வில w.ns ) எனப்படும் மங்கலவடிவினாாகிய சிவன் 
அவ்வான்மாவைப்போல அவற்றை அநுபவியார் . 

( 9 ) இங்கே கூறப்பட்ட சிவன் " எண்ணான் சிவன் " எனப்பட்டு 
அசத்தை உணராமையினால் , மங்கலவடிவாகிய அவரது தூயதன்மையை 
உணர்த்திநின்றது . 

கவு . ( 1 ) பிருதிவி நாற்கோணவடிவம் ; பொன்னிறம் ; இந்தப் பிருதி 
வியின் பகுதி நரம்பு , இறைச்சி , என்பு , மயிர் , தோல் என்னும் ஐந்துமாம் . 

( 2 ) அப்பு பிறைவடிவம் ; வெண்ணிறம் ; அப்புவின் பகுதி நீர் , மூளை , 
சுக்கிலம் , நிணம் , உதிரம் என்னும் ஐந்துமாம் . 

( 3 ) தேயு முக்கோணவடிவம் ; செந்நிறம் ; தேயுவின் பகுதி பசி , சோ 
ம்பு , மைதுனம் , காட்சி , நீர்வேட்கை என்னும் ஐந்துமாம் . 

(4 ) வாயு அறுகோணவடிவம் ; புகைநிறம் ; வாயுவின் பகுதி போக்கு , 
வரவு , நோய் , கும்பித்தல் , பரிசம் என்னும் ஐந்துமாம் . 

(5 ) ஆகாயம் வட்டவடிவம் ; நீலநிறம் ; ஆகாயத்தின் பகுதி வெகுளி , 
மதம் , மானம் , ஆங்காரம் , உலோபம் என்னும் ஐந்துமாம் . 

( 6 ) கந்தம் பொன்னிறம் , ரசம் வெண்ணிறம் , ரூபம் செந்நிறம் , பரிசம் 
புகைநிறம் , சப்தம் நீலநிறம் ; 

( 7 ) உபஸ்தம் பொன்னிறம் , பாயுரு வெண்ணிறம் , பாணி செந்நிறம் , 
பாதம் புகைநிறம் , வாக்கு நீலநிறம் ; 

( 8 ) மூக்கு பொன்னிறம் , வாய் வெண்ணிறம் , கண் செந்நிறம், மெய் 
புகைநிறம் , செவி நீலநிறம் ; 

( 9 ) மனம் வெண்ணிறம் , புத்தி செந்நிறம் , அகங்காரம் கருமைநிறம் , 
சித்தம் வெண்ணிறம் ; 

( 10 ) பிரகிருதி சங்குநிறம் ; 


அச 


சிவஞான போத 


( ரூ- சூத்திரம் 


( 11 ) புருஷன் கருமை வெண்மை நிறம் , ராகம் இருணிறம் , வித்தை 
புகைநிறம் , கலை குந்தபுஷ்பநிறம் , நியதி பொன்னிதம் , காலம் வெண்மை 
செம்மை கருமைநிறம் , அசுத்தமாயை இருணிறம் ; 

( 12 ) சுத்தவித்தை பொன்னிறம் , ஈசுரம் இருணிறம், சாதாக்கியம் 
ஸ்படிகநிறம் , சத்திதத்துவம் இரத்தநிறம் , சிவதத்துவம் சுவேதநிறம் , 

( 13 ) அடியண்டகடாகத்து மேலுள்ள காலாக்கினிருத்திரருடைய 
கோயில் ஒரு கோடி யோகனை ; அவாது அக்கினிச்சுவாலை பத்துக்கோடி யோச 
னை ; அதன் புகை ஐந்து கோடி யோசனை ; அவரது சிங்காசன வுயரம் ஆயிரம் 
யோசனை ; அதன் விலாசம் இரண்டாயிரம்யோசனை ; அவர் திருமேனி உயர்வும் 
பதினாயிரம் யோசனை . 

( 14 ) காலாக்கினி புவனத்துக்கு மேல் இருபத்தெட்டுக்கோடி நரகம் . 
( 15 ) இதற்குமேற் கூர்மாண்டர் புவனம் , 
( 16 ) இதற்குமேல் ஆகாயவெளி ஒன்பது லக்கயோசனை . 
(17 ) இதற்குமேற் சப்தபாதலம் . 
(18 ) இதற்குமேற் கனிட்டபாதலம் . 
( 19 ) இதற்குமேல் ஆடகேசுவார்புவனம் ; இதற்குமேல் வெளி . 
( 20 ) இதற்குமேல் ஆதிசேஷனால் தாக்கப்படும் பூமி . 

( 21 ) பூமியிற் சம்புத்தீவுமுதலிய சப்த தீவுகளும், உவர்க்கடல் முதலிய 
சப்த சமுத்திரங்களும் உள்ளன . 

(22 ) பிருதிவிதத்துவம் ஏறுகோடி யோசனை நீளம் அகலம் உயர 
முடையதாய் ஆயிரகோடி அண்டமுடையது . 

(23 ) இந்தப் பிருதிவி தத்துவத்திற் பத்து மடங்கு விரிவுடையது 
அப்பு , இதிற் பத்து மடங்கு தேயு , இதிற் பத்து மடங்கு வாயு , இதிற் பத்து 
மடங்கு ஆகாசம் , இதிற் பத்துமடங்கு ( ஞானேந்திரியம் , கன்மேந்திரியம் , 
தன்மாத்திரை , மனங்கள் அடங்கிய ) அகங்காரம் , இதிற் பத்து மடங்கு புத்தி , 
இதிற் பத்துமடங்கு குணம் , இதிற் பத்து மடங்கு பிரகிருதி ; 


( 24 ) இதில் நூறு மடங்கு இராகம் ; இதில் நூறு மடங்கு வித்தை ; 
இதில் நூறுமடங்கு நியதி , இதில் நூறு மடங்கு கலை , இதில் நூறுமடங்கு 
காலம் , இதில் நூறு மடங்கு அசுத்தமாயை ; 

( 25 ) இதில் ஆயிரமடங்கு சுத்தவித்தை , இதில் ஆயிரமடங்கு ஈசுவர 
தத்துவம் , இதில் ஆயிரமடங்கு சாதாக்கிய தத்துவம் , 


F- > சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


அடு 


கக . 


( 26 ) இதில் இலக்ஷமடங்கு சத்திதத்துவம் , இதில் இலக்ஷமடங்கு 
சிவதத்துவம் , 

இங்கனம் கூறப்பட்ட பிருதிவி முதலிய தத்துவப் பிரபஞ்ச 
மனைத்தையும் ஆன்மாவானது அசத்தாகிய ஜடமென்று காண்டல் தத்துவ 
தரிசனம் . 

உ 0 . சிவபெருமான் அறிவிக்க அறியுங்கால் ; ஆன்மாவானது சிவ 
பெருமானின் வேறாய் நின்று உணருமோ ? ஒன்றாய் நின்றுணருமோ ? எனின் , 
அவ்விரு தன்மையுமின்றி நிற்குமாறு கூறுதும் : 

யேய்யே Oெ A 3 சி விலை . 
உக . ( வெ , பொ . ) சூரியப்பிரகாசத்துள் அடங்கி , அதற்கு வேறாய் 
விளங்கித் தோன்றுதலும் , அதுவா யொழிதலுமில்லாத நக்ஷத்திரங்கள் அச் 
சூரியனாலே ஒளியை உடையவா மாறுபோல , கண்டும் , கேட்டும் , உண்டும் , 
உயிர்த்தும் , தீண்டியும் அறியப்படும் ஐம்புல விஷயங்களையும் ஆன்மாவானது 
சிவபெருமான் அறிவித்தலாகிய முதலுபகாரம் எனப்படும் சூக்கும்பஞ்ச 
கிருத்தியஞ் செய்யுங்கால் , உணர்ந்து அவருக்கு வேறாதலும் , ஒன்றாதலு 
மின்றி , அவ்விரண்டிற்கும் பொதுவாய் அவருள் அடங்கி உடனாய் நிற்குமாம் 


என்க . 


ஆன்மாக்களுக்குப் பலபிரகாரமாக அறிவு நிகழுகின்றமையான் , 
சிவபெருமான் அறிவிக்கும் வேறுபாட்டினாலாய தெனல் வேண்டும் ; 
அங்ஙனமாயின் அவர் நிர்விகாரி எனப்படுதல் போய் , விகாரி எனப்படு 
வாரோ ? எனின் , அவர் விகாரியாகார் எனக் கூறப்படுகின்றது : -- 

---- 
தர 
உங . ( வெ . பொ . ) ( 1) ஆன்மாக்களுடைய பசுத்துவத்தை ஒழித் 
துச் சிவத்துவத்தை விளக்குதற்கு உளதாகிய இரக்கம் சிவபெருமானுக்கு 
அநாதிக்கண்ணதேயாம்;; அந்த இரக்கம் எனப்படும் அருள் பிறிதோர் 
பொருளன்று , சிவபெருமானுக் குவதாகிய சத்தியேயாம் ; (இதற்குச் சுருதிப் 
பிரமாணம் சிறப்புப் பாயிரத்து கூ உ - ம் பிரிவிற் காண்க . ) 

( 2 ) இரக்கம் குணம் ; அவ்விரக்கக் குணத்தையுடைய சிவபெருமான 
குணி ; அவ்வருட் குணம் அவரை விட்டில்லை , அவரும் அவ்வருளை விட்டிலர் . 
இவ்வுண்மை , 

நுணபூதாவராகிஜாமுயணியிவம் 

குணபூதா பராசக்திஸ் ததாசிரயகுணீ சிவசி ! 
( 4 ) “ பராசத்தியார் குணம் , இவர்க்குப் பற்றுக்கோடாயுள்ளார் குணி 
யாகிய சிவன் " என்று காலோத்தராகமம் கூறுகின்றது . சித்தாந்த நெறியுணர் 
ந்த னக்கண்ணுடையார் உணர்வுக்கு , ஞாயிறு தன் ஒளியோடு தாதான் 
மியமாய் ஒற்றித்து நிற்குமாறு போல, சிவபெருமான் அவ்வருளோடு தாதான் 


( 3 ) 


भ 


சிவஞான போத 


[ ரு- சூத்திரம் 


மியமாய் இயைந்து நிற்பார் என்பது இனிது புலப்படும் ; ஆதலாற் சுவதந்திர 
ராகிய அந்தச் சிவபெருமான் நிர்விகாரியாய் நின்றே தமது சத்தி சங்கற்ப 
மாத்திரையினால் அனைத்தையுஞ் செய்யவல்லராம் ; 
( 5 ) சு நவதெவ்விதம் 

அதவஸ் திதேஷ்வவஸ்திதம் 
( 6 ) விகாரமுறுபவற்றுள்ளே , அவர் விகாரமுறாதவர் " என்று கட 
வல்லி சுருதி கூறினமையால் , அவர் விகாரியாவாரில்லை என்று அறியப்படு 


கின்றது . 


ஐந்தாஞ் சூத்திரத் தொகைப் பொருள் . 


ஆன்மாவினாலே ஐம்புலன்கள் விஷயங்களை விஷயீகரிக்கும் என்றும் , 
அங்ஙனம் விஷயீகரிக்கினும் அவ்விந்திரியங்கள் தம்மையும் தம்மை உஞற்றும் 
ஆன்மாவையும் உணரமாட்டா என்றும் , சிவபெருமானாலே ஆன்மாவானது 
சகலாவஸ்தையிலே நின்று வினைப்பயன்களை அநுபவித்தும் அங்ஙனம் அநுப 
விக்கும் தம்மையும் அங்ஙனம் அநுபவிக்குமாறு செலுத்தி நிற்கும் திரோ 
தானசத்தியையும் உணரமாட்டா என்றும் , ஒரு கருமஞ் செய்தற்கு அமைச் 
சரும் அரசரும் தம்முள் இன்றியமையாது ஒற்றித்து நிற்றல் போல , ஒரு 
விஷயத்தை விஷயீகரித்தற்கண்ணே ஆன்மாவும் இந்திரியங்களும் இன்றிய 
மையாது ஒற்றித்து நிற்பனவாம் என்றும், (ஆன்மாவானது சிவபெருமான் 
உபகாரத்தை அவாவுமாறுபோல , சிவபெருமான் தமக்கு மற்றொன்றின் உப 
ரத்தை அவாவுவாரல்லர் என்றும், அவர் சன்னிதிக்கண்ணே அசத்தாகிய 
பொறி முதலிய கருவிகள் முனைக்கமாட்டா என்றும் , அதனால் அவர் புலன்க 
ளால் எய்தும் விஷயங்களை அனுபவிப்பாரல்லர் என்றும் , ஆன்மாக்கள் சிவ 
பெருமான் அறிவிப்ப அறிவனவேயாயின் , அவ்வான்மாக்கள் அவருக்கு 
வேறாய் நின்று அறியாமலும் , ஒன்றாய் நின்று அறியாமலும் , பொதுவாய் 
அவரோடுடனாய் நின்றறியும் என்றும் , சிவபெருமான் தமக்கு அநாதிக்கண்ண 
தாகிய 

இசக்கம் எனப்படும் அருட்சத்தியினின்று பிரியா துளராகலின் , ஆன் 
மாக்களுக்கு அங்ஙனம் உணர்த்துங்கால் தம்வயமுடைய அவர் ஓர் காலும் 
விகாரம் எய்தாது நிர்விகாரியாய் நிற்பர் என்றும் கூறப்பட்டதாம் என்க . 


ஐந்தாஞ் சூத்திரப் பரீக்ஷைவினாக்கள் . 


க . ஐந்தாஞ் சூத்திரப்பொருள் யாது ? ச , 

சூத்திரக் கருத்துரை யாது ? ரு . 


- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


அள 


கூ . அதன் பொருள் யாது ? சு . 
ச . சூத்திரப் பிண்டப்பொருள் யாது ? அ . 
ரு . முதலாஞ் சூர்ணிகை யாது ? கூ . 


இதன் பொருள் யாது ? க 0. 
எ . ஆன்மா எவனைப் போலிருந்து பொறிகளை விடயங்களிற் செலுத் 
துகின்றது ? கஉ , ( 1 ). 

அ . சேவகர் எ தின் மாத்திரஞ் செல்வர் ? எதிற் செல்ல 
மாட்டார் ? கஉ , ( 1 ). 

சேவகர்களைப்போலப் பொறிகள் எதனை அறியமாட்டா ? கஉ , (1 ). 
க 0 . எதன் சகாயத்தினால் ஐம்பொறிகள் விஷயங்களை அறிகின் 
றன ? கஉ , ( 2 ) 


கஉ . 


கங .. 


கக . அங்ஙனமாயின் ஐம்பொறிகளை விடுத்து ஆன்மா விஷயங்களை 
அறியமாட்டாதா ? கஉ , ( 2 ). 

எவரைப்போல ஆன்மாவுக்கு ஐம்பொறிகள் இன்றியமை 
யாதன ? கஉ , ( 2) 

ஆன்மா எந்த அவஸ்தையிலிருந்து போகங்கள் துய்க்கும் ? ககூ , 

இரண்டாஞ் சூர்ணிகை யாது ? கச . 
கரு . அதன் பொருள் யாது ? கரு . 

இந்திரியங்கள் வாயிலாக வரும் பயன் எதற்கு ஆகின்றது ? கசு . 
கள , அங்கனம் ஆன்மாவுக்கு வரும் இன்பதுன்பங்கள் 


கச . 


ககா . 


காமோ ? கசு . 


கஅ . 


கக . 


சிவசன்னிதி என்றது யாது ? கஎ , ( 2 ). 

சங்கற்பம் என்றது யாது ? கஎ , ( 2 ). 
20. சிவனார் சந்நிதியில் எது நடை பெறுகின்றது ? கஎ , ( 2). 

உக . சங்கற்பமாத்திரத்தினால் உலகத்தை இயக்குங்கால் , அவர் எங் 
ஙனம் பெயர் பெறுவர் ? கஎ , ( 3 ). 

உஉ . அதற்குச் சுருதிப்பிரமாணம் யாது ? கஎ , ( 2 ). 
உங . அவர் எதற்குக் காரணர் ? கஎ , ( 3) . 


அஅ 


சிவஞான போத 


[ 6 - ஞ் சூத்திரம் 


உச . 


ஆன்மா தான் செய்த வினைக்கீடாக ஒன்றனை அறியுமாறு காட் 
டிக்கொண்டு நிற்பவர் யாவர் ? கள , (6 ). 


உரு . 


அதற்குச் சுருதிப்பிரமாணம் யாது ? கஎ , ( 6 ). 

ங்ஙனம் காட்டிக்கொண்டு நிற்குங்காற் சிவபிரான் எங்கனம் 
பெயர் பெறுவர் ? கஎ , ( 7 ). 


உசு . 


உஎ . 


ஆன்மாவுக்குக் காட்டிக்கொண்டு நிற்பினும் அவர் அசத்தை 
அநுபவிப்பாரா ? கஎ , ( 8). 

உ அ . அசத்தை அநுபவியார் என்பது எங்ஙனம் அறியப்படுகின் 
றது ? கள , ( 8) . 


உசு . 


கூக , 


கூஉ , 


நசி . 


அங்ஙனம் அநுபவியாது இருக்கும் சிவன் யாது போர் பெறு 
வர் ? கஎ , ( 9) . 

கூ 0 . பிருதிவி முதற் சிவதத்துவாந்தம்வரையுமுள்ள தத்துவங்களின் 
வடிவு நிறங்களைக் கூறுக ? கஅ , ( 1-12 .) 
அடியண்டகம் 

டகடாகத்துள்ளார் யார் ? கஅ , 13 . 

காலாக்கினி புவனத்துக்கும் பூமிக்கும் இடையில் எவை 
உள்ளன ? கஅ , ( 14 , 20.) 

கூ , பூமியில் எத்தனை தீவுகளும் எத்தனை சமுத்திரங்களும் 
உள்ளன ? க அ , ( 21.) 

பிருதிவிதத்துவம் எத்தனை கோடியோசனை நீளம் அகலம் 
உயரங்களையுடையது ? ககூ , ( 22 ) 

கூரு . பிருதிவிதத்துவத்தில் எத்தனை அண்டங்கள் உள்ளன ? க அ , ( 22 ) 

கூசு , பிருதிவியினும் பத்துப் பத்துமடங்காக மேலோங்கிநிற்கும் தத் 
துவங்கள் யாவை ? கஅ , ( 28.) 

பிரகிருதியினும் நூறு நூறுமடங்காக விரிந்தோங்கிநிற்கும் தத் 
துவங்கள் யாவை ? கஅ , ( 24 ) 

கூவு , அசுத்தமாயையினும் ஆயிரம் ஆயிரமடங்காய் விரிந்து ஓங்கி 
நிற்கும் தத்துவங்கள் யாவை ? கஅ , ( 25.) 

கூக , சாதாக்கியத்தினும் இலக்ஷமடங்காக விரிந்தோங்கி நிற்கும் 
தத்துவங்கள் யாவை ? கன் , ( 26 ) 

தத்துவதரிசனம் என்பது யாது ? கக . 


கூஎ . 


ச O. 


–- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


அகூ 


சக , சிவபெருமான் அறிவிக்க ஆன்மா ஒன்றை அறியுங்கால் , அவ் 
வான்மா அவரின் வேறாய் நின்று உணருமா ? அல்லது ஒன்றாய் நின்று 
உணருமா ? 20 . 


சஉ , ஆன்மாவுக்குச் சிவபெருமான் அறிவித்தலாகிய முதலுபகாரஞ் 
செய்யுங்கால் , அது அவருக்கு வேறாதலும் ஒன்றாதலுமின்றி இரண்டற்கும் 
பொதுவாய் அவருள் அடங்கி உடனாய் நிற்றலை விளக்குதற்கு விடுத்த 
உவமை யாது ? உக . 


சங . 


இங்ஙனம் உணர்த்தும் உபகாரம் யாது பெயர் பெறும் ? உக . 


சசு . அங்ஙனம் சிவபிரான் அறிவிக்க ஆன்மாவுக்குப் பல பிரகாசமாய் 
அறிவு நிகழ்கின்றமையின் , அவர் விகாரம் எய்துவாரா ? 22 


சடு , அதற்குச் சுருதிப்பிரமாணம் யாது ? உ ... , ( 6 ). 


யாதுபற்றி அவர் விகாரமுறார் ? உங , ( 4 ). 


சஎ . 


ஆன்மாக்களுக்குப் பசுத்துவத்தை நீக்கிச் சிவத்துவத்தை விளக் 
கவேண்டும் என்னும் இரக்கம் எப்போதுள்ளது ? உங , ( 1) 


சஅ . அதற்குச் சுருதிப் பிரமாணம் யாது ? உங , ( 1 ) . 


சகூ . அந்த இரக்கம் யாது ? உ ங , ( 1 ) , 


நி . 


பக்கமாகிய சத்தி குணமாயின் குணி யார் ? உ ங , ( 2 ). 


ருக . இதற்குப் பிரமாணம் யாது ? உங , ( 4 ). 


நஉ . சிவபெருமான் எதுபோல அந்த அருட்சத்தியோடு இயைந்து 
நிற்பர் ? உங , ( 4 ). 


கூடி 


சிவஞான போத 


( க - ஞ் சூத்திரம் 


பொதுவதிகாரம் . 


பதியிலக்கணவியல் . 


ஆறாஞ் சூத்திரம் . 


XCXCKORK 


. 


வெக் 


ஹெவடிாவோ " ஹெரேவவெசு 
லொழுக திரெகெணஜெயாவo 

விவ- பாயே 
அதிர்ச்யம் சேதசத்பாவோ திருசியஞ் சேஜ்ஜடிமாபவேத் 

சம்போ ஸ்தத்வியாதிரேகேண ஞேயம் ரூபம் விதுர்புதா 8II 
உ , ( இ - ள் . ) O வொ : ( வழ = சிவனார் சொரூபமானது ; & PJ 
wo வெசு = ( ஒருவாற்றானும் ) அறியப்படாததாயின் ; தவ ) கவடி 
ஜவக - அதற்கு ( முயற்கோடுபோல ) இலதாம் தன்மை உளதாம் ; சீ Jு ) ° 

( கடமுதலிய போலச் சுட்டி ) அறியப்படுவதாயின் ; தலை ) ஜூரை 
அவக = அதற்குச் சடத்தன்மை உளதாம் ; 52 ) கிரொகெண - ( அறியப் 
படாமையும் அறியப்படுகையுமாகிய ) அவ்விரண்டுக்கும் வேறாய் ( பதிஞா 
னத்தினால் ); நெய உதவ யா : வி . - 3 

( அச்சிவசொரூபம் ) அறியற் 
பாலதென்று அறிஞர் அறிகின்றார்கள். 

உணருரு வசத்தெனி னுணரா தின்மையி 
னிருதிற னல்லது சிவசத் தாமென 
விரண்டு வகையி னிசைக்குமன் னுலகே. 


ங . 


ச . 


மெய் 


( இ - ள் .) உணர் உரு எனின் அசத்து = முதல்வர் அறியப்படும் 
பிரபஞ்சம் போல்வர் எனின் அசத்தாவர் ; உணராது எனின் இன்மை = ( ஒரு 
வாற்றானும் ) அறியப்படாதவராயின் , சூனியப்பொருளாம் ; இன் = ஆதலின் ; 
இருதிறன் அல்லது = (இருபகுதியு ) மின்றி ; இரண்டு வகையின் சிவசத்தா 
பொன 

( ஒருவாற்றான் அறியப்படாமையும் ஒருவாற்றான் அறியப்படுதலு 
மாகிய ) இரண்டுவகையாலும் சிவசத்தாமென்று ; உலகு இலை 

சைக்குமன் 
யுணர்வுடையர் கூறுவர் . 
ரு. ( க . ரை . ) சத்தும் அசத்தும் வரைசெய்துணர்த்துகின்றது . 

( க.பொ. ) மேலைந்து சூத்திரங்களினால் உணர்த்தப்பட்ட பொ 
ரூள்களுள்ளே சத்தினியல்பையும் அசத்தினியல்பையும் மயக்கமுறாவண்ணம் 
முடிவு செய்துரைத்து , இலக்கணவியலிலே கூறப்படாது எஞ்சிநின்ற பதிப் 
பொருளிலக்கணம் கூறப்படுகின்ற தென்பதாம் . 


சு - ஞ் சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கக 


( சூ . பி . பொ .) சிவபெருமான் பாசஞானம் பசுஞானங்களால் 
அறியப்படுவாசேல் , அவர் அங்கனம் அறியப்படும் அசேதனப் பிரபஞ்சம் 
போல அழிபொருளாகிய அசத்தாய் முடிவர் ; எப்பிரகாரத்தாலும் உணரப் 
படாத பொருளாவாரெனின் , அவர் முயற்கோடு , ஆமைமயிர்க்கம்பலம் 
போலச் சூனியப் பொருளேயாவர் . ஆதலான் இவ்விருவியல்புமின்றி - ஒரு 
வாற்றாற் பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாத சிவமாயும் , ஒருவாற் 
றாற் பதிஞான மொன்றினால் அறியப்படும் சத்தாயும் இருக்கும் இருவகையா 
லும் அவர் சிவசத்தேயாவர் என்பர் மெய்யுணர்லிலோங்கினோர் . 


முதலாஞ் சூர்ணிகை. 


அ . உயிர் அறிவினாலே அறியப்பட்டதெல்லாம் அழியும் ; 

சு . சத்தாகிய பிரபஞ்சம் சுட்டப்படுதன்மாத்திரத்தினால் அதனை 
அசத்தென்று கூறுதல் சற்காரியவாதத்துக்கு ஏலாதாமெனின் , அந்தச் 
சுட்டுப்பொருள்கள் இராசசகுணமிகுதியினால் உள்ளதென்றறியும் உணர் 
வைப் பிறப்பித்து நிற்கும் , பின் அவை தாமசகுணமிகுதியினால் இல்லை 
என்னும் உணர்வைப் பிறப்பித்து நிற்கும் . ஆதலான் , இங்கே அறிவினால் 
அறியப்பட்ட சுட்டுப்பொருளெல்லாம் அசத்து என்பதாம் . 

ந சுலாஹொ உதி வாணீக 
15 அசதாசீந்நோ இதி சதாசீத் 

(( மகாப்பிரளயகாலத்திலே அசத்துமில்லை , சத்தும் இல்லை ” 
என்று இருக்குவேதம் கூறிய மந்திரத்துக்கு நீலகண்டசிவாசாரியர் பொருள் 
கூறுங்காற் சத்தாகிய பசுவினதும் , அசத்தாகிய பாசத்தினதும் சொரூப 
சத்து நிஷேதிக்கப்படவில்லை என்றும் , பின் நாமரூபவிபாகத்துக்கு அருகமா 
கிய ஸ்தூல ரூபமே நிஷேதிக்கப்பட்டது என்றும் " அருளிச்செய்திருக்கின்றா 
ராதலின் , காரியாவஸ்தையில் தூலமாய் விளங்கிநின்ற பிரபஞ்சம் காரணா 
வஸ்தையிற் சூக்குமமாகிய சத்திவடிவாய் விளங்காது நிற்கும் வேறுபாடு 
பற்றியே பிரபஞ்சம் அசத்தெனப்பட்ட தென் றுணர்க . 


கக , 


கஉ . 


பதியினது தடஸ்தலக்ஷணம் எனப்படும் பொதுவியல்பு இரண் 
டாஞ் சூத்திரத்து எ - ம் பிரிவிற் புநருற்பவம் கூறுமுகத்தாற் கூறப்பட்டது , 
அப்பதியின் சொரூபலக்ஷணம் எனப்படும் சிறப்பியல்பு இந்த ஆறாம் சூத்தி 
சத்தினாற் கூறப்படுகின்றது . சிவபெருமான் சித்து சத்து எனப்படலால் , 
அவர்க்குரிய ஏனைய சொரூபத்துக்குளவாய சிறப்பியல்புக் குணங்களெல்லாம் 
இந்த இரண்டனுள்ளே அடங்கும் . 


கஉ 


சிவஞானபோத 


[ • - சூத்திரம் 


கங . 


பசுபாசங்களின் சிறப்பியல்புகள் சிவஞானத்தினாலேதான் அறி 
யப்படும் . அங்ஙனமாயிலும் , மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் நான் 
கும் ஒரு விஷயத்தை அறிதற்குக் கருவியாக மருவி . இவைகளே கர்த்தா 
என்றுரைக்குமாறு ஆன்மாவோடு ஒற்றித்து நின்று நிகழ்வனவாம் . கண்ணு 
க்கு விளக்குப் போல இவைகள் ஆன்மாவுக்குக் கருவிகளாய் வேறுநிற்பன 
என்றறிந்து நீங்கிநின்று , இவற்றைக்கொண்டு அறியும் கருத்தாவினுணமை 
யாது என்று ஆராய்ந்தார்க்கு ஆன்மசொரூபம் இனிது விளங்கும் ; அதன் 
பின் அங்கனம் ஆராயும் அறிவு பசுஞானமாகும் . இது ஆன்மாவின் பொது 
வியல்பு . 

கச . சூக்குமை முதலிய நால்வகை வாக்குக்களின் பகுதியவாய சொற் 
பிரபஞ்சம் , பிருதிவி முதல் நாதமிறுதியாகிய பொருட்பிரபஞ்சமென்னும் 
இவை பற்றி நிகழும் ஏகதேசஞான மனைத்தும் பாசஞானமாகும் . இது பாச 
ஞானத்தின் பொதுவியல்பாகும் . 

கரு. சற்காரியவாதம் கூறும் சைவசித்தாந்தத்தில் அசத்தென்பது 
சத்துக்கு மறுதலையன்று ; பசுபாசங்கள் பொதுவியல்பு பற்றி அசத்தெனப் 
படுமாயினும் , சிறப்பியல்பு பற்றி அவை அசத்தாகமாட்டா ; பின் சத்தெ 
னவே படும் . 
காரியப்பிரபஞ்சமனைத்தும் 

எனைப் 

பசுபாசங்கள் போலன்றிப் 
பொதுவியல்பு சிறப்பியல்பு என்னும் இருவகை இயல்பானும் காட்சிப்புலனாய் , 
இத்துணைப்போது நிற்குமென நம்மனோரால் அறியவாராது நெடுங்காலம் 
நிலைபெறுவதுபோற் றோன்றி , காலம் வந்தபோது விரைந்து கெட்டு மறைந்து 
போகுந்தன்மைத்தாதலில் அப்பிரபஞ்சம் அசத்தெனப்பட்டது . 
கஎ . வரயிலா க-ககூாவாதகங3-1.கழ 

விடியா தவாஷிரேயாதவிடியா-கங 8 r9 . கழ 
கவெ yrs வக xு .தவது, r ஹர தழ 
வாவவ -5 , ஜெணெவ கவ.தி , பழுபொவவெச 
பிருதிவி யாத்யாத்ம தத்வாந்த மாத்மதத்வ முதீரிதம் 
வித்யா தத்வாதி மாயாந்தம் வித்யாதத்வ முதீரிதம் 
தஸ்போர்த்வம் சிவதத்வந்து தத்வதிரய முதாகிருதம் 

ஏவம் சர்வம் கிரமேணைவ ததவத்திரயம் லயோபவேதா 
கவு . பிருதிவியாதி தத்துவம் இருபத்தினான்கும் ஆன்மதத்துவம் 
எனவும், வித்தியாதத்துவமுதலிய ஏழும் வித்தியாதத்துவம் எனவும் , 
அதற்கு மேலுள்ளது சிவதத்துவமெனவும் கூறப்படும் ; இங்கனம் இந்த 
மூவகைத் தத்துவமனைத்தும் கிரமமாக ஒன்றிலொன்று லயத்தை அடையும் " 
என்று சிந்தியவிசுவாகமம் கூறுகின்றது . 


கசு . 


சு- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கூக 


உ 0 . 


உக. 


- ககூ , பிருதிவி முதல் மூலப்பிரகிருதி யீறாகிய இருபத்தினான்கு தத்து 
வங்களும் ஸ்ரீ கண்டருத்திரரால் ஒடுங்கும் ; மூலப்பிரகிருதிக்கு மேலுள்ள 
ஆறு தத்துவமும் ( முப்பத்து மூன்றாம் தத்துவத்தினராகிய ) அனந்தேசுரரால் 
ஒடுங்கும் . அவற்றின் மேலுள்ள சுத்தவித்தை முதலிய மூன்று தத்துவமும் 
சத்திதத்துவ " 

சிவதத்துவத்தின்பாலராகிய லயசிவனால் ஒடுங்கும் , ஏனைச் 
சத்திதத்துவம் சிவதத்துவம் இரண்டும் சுத்தசிவத்தினால் ஒடுங்கும் , 

இங்ஙனம் இந்தத் தத்துவமனைத்தும் இடையிலே நீங்கிவிடும் 
என ஆன்மா காணுதல் தத்துவசுத்தி எனப்படும் . 

இங்கே அபாவத்தின் இயல்பாவது பாவத்திற்கு (உள்ளது என் 
றதற்கு ) மறுதலைப்பொருள் என்றும் , அதனால் அபாவம் என்பது இன்மை 
என்னும் பொருளதாம் என்றும் நையாயிகர் கூறுமாறுபோல , ஈண்டு அசத் 
தென்னும் மொழிக்கு அசத்தாகிய ( உள்ளதற்கு மறுதலைப் ) பொருளாயுள்ள 
இன்மையாகிய சூனியமாம் எனப் பொருள் கோடற்பாற்றன்று ; பிரபஞ்சமா 
னது காரியாவஸ்தையில் தூலமாய்த் தோற்றிநின்று கண்ணுக்குப் புலப்பட்டு , 
பின்னர் அது விரைந்து ஒழிந்து சூக்குமரூபமாய்க் காரணாவஸ்தையில் மூன் 
னர்ப்போலப் புலப்படாது நிற்கும் என்றும் , இந்த வேறுபாட்டினால் , அங் 
ஙனம் காட்சிப்படாத சத்தாகிய காரணப்பொருளை நோக்கிக் காரியப்பிரபஞ் 
சம் அசத்தெனப்பட்டது என்றும் பொருள் கோடற்பாற்றாம் ; 

உஉ . ( வெ.பொ.) சத்தினியல்பை இங்ஙனம் அறிந்தவன் ஆராய்வா 
னாயின் , அவனுக்கு அறிவினால் அறியப்பட்ட காரியப்பிரபஞ்சமெல்லாம் 
அசத்தேயாகும் ; அங்ஙனம் தோன்றி ஒழிந்துபோவதாகிய பிரபஞ்சம் அசத் 
தாய்ப் போதல் எவற்றை ஒப்பதாமெனின் , அது தோன்றியபோதே மறைந் 
துபோகும் நீர்மேல் எழுத்தையும் , முடிவுபெறுதலின்றி இடையிலே மதைக் 
துபோகும் கனவையும் ஒப்பதாகும் . 

இரண்டாஞ் சூர்ணிகை. 


உங . 


அப்பிரமேயமாக அறியப்பட்டவனே அரன் . 
உச . (சூ . பொ .) வாக்கு மனங்களால் ஓதி உணரப்படுவதாகிய பொ 
ருள் ஒன்றை அறிதற்கு எவ்வகைச் சாதனங்களும் வேண்டப்படாமையா 
னும் , ஒருவாற்றானும் அறியப்படாத பொருள் ஒன்று எவ்வகைச் சாதனங் 
களாலும் அறியப்படுமாறின்மையானும் , இவ்விரண்டு தன்மையுமின்றிப் பாக 
ஞான பசுஞானங்களைக் கடந்து சிவஞானத்தினால் ஒற்றுமைப்பட்டு நின்று 
உணரும் அநுபவஞானமாத்திரைக்கே புலப்படுவது சத்தாகிய சிவமென்ப 
தாம் . 


கூச 


சிவஞான போத 


( சு- சூத்திரம் 


உரு. பரப்பிரமப் பொருள் அஞ்ஞானத்தினால் ஞாதா எனவும் , ஞேயம் 
எனவும் பகுக்கப்பட்டு , முன்னர்க் கூறப்படும் சாதனங்களால் அஞ்ஞானம் 
நீங்கியபோது அந்த ஞாதா , ஞேயம் என்னும் பகுப்பின்மையாற் சத்தென் 
றேனும் , அசத்தென்றேனும் ஒரு பிரகாரத்தானும் அறியப்படுமாறின்றிக் 
கேவலம் ஞான மாத்திரையாய் அந்தப் பிரமப்பொருள் நிற்பதாம் என்று 
கூறுதல் பொருந்தாது ; எக்கனமெனிற் கூறுதும் : 

ஏ 1 சான்மென்மர் 
உசு . ( வெ.பொ. ) விவகாரத்திலே கருதப்பட்ட சத்துமின்றி அசத் 
துமின்றி ஒரு பொருள் உண்டெனில் அதற்குப் பிரமாணம் யாது ? பிரமாண 
மில்லாத சூனியமெனின் , ஒருவாற்றானும் பிரமாணமில்லாத சூனியமும் , 
காட்சிமுதலிய பிரமாணங்களுக்கு விடயமாவதுமாகிய இரண்டும் அசத் 
தென்று மேலே கூறப்பட்டமையான் , பிரமப்பொருள் அசத்தெனப்பட்டுச் 
சத்தென்னும் சுருதிகளோடு மாறுபடுமாகலின் , சாந்தோக்கியோபநிடதம் , 
தைத்திரீய ஆரணியகமுதலியவற்றுள்ளே ( சத்து என்று ஓதப்படும் சுட்டறி 
வினால் அறியப்படாத பரமார்த்தமாகிய மெய்ப்பொருள்`சைவோபநிடதக் 
களினும் சைவாகமங்களினும் அன்னியமின்றி அநுபவமாத்திரையிலே கோச 
ரிப்பதாகிய சிவனருளேயாமன்றிச் சூனியமன்றாமென்பது , 

உஎ . இதனாற் கேவலம் ஞானமாத்திரையாயிருப்பது பரம்பொருள் 
என்று கூறும் மாயாவாதிமதம் பொருந்தாதாம் என்க . 

Zongiuntignyaman 
உ அ . ( வெ . பொ . ) ( 1 ) ஆன்மாவினால் அறியப்படும் கருவிகளெல் 
லாம் அசத்தாம் ; அசத்தென்று கூறவே அசித்தாதலும் பெறப்படும் . கருவி 
களுள் எந்தக் கருவியும் சிவமாகிய பொருளை அறியமாட்டாது ; ( இதனாற் 
பாசஞானத்தினால் அறியப்படமாட்டாது என்பதாம் . ) 

{ 2 ) கருவிகளைக்கொண்டு அறிகின்ற ஆன்மாவும் அப்பொருளை அறிய 
மாட்டாது ? ( இதனாற் பசுஞானத்தினாலும் அறியப்படாது என்பதாம் . ) 

( 3 ) ஆன்மாவானது அதனை ஆராயப்புகுந்தால் , அங்ஙனம் அறியப் 
படும் ( குடமுதலிய ) பொருள்கள் போல , அந்தச் சிவப்பொருளும் உணர் 
கின்ற ஆன்மாவுக்கு வேறாம் ; 

( 4 ) ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும் உண்மையை அறிந்தவன் தன் 
அறிவு அச்சிவபிரான் திருவருளில் அடங்க , அதுவாய் நின்று அந்தத் திருவரு 
ளினாலே சிவத்தை அறியுமாதலான் , எனைப்பொருள்களை அறியுமாறுபோல 
அச்சிவப்பொருளுக்கு வேறாய்நின்று அந்தச்சிவமாகிய முதற்பொருள் அறி 
யப்படுவதன்றாம் . 

உக , இதனால் தனியாய்நின்ற முதற்பொருளை அதனோடு ஒற்றித்து 
நின்றே காண்டல்வேண்டும் என்னும் நையாயிகமதம் மறுக்கப்பட்டதாம் . 


சு- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கரு 


கூ 0 . ( வெ . பொ . ) ( 1 ) ஆன்ம அறிவினால் அறியப்பட்ட சுட்டுப்பொரு 
ஸ்களெல்லாம் அசத்தாய் முடியுமாதலின் , ஏனைப் பாவனைகள் போல மனமுத 
லியவற்றோடு கூடிநின்று பாவிக்கும் பாவனையானது அந்தப் பரம்பொருளா 
அது , அசத்தாய் முடியுமாதலின் ; 

( 2 ) கருவிகளினீங்கிப் பாவிப்பதே அந்தப் பாவனையாமெனின் , கருவி 
களை நீங்கியவிடத்து யாதும் அறியுமாறின்றிக் கேவலாவஸ்தை வந்து தலைப் 
படுமாதலின் , அது எண்ணமாத்திரமாய் முடியுமேயன்றி அதனால் எய்தும் 
காது , பயன் ஒன்றுமின்றாம் என்பது ; 

( 3 ) கருவிகளைக்கொண்டும் பாவியாது , கருவிகளினீங்கியும் பாவியாது , 
அநிர்வசனீயமாய் (சொல்லொணாததென் றுணர்ந்து ) பாவிக்கப்படுவதாமே 
னின் , அது சூனியமாயே முடியும் ; 

{ 4 ) பாவனைக்கு எய்தாத பொருளை எய்தியதாகவைத்துப் பாவித்தால் 
என்னை எனின் , அதுபோலிப்பாவனையாய் , பாவனாதீதம்போலப் பாவனை 
மாத்திரமேயன்றி , அதனாற் போதரும் பயன் ஒன்று மின்றாம் என்க ; 

(5 ) அங்கனம் ஒருவ ற்றானும் எய்தாத பொருளைப் பாழ் என்றால் 
என்னை எனின் , அது பொருந்தாது ; 

( 6 ) மேலே கூறிய பாவனையெல்லாம் விடுத்து , சிவபிரான் திருவருளா 
லே பாவிக்கப்படுவதாகும் . 
இவ்வுண்மையை 

* 8நவெவெடிரைவவடி 

மநசைவேதமாப்தவ்யம் 


கூக. 


கூஉ 


8 


கூச . 


“ இந்தப் பிரமம் அருளினால் அடையற்பாற்று " என்று 
கடவல்லியும் , 

8 நெெவலவா நஷவா 
மாசைவா நுதிரஷ்டவ்யம் ! 

" பிரமம் அருளினாலே காணற்பாலது " என்று பிருகதாரணி 
யமும் , 

வலநொலா ஜயாலய - நத 
சநோபுத்யா சுபயா சம்யுக்து 

" அவர் நம்மை அருளினாலே ( தம்மோடு ) கூட்டுவாராக " 
என்று சுவேதாசுவதரமும் , " அவனருளே கண்ணாகக்காணி னல்லால் " " அவ 

மனசு புத்தி என்பன அருட்சத்திக்குப் பெயராதலைச் சிறப்புப்பாயிரத்து 
எ - ம் பிரிவின் குறிப்புகளிற் காண்க . 


கரு 


நசு . 


கசு 


சிவஞான போத 


[ க- சூத்திரம் 


னருளாலே யவன்றாள் கண்டு " என்று திராவிடசுருதிகளும் கூறியவாறுபற்றி 
உணர்ந்துகொள்க. 
கூஎ . இதனால் வாக்குமனாதீதப்பொருள் யோக 

நூலிலே கூறப்படும் 
தியானபாவனைகளுக்கு எய்தும் என்று கூறும் பாதஞ்சலமதம் மறுக்கப் 


5 


பட்டது . 


சிவனை அருளினாற் பாவிக்கவேண்டாம் , ஆன்மா பசுத்துவத்தை நீங்கிச் 
சிவனைப்போல முற்றுணர்தலாதிய எண் குணங்களுமடைதலின் , அந்த ஆன்ம 
ஞானம் சிவஞானத்தோடொப்பதாமா தலின் , அந்த அறிவிற்கு எய்துவர் 
சிவபிரான் என்றது கூடாது என்று கூறகம் : 

கூ அ . ( வெ . பொ .) ( 1 ) ஆன்மாவானது தனது அறிவால் அச்சிவப் 
பொருளை அறிதற்கு , அப்பொருள் அவ்வான்மாவுக்கு வேறன்றாம் ; 

( 2 ) ஆன்மாவும் சிவமும் சமமாதலின்றி ஆன்மா ஸ்தூலசித்தும் , சிவப் 
பொருள் சூக்குமசித்துமாயிருத்தலின் , சூக்குமசித்துள்ளே ஸ்தூலசித்து 
அடங்கிநிற்றலின் , ஆன்மாவின் அறிவினால் அப்பொருள் அறியப்படமாட் 


டாது ; 


( 3 ) ஆன்மஞானத்துக்கு வியஞ்சகமாய் நின்று அறிவிக்கும் உயிர்க் 
குயிராகிய சிவத்தைப் பசுத்துவம் நீங்கியவிடத்து ஆன்மாவின் சிற்சத்தியானது 
தான் கண்டறிந்து தன் குணியாகிய ஆன்மாவுக்குக் காட்டமாட்டாது ; கண் 
ணொளியானது தனக்குக் காட்டிக்கொண்டிருக்கும் ஆன்மாவை அறியமாட் 
டாதவாறுபோலாம் . 


ஙக , 


ஆன்மஞானம் ஆன்மசிற்சத்தி என்பவற்றில் ஆன்மா என்றது 
கண்ணையும் , ஞானம் சிற்சத்தி என்பன கண்ணின் ஒளியையும் ஒப்பனவாம் . 


10. ஆன்மா பசுத்துவம் நீங்கியவிடத்துச் சிவனைப்போல முற்றுணர்வு 
முதலிய எண்குணங்களை யுடையதென்று வேதாகமங்கள் கூறுதலின் , ஆன்ம 
ஞானம் சிவஞானத்தோடொப்பதன்றிப் பசுஞானம் எனப்படாதென்னும் 
சிவசமவாதிமதம் மறுக்கப்பட்டது . சிவன்றிருவருளாலே சிவபரம்பொருள் 
அறியப்படும் என்று கூறப்படுகின்றது : 

துவே மொள 772மவர் 

772 வவேறே 
சக . ( வெ . பொ . ) ( 1 ) சத்தாகிய சிவம் ஞேயப்பொருளாய் விசிட்டமாய் 
நிற்பதன்றோ; அது அநிர்வசனமாய்க் கூறப்படுவதொரு சூனியப்பொருள 
ன்றே : ஆதலின் , அந்த ஞேயமாத்திரையேயன்றி அதற்கு வேறாக வாக்கு 
மனாதீதமாய் நிற்பது ஒருபொருளென்று அறிகின்ற ஞாதாவாகிய ஆன்மா 
ஆண்ளெதாம் ; 


(2 ) ஆன்மா ஆங்கு இல்லை எனல் கூடாது . உலகத்துப் பொருள் 
போல் அதுவென்று சுட்டி அறியப்படுமாறு சிவப்பொருள் ஆன்மாவுக்கு 


சஉ , 


சு- சூத்திரம் ) 

வசனாலங்கார தீபம் . 
வேறன்றாம் . ( நீரினை அணைந்த உப்புப்போல ஆன்மாவின்கண்ணே பாவி வேற் 
றுமை தோற்றாது நிற்குமாதலான் , பாச பசு ஞான அறிவு கடந்து அருண் 
ஞானத்தினாற் சிவப்பொருளை அறிகின்ற அந்த ஆன்மா சிவமேயாம் , 

சிவபரம்பொருளைத் தலைப்பட்ட ஆன்மா அச்சிவத்தோடு ஒன் 
றாய்ப்போம் என்னும் சுத்தசைவர் கொள்கை மறுக்கப்பட்டவாறாம் என்க , 

இச்சூத்திரத்து இரண்டாஞ் சூர்ணிகையின் கீழே மாயாவாதி 
யும் , நையாயிகரும் , பாதஞ்சலரும் , சிவசமவாதியும் , சுத் தசைவரும் மறுக் 
கப்படுமுகத்தாற் சுத்தாவஸ்தை ஐந்தும் கூறப்பட்டனவாம் என்பது , 

சசு . பாசலக்ஷணம் கூறுங்கால் , நான்காம் சூத்திரத்து மூன்றாஞ் 
சூர்ணிகையின் கீழே கேவலாவுஸ்தை கூறப்பட்டது . 

சரு . பசுலக்ஷணம் கூறுங்கால் , ஐந்தாஞ் சூத்திரத்து முதற் சூர்ணி 
கையின் கீழ்ச் சகலாவஸ்தை கூறப்பட்டது . 


சஎ. 


ச அ . 


சக . 


பதிலக்ஷணம் கூறுங்கால் ஆறாஞ் சூத்திரத்து இரண்டாஞ் சூர்ணி 
கையின் கீழ்ச் சுத்தாவஸ்தை கூறப்பட்டது . 

கேவலமானது மருட்கேவலம் , சகலகேவலம் , பிரளய கேவலம் , 
விஞ்ஞான கேவலம் , அருட்கேவலம் என ஐவகைப்படும் . 

மருட்கேவலமாவது அநாதிகேவலம் , அஃதாவது கேவலாவஸ் 
தைத் துரியாதீதத்தில் ஆன்மாவானது இருண்மலத்தோடு கூடிநிற்றலாம் . 

சகலகேவலமாவது சங்கரித்த பின்னர் மீளப்பிறத்தற்கேது 
வாகப்படும் கேவலம் , ஆங்குச் சூக்கும் பஞ்சகிருத்தியம் உளது ; இவ்வுண்மை , 

. வாவெவ ஹெ வொடய ெகாயயொமா நொறு 
5. நரவய சி - க3-| ரேயாகிவ - கியொமா உக -5 ) 5 
வ - யாஜாதம் 

ஸ்வா பேப்யாஸ்தே போதயந் போதயோக்யாந் ரோத்யாந் ருந்தந் பாச 
யந் கர்மிகர்ம ! மாயாசக்தீர் வியக்திம் யோக்யா : பிரகுர்வந் பச்யந் சர்வம் 
யத்யதா வஸ் துஜா தமா 

நிக , சாக்கிராவஸ்தையிற்போல் (மாயையில் ) ஆன்மா ஒடுங்கிக் கிடக் 
குமிடத்தும் , மலபரிபாக தாரதம்மியத்துக்கு இயைந்தவாறு , சிவபெருமான் 
ஆன்மாவுக்கு உணர்த்தற்பாலனவற்றை உணர்த்தியும் , தடுக்கற்பாலனவற் 
றைத் தடுத்தும் , கன்மங்களைப் பக்குவப்படுத்தியும் , மாயாசத்திகளைப் பிரச 
வோன் முகங்களாகச் செய்தும் , சமஸ்த சேதனாசேதனப் பொருளையும் 


45 


கூஅ 


சிவஞான போத 


[ க - ஞ் சூத்திரம் 


யதாப்பிரகாரம் பார்த்துக்கொண்டுமிருக்கின்றார் ” என்று மிருகேந்திராகமம் 
மாற்றால் உணரப்படும் . 


நஉ . பிரளயகேவலமாவது மாயையோடு இயைபின்றி ஆண்டுளதா 
கிய கேவலம் . 


(ருகூ . விஞ்ஞான கேவலமாவது மாயாகன்மம் என்னும் இரண்டினோ 
டும் இயைபின்றி ஆண்டுளதாம் கேவலம் . 

ருச . அருட்கேவலமாவது தத்துவசுத்தியின் பின்னுளதாம் கேவலம் . 

குரு , சகலமும் சகலத்திற் கேவலம் , சகலத்திற் சகலம் , சகலத்திற் 
சுத்தம் என மூவகைப்பட்டு, ஒவ்வொன்று ஐந்து வகைப்படும் . 

சகலத்திற் கேவலம் ஐந்தும் நாலாஞ் சூத்திரத்து ஙச , ( 1 , 2 , 3 , 
4 , 5 )-ம் பிரிவுகளிற் கூறப்பட்டுள்ளன . 

எ . சகலத்திற் சகலம் ஐந்தும் நான்காஞ் சூத்திரத்து கூஎ , ( 2 , 8 , 4 , 
5 , 6 )-ம் பிரிவுகளிற் கூறப்பட்டுள்ளன , 


ருசு . 


ரு அ . சகலத்திற் சுத்தம் இருதயமுதற் றுவாதசாந்த மீறாகிய ஸ்தா 
னங்களிற் புறக்கரண உட்காரணங்களைப் பற்றியும் பற்றாமலும் பிரத்தியாகார 
முதல் ஐவகைப்பட்டு நிகழும் யோகாவஸ்தையாய் ஒடுங்கியும் தோற்றியும் 
பயன் தரும் என்க . 

(நிசு , சுத்தாவஸ்தையும் சீவன்முத்தி , அதிகாரமுத்தி , போகமுத்தி , 
லயமுத்தி பாமுத்தி , என ஐவகைப்பட்டு , சாக்கிரம் , சொப்பனம் , சுழுப்தி , 
துரியம் , துரியாதீதம் எனப் பெயர் பெறும் . 


ஆறாஞ் சூத்திரத் தொகைப்பொருள் . 


சிவபெருமான் பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாத சிவமாயும் , 
பதிஞானமொன்றினால் அறியப்படும் சத்தாயுமுள்ளார் என்றும் , அறிவினால் 
அறியப்பட்ட சுட்டுப்பொருளெல்லாம் அசத்து என்றும் , மகாசங்கார காலத் 
திற் சத்தில்லை என்றாற் சத்தாகிய பசுவுக்குரிய தனுகாணாதி ஸ்தூலகாரிய 
ரூபமில்லை எனவும் , அசத்தில்லை என்றவிடத்திலும் ஸ்தூலகாரியரூபமில்லை 
எனவும் பொருள் படுமேயன்றி , அந்தச் * சத்து அசத்துக்களின் சூக்கும 
சொரூபசத்து இல்லை எனப் பொருள்படுத்தப்படாது என்றும் , பதியின் 
தடஸ் தவக்ஷணம் இரண்டாஞ் சூத்திரத்து எ - ம் பிரிவினாலும் , அவரது 
சொரூபலக்ஷணம் இந்த சு - ம் சூத்திரத்து எ - ம் பிரிவினாலும் கூறப்பட்ட 


/ 


* இங்கே சத்து என்றது பசுவாகிய ஆன்மாவின் மேற்று . 


சு- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


தென்றும் , பசுஞானம் கூ - ம் பிரிவினாலும் , பாசஞானம் கச - ம் பிரிவினா 
லும் , பசு பாசங்கள் பொதுவியல்புபற்றி அசத்தெனப்படுமேனும் , சிறப் 
பியல்புபற்றி அவை சத்தேயாம் என்றும் , மாயாவாதி , நையாயிகர் , பாதஞ் 
சலர் , சிவசமவாதி , சுத்தசைவர் என்போரை மறுக்குமுகத்தாற் சுத்தாவஸ் 
தை ஐந்தும் முறையே கூறப்பட்டனவாம் என்றும் உணரற்பாற்றாம் . 


ஆருஞ் சூத்திரப் பரீக்ஷைவினாக்கள் . 


க , சூத்திரப்பொருள் யாது ? சீ , 

சூத்திரக் கருத்துரை யாது ? (ந . 


உ . 


கூ . அதன் பொருள் யாது ? எ . 
ச . சூத்திரப் பிண்டப்பொருள் யாது ? எ . 
ரு , முதலாஞ் சூர்ணிகை யாது ? அ . 

அதன் பொருள் யாது ? சு . 
எ . அறிவினால் அறியப்பட்ட சட்டுப்பொருளெல்லாம் எங்க 
னம் கூறப்படும் ? சு . 

அ . சத்தாகிய பிரபஞ்சத்தைச் சுட்டப்படுதல்பற்றி அசத்து 
என்று கூறலாமா ? கூ . 

சுட்டுப்பொருளெல்லாம் எதுபற்றி உள்ளது என்னும் அறிவைப் 
பிறப்பிக்கின்றது ? கூ . 

அப்பொருளெல்லாம் எதுபற்றி இல்லை என்னும் உணர்வைப் 
பிறப்பிக்கின்றது ? க . 

மகாப்பிரளய காலத்திற்சத்தில்லை என்றால் , அதன் 
பொருள் என்னை ? கக . 

கஉ . அசத்து இல்லை என்றால் அதன் பொருள் என்னை ? கக , 


க 0 . 


கக . 


கங் , 


இங்ஙனம் பொருள் கொண்டவர் யாவர் ? கக . 


காரியாவஸ்தையில் ஸ்தூலமாய் விளங்கிநின்ற பிரபஞ்சம் காரணா 
வஸ்தையில் எங்கனம் விளங்கும் ? கக . 

கடு , தூலரூபமொழிந்து காரணாவஸ்தையிற் சூக்கும சத்தாரூபமாய் 
நிற்கும் பிரபஞ்சம் எங்ஙனம் கூறப்பட்டது ? கக . 


க 00 


சிவஞான போத 


( • -ஞ் சூத்திரம் 


கசு . பதியின் தடத்தலக்ஷணம் எங்கே கூறப்பட்டது ? கஉ . 
கள . பதியின் சொரூபலக்ஷணம் எங்கே கூறப்படுகின்றது ? எ . 

கவு . சிவபெருமானுக்குரிய ( சர்வஞ்ஞதைமுதலிய ) சிறப்புக்குணங்க 
ளெல்லாம் எவற்றில் அடங்கும் ? கஉ , 

பசுபாசங்களின் சிறப்பியல்புகள் எதனால் அறியப்படும் ? ககூ , 


20 . 


ஒரு விஷயத்தை அறிதற்குக் கருவியாய்க் கர்த்தா என்னும்படி 
நிற்பன யாவை ? கங . 

மனம் புத்தி முதலியன எது போல ஆன்மாவுக்கு வேறாம் ? கங . 
உஉ . மனமுதலிய பற்றினின்று நீங்கி , அவற்றைக்கொண்டு அறிப 
வன் யார் என்று ஆராய்ந்தார்க்கு யாது விளங்கும் ? கங . 


உக . 


உங . 


பசுஞானமாவது யாது ? கங . 


உசு . பிரபஞ்சம் எத்தனை வகைப்படும் ? கச . 


உரு . பாசஞானமாவது யாது ? கசு . 


உசு . 


உஎ, 


சைவசித்தாந்தப்பிரகாரம் அசத்து என்றதற்கு எப்படிப் 
பொருள்கோடல் ஆகாது ? கரு , 

பசு பாசங்கள் பொதுவியல்புபற்றி அசத்தெனப்படினும் சிறப் 
பியல்புபற்றி எங்ஙனம் கூறப்படும் ? கரு . 
உஅ . காரியப்பிரபஞ்சம் எங்ஙனம் காட்சிப்படுகின்றது ? கசு . 

காரியப்பிரபஞ்சம் எப்படித் தோன்றுகின்றது ? கசு , 


உக . 


கூ 0 . 


காலம் வந்தபோது பிரபஞ்சம் எங்ஙனமாகும் ? கசு . 


ஙக . 


மூவகைத் தத்துவமும் எங்ஙனம் லயமடையும் ? க அ . 


கூஉ . ஸ்ரீகண்டரால் ஒடுங்குந் தத்துவங்கள் யாவை ? ககூ . 


கூகூ . அனந்தேசுரரால் ஒடுங்கும் தத்துவங்கள் யாவை ? ககூ . 

லயசிவனால் ஒடுங்கும் தத்துவங்கள் யாவை ? கக . 


கூ.ச. 


கூரு . சுத்தசிவத்தினால் ஒடுங்கும் தத்துவங்கள் யாவை ? கக . 
ங க . தத்துவசுத்தியாவது யாது ? உ O. 
கூ.எ , நையாயிகர் அபாவத்துக்கு யாது பொருள் கூறுகின்றார் ? உக . 


கூ - சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபாம் . 


காக 


கூகூ . 


சக . 


சஉ . 


சங . 


கூ . அ . அங்ஙனம் அசத்துக்குப் பொருள் கூறுங்காற் சத்தில்லை , 
அதாவது , சூனியம் என்று பொருள் கொள்ளலாமா ? உக . 

காரியாவஸ்தையிற் பிரபஞ்சம் எதற்குப் புலப்படு 
கின்றது ? உஉ , ( 1 ) 
ச , அது காரணாவஸ்தையிற் கண்ணுக்குப் புலப்படுமா ? உக , 

காரியப்பிரபஞ்சம் யாது பற்றி அசத்தெனப்படும் ? உஉ . 
எதுபோலப் பிரபஞ்சம் தோன்றி ஒழிந்துபோம் ? உஉ . 
இரண்டாஞ் சூர்ணிகை யாது ? உங . 
அதன் பொருள் யாது ? உச . 

பரப்பிரமப்பொருள் அஞ்ஞானத்தினால் எங்ஙனம் பகுக் 
கப்படுகின்றது என மாயாவாதி கூறு 

தி கூறுகின்றான் ? உரு . 
சசு . அஞ்ஞானம் நீங்கியபோது எந்தப் பாகுபாடு ஒழிந்து போகின் 
றது என்கின்றான் ? உ ரு . 

அந்தப் பிரமம் எங்ஙனம் அறியப்படுமாறின்றி எங்க 
னம் நிற்கும் என்கின்றான் ? உரு , 

சஅ . சாந்தோக்கியாதி சுருதிகளிற் சுட்டறிவினால் அறியப்படாத 
சத்தானது சிவாகமங்களிலே எங்ஙனம் கூறப்படுகின்றது ? உசு . 


சாரு . 


சஎ . 


சக . 


இதனால் எவன் மறுக்கப்பட்டான் ? உஎ . 


ரும் . சிவப்பொருள் எதனால் அறியப்படமாட்டாது ? உ அ , ( 1 ). 


(நிக . 


ருகூ . 


நையாயிகர் மெய்ப்பொருளை எங்ஙனம் அறிதல் வேண்டும் என் 
கின்றார் ? உக . 
ருஉ ஆன்மா தனது அறிவை எதனில் அடக்கவேண்டும் ? உ அ , ( 4 ) . 

ஆன்ம அறிவினால் அறியப்பட்ட கட்டுப்பொருளெல்லாம் 
எங்கனமாகும் ? » 0 , ( 1 ) . 

ருச . கருவிகளினின்று நீங்கிப் பரம்பொருளைப் பாவிக்கலாமா? .0 , ( 2 ). 
ருடு . கருவிகளினீங்கினவிடத்து யாது தலைப்படும் ? » 0 , (2 ). 

கருவிகளினீங்கிப் பாவிப்பதென்பது யாதாய் முடியும் ? » 0 , (2 ). 
(இஎ . கருவிகளைக்கொண்டும் கருவிகளினீங்கியும் பாவியாது , சொல் 
லொணாததென்று பாவித்தால் என்னை ? 50 , ( 3). 


ருகா . 


கஉ 


சிவஞான போத 


[ சு- சூத்திரம் 


ருக . 


ருஅ . பாவனைக்கு எய்தாத பொருளை எய்தியதாகப் பாவித்தால் 
என்னை ? கூ 0 , ( 4 ). 

ஒரு பிரகாரத்தாலும் எய்தாத பொருளைப் பாழ் என்று 
கூறலாமா ? கூ 0 , ( 5 ) 

+ 0. சிவபிரான் பின் எங்ஙனம் பாவிக்கப்படுவர் ? » 0 , ( 6 ) 

சுக . அருளினாற் பாவிக்க வேண்டுமென்றமைக்கு வடமொழி தென் 
மொழிச் சுருதிப் பிரமாணங்கள் கூறுக ? ஙஉ , ஙச , கூசு . 

மனசு புத்தி என்பன எவர் பெயர் ? * 
க ங . அருளினால் எய்தப்பெறும் பரம்பொருளைத் தியான பாவனைக் 
குள்ளாக்கலாம் என்னும் எவர் மதம் மறுக்கப்பட்டது ? கூ எ . 

சுச . சிவப்பொருள் ஆன்மாவுக்கு வேறா ? வேறன்றா ? ஙஅ , (1) 
கூரு . தூலசித்து யாது ? சூக்குமசித்து யாது ? கூஅ , ( 3 ). 
சுசு , எந்தச் சித்து எந்தச் சித்துள்ளே அடங்கி நிற்கும் ? * 4 : ( 2 ). 
சா எ. ஆன்மாவின் அறிவினாற் பரம்பொருள் அறியப்படுமா ? ஙஅ , ( 2 ). 

கண்ணொளி தனக்குக் காட்டி நிற்கும் ஆன்மாவை 
அறியுமா ? கூஅ , ( 3) . 

சு கூ . அங்ஙனம் ஆன்மசிற்சத்தி சிவத்தை அறிந்து தன்குணியாகிய 
ஆன்மாவுக்குக் காட்டவல்லதா ? கூஅ , ( 3 ) . 

எல் . ஆன்ம சிற்சத்திக்கு வியஞ்சகமாய் நின்று அறிவிப்பது 
யாது ? கூ அ , ( 3 ) 


சு அ . 


எக , 


ஆன்மஞானம் ஆன்மசிற்சத்தி என்பவற்றில் , ஆன்மா எதனை 
ஒக்கும் ? ஞானம் அல்லது சிற்சத்தி எதனை ஒக்கும் ? கூகூ . 


பசுத்துவம் நீங்கிய ஆன்மா சிவனைப்போல எவற்றை 
யுடையனாவன் ? 10 . 

எகூ , அதுபற்றி ஆன்மஞானத்தை எந்த ஞானத்துக்கு ஒப்பாகும் 
என்று சிவசமவாதி கூறுகின்றான் ? ச O. 

எச . சிவசமவாதி எங்ஙனம் மறுக்கப்படுகின்றான் ? 40 . 
எரு . சத்தாகிய சிவம் எங்ஙனம் நிற்கும் ? சக , ( 1 ) 
எசு . அது சூனியப் பொருளாமோ ? சக , ( 1 ) 


சா - சூத்திரம் ] 


வ ச ன 


னாலங்கார தீபம் . 


கமட் 


எள . ஞேயப்பொருளேயன்றி அப்பொருளை அறியும் ஆன்மா ஆண் 
டிலதா ? உளதா ? சக , ( 1 ) 

எஅ . சிவப்பொருள் எது போல ஆன்மாவுக்கு வேறாகாது 
நிற்கும் ? சக , ( 2 ). 

பாசஞான பசுஞானங்களைக் கடந்த எந்த ஞானத்தினால் ஆன்மா 
சிவப்பொருளை அறிகின்றான் ? சக , ( 2 ). 

அ 0 . சிவபரம்பொருளைத் தலைப்பட்ட ஆன்மா சிவத்தோடு ஒன்றாய்ப் 


எசு . 


போமா ? சஉ . 


அக . இதனால் எவர் மதம் மறுக்கப்பட்டது . சஉ . 
அஉ . சுத்தாவஸ்தை ஐந்தும் எங்ஙனம் கூறப்பட்டன ? சங . 
அகூ . கேவலாவஸ்தை எங்கே கூறப்பட்டது ? சுச . 


அசு . சகலாவஸ்தை எங்கே கூறப்பட்டது ? சரு . 
அரு . சுத்தாவஸ்தை எங்கே கூறப்பட்டது ? சசு . 
அசு . கேவலம் எத்தனை வகைப்படும் ? ச எ . 


அஎ . மருட்கேவலமாவது யாது ? ச அ. 


சகலகேவலமாவது யாது ? சசு . 


அசு . இங்கே யாது கிருத்தியம் நிகழ்கின்றது ? சசு . 
10. அதற்குப் பிரமாணம் கூறுக ? (நிக . 
கூக , பிரளய கேவலமாவது யாது ? ருஉ . 
கூஉ . விஞ்ஞான கேவலமாவது யாது ? ருகூ 

அருட்கேவலமாவது யாது ? ருச .. 

சகலம் எத்தனை வகைப்படும் ? ருரு . 
கூடு . சகலத்திற் கேவலம் ஐந்தும் எங்கே சொல்லப்பட்டிருக் 


கூகூ . 


கச . 


கின்றன ? ருசு . 


அ . 


கசு . சகலத்திற் சகலம் ஐந்தும் எங்கே கூறப்பட்டுள்ளன ? ருஎ . 
கஎ . சகலத்திற் சுத்தம் ஐந்தும் எங்கே கூறப்பட்டுள்ளன ? ( நி 
கூ அ . சுத்தாவஸ்தை எத்தனை வகைப்படும் ? ருக . 


காச 


சிவஞான போத 


( எ- சூத்திரம் 


சிறப்பதிகாரம் . 


சாதனவியல். 


ஆன்ம சொரூபம் . 
ஏழாஞ் சூத்திரம் . 


நாவிகநியௌ கிஸ் - நவிதஹெ உயெ இயம் 
வ வறுவயொவெ - தா பஷ சூகா தயொவே yal 
நாசிச் சித்சந்நிதௌ கிந்து நவித்தஸ்தே உபே மிதம் 

பிரபஞ்சசிவயோர் வேத்தா ய ச ஆத்மா தயோ : பிருதக் ) 
2. ( இ - ள் . ) விக நியௌ சுவிக ந வெ.சி = (சிவனாகிய ) சித் 
தின் சன்னியிதில் ( பிரபஞ்சமாகிய ) அசித்து அறியமாட்டாது (விளங்கித் 
தோன்றாது ); தெ உலெ இய : ந விதம் = அந்தச் ( சிவமும் பிரபஞ்சமுமா 
கிய ) இரண்டும் ஒன்றை ஒன்று அறியமாட்டா ; ப : வவளுவயொ : 
வெ.தா = எவன் பிரபஞ்சத்தையும் சிவனையும் அறிகின்றானே ; vs = அவன் ; 
கயொ : வரட் சூதாவாக = அவ்விரண்டற்கும் வேறாகிய ஆன்மாவாம் , 


. 


யாவையுஞ் சூனியஞ் சத்தெதி ராகலிற் 
சத்தே யறியா தசத்தில தறியா 
திருதிற னறிவுள திரண்டலா வான்மா . 


சத்தாகிய சிவம் 


( இ - ள் . ) சத்து எதிர் யாவையும் சூனியம் = சத்தாகிய சிவத்தின் 
சன்னிதியில் எல்லாம் பாழாமாதலின் ; சத்து அறியாது = 
(( பிரபஞ்சத்தை ) அறிதல் செய்யாது ; அசத்தில் அது அறியாது = சடமாத 
லிற் பிரபஞ்சம் சத்தாகிய சிவத்தை அறியாது ; இரு திறன் அறிவுளது = 
( சத்து அசத்து என்னும் ) இருதிறத்தையும் ( பிரித்தறியும் ) அறிவுடைய 
தாகிய ஒன்று உளது ; இரண்டு அலா ஆன்மா = ( அது ) சத்து அசத்து என் 
னும் இரண்டு தன்மையும் அல்லாத ( சத்தசத்தாகிய ) ஆன்மாவாம் . 
( நி . ( க . ரை . ) ஆன்மாவின் சிறப்பியல்பு உணர்த்துகின்றது , 

( க . பொ . ) ஒன்றனை அறிந்தவிடத்து அதனால் எய்தும் பிரயோ 
சனத்தை அடைதற்குரிய முயற்சி செய்வோர்க்கு அதனைச் சாதிக்கும் 
வன்மை தமக்கு உண்டென்பதும் , சாதித்தலால் வரும் பிரயோசனம் இன் . 
னது என்பதும் , அதனைப் பிறப்பித்தற்கு வாய்ந்த சாதனம் இன்னது என்ப 


எ- சூத்திரம் ] 


வ ச 


னாலங்கார தீபம் . 


கரு 


தும் , அது தவத்தினால் எய்தும் என்பதும் உணர்ந்தாலன்றி அதன்கண் 
ஊக்கம் செல்லாமையால் , ஈண்டுச் சாதனஞ் செய்து அடைதற்குரிய அதிகாரி 
யை இன்னார் என உணர்த்துவது இச்சூத்திரமாம் என்க . 


எ . 


சிறப்பியல்பாவது பொதுவியல்புபோல இடையே நீங்குதலின்றி 
எக்காலத்தும் ஒருதன்மைத்தாயுள்ள துபற்றி உண்மை எனப்படுதலின் , அது 
சிறப்பதிகாரமெனப் பெயருடைத்தாயிற்று , 


அ . ஏழாம் , எட்டாம் , ஒன்பதாஞ் சூத்திரங்கள் மேலே பொதுவியல் 
பினாற் பெறப்பட்ட பதிபாசபசுபதார்த்தங்களுள்ளும் நீக்கவேண்டியதை 
நீக்கி , அதனால் வரும் துன்பத்தினின்று நீங்குதலும் , கொள்ளற்பாலதனைக் 
கொண்டு அதனால் எய்தும் இன்பத்தை அடைதலுமாகிய பிரயோசனத் 
அடைதற்கு ஏதுவாகிய சாதனஞ் செய்யுமியல்பை உணர்த்துதலில் , சாதன 
வியல் எனப் பெயருடைத்தாயிற்று . 

( சூ . பி . பொ .) ஆறாஞ் சூத்திரத்துட் கூறப்பட்ட சத்து அசத்து 
என்னும் இரண்டினுள்ளே , வாக்குமனாதீதமாகிய சிவசத்தின் சந்நிதியிலே 

ணரப்படும் தன்மையவாகிய அசத்தெல்லாம் விளங்கமாட்டாவாம் , அது 
பற்றிச் சூனியமெனப்படும் ; சத்தாகிய சிவம் அசத்தாகிய பாசத்தை அறி 
ந்து அதுபவியாது ; அசத்தாகிய பாசம் அறிவில்லாத சடமாதலின் , சத்தா 
கிய சிவத்தை அறிந்து அநுபவியாது . ஆதலாற் பாரிசேடப்பிரமாணத்தினாற் 
பிரபஞ்சத்தையும் சிவத்தையும் அறியும் அறிவொன் றுளதென்று பெறப் 
படுதலின் , அதுவே சத்தாகிய சிவமாதற்றன்மையும் , அசத்தாகிய பிரபஞ்ச 
மாதற்றன்மையுமாகிய இரண்டுமின்றிச் சத்தசத்தாயுள்ள ஆன்மாவாம் 
என்பது . 

முதலாஞ் சூர்ணிகை . 


க . 


கக . 


அரன் பாசத்தை அநுபவியான் . 

( சூ . பொ . ) சத்தாகிய சிவம் வியாபக அறிவுடையதாதலால் 
எவற்றையும் ஒருங்கே அறிந்து நிற்பதன்றி , ஏகதேசமாய்ப் பகுத்து ஒன்றை 
அறியுமாறின்றாமா.கலின் , சிவம் அசத்தை ( பாசத்தை ) அ.நுபவியாது 
என்றதாம் . 

சுட்டுணர்வின்மையாற் சிவபிரான் அசத்தை அறியாதிருத்தல் 
பற்றி அவரது முற்றுணர்வுக்கு இழுக்கில்லை என்று கூறப்படுகின்றது : 
க கூ . . 

( வெ . பொ .) சூரியனுக்கு முன் இருள்போல , சிவபிரானுக்கு 
எதிராகச் சடமாகிய பிரபஞ்சம் முனைத்து நில்லாமையான் , அச்சிவபெரு 


க .. 


கசு 


சிவஞான போத 


( எ- சூத்திரம் 


மான் தம்முள் வியாப்பியமாகிய பசு பாசங்களோடு வேற்றுமையின்றி உட 
னாகநின்று அசத்தை அறிதற்றுவாராயின் , அறிந்தாங்கறிவான்றி நம்ம 
னோர் போல வேறாக அதனைச் சுட்டி அறிவாரல்லர் . 


இரண்டாஞ் சூர்ணிகை . 


கசு . 


பாசம் அரனை அநுபவியாது . 
கடு . ( சூ . பொ . ) பதிஞான பசுஞானங்களோடொப்பப் பாசஞான 
மொன்றென வைத்து எண்ணப்படும் உரிமையுடைமையால் , அசத்தாகிய 
தத்துவப்பிரபஞ்சத்துக்கு அறிவு உண்டென்று கூறின் , அந்தப் பாசஞான 
அறிவானது தூலமாய்ப் பார்க்குக்கால் அத்தத்துவப்பிரபஞ்சத்துக்கு உளது 
போலத் தோன்றினாலும் , சந்தேகவிபரீதமின்றி மாசறுகாட்சியினால் ஆரா 
யுங்கால் , அந்த அசத்தாகிய தத்துவப்பிரபஞ்சத்துக்கு அறிவின்றாமா தலின் , 
அது சிவத்தை அறியுமாறின்றாம் , அதனால் அதற்கு அநுபவ அறிவில்லை 
என்பதாம் . 

பாசம்வாயிலாக ஆன்மாவின்கண் நிகழும் ஞானமே பாசஞா 
னம் என உபசரரமாகக் கூறப்படும் . பாசத்துக்கு ஞானமுளதென்று கூறு 
தல் ஆராய்தலின்மையால் எழுந்த அறியாமையே யன்றிப் பிறிதொன்றன்றாம் . 

( வெ . பொ . ) பரலை நிலத்தின் கண்ணே காணப்படுகின்ற கானற் 
சலத்தை நீரென்று நினைத்து அதனைப் பருக வருகின்ற தாகமுடையவன் 
அதனை நணுகியபோது , அந்தக் கானற்சலம் நீராதலின்றிப் பொய்யாய்ப் 
போனமைபோல , ஆசாரியர் உபதேசிக்கும் உபதேசமொழியைப் பெற்று , 
அந்த அசத்தாகிய தத்துவப்பிரபஞ்சத்தினிபல்பை ஆராய்ந்தறியமாட்டா 
தார்க்கு , அவ்வசத்தின்கண்ணே அறிவுள்ளதாகச் சத்தாந்தன்மையே 
காணப்படும் ; அவ்வுபதேசமொழியைப் பெற்று ஆராய்ந்தறியவல்லார்க்கு 
அசத்துக்கு அறிவில்லை எனவே புலப்படும் . 


கள. 


மூன்றாஞ் சூர்ணிகை. 


கஅ . உயிர் அவ்வரனை அடையும் ; அநுபவிக்கும் . 

கக . ( சூ . பொ .) மேலே கூறிப்போந்த சத்தாகிய சிவம் அசத்தா 
கிய கத்துவப்பிரபஞ்சம் என்னும் இந்த இரண்டையும் , அறியுந்தன்மையதாய் , 

ஒனக்க அறியும் உபதேசியாய் , சத்து அசத்து என்னும் இரண்டினும் அது 
பவ அறிவுள்ள தாயுள்ளது எதுவோ , அதுதான் சத்தும் அசத்துமல்லாத 
சதசத்தாகிய ஆன்மாவேயாம் என்பதாம் . 


எ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கலஎ 


20. இருளில் முன்னர் மறைபட்டும் இருளல்லாமலும் , ஒளியிற் பொ 
ருந்தி அறிந்தும் ஒளியல்லாமலும் இருக்கும் கண்ணின் இயற்கை போல , 
சத்தையும் அசத்தையும் அறியுந்தன்மைத்தாயது ஆன்மா ; இதனை உதா 
ரணங்கொண்டு விளக்குதும் : 

உக . ( வெ . பொ .) ( 1 ) ஆன்மாவே சத்து அசத்து என்னும் இரண் 
டையும் அறிவதாகும் ; ஆகலின் , அவ்வான்மா அவ்விரண்டின் வேறாம் ; 

( 2 ) அங்ஙனமாயின் , அவ்விரண்டையும் அறியும் ஆன்மாவுக்குத் தன் 
உண்மை அறியப்படுமாயின் , அதனைச் சேர்த்து மூன்றனையும் அறியும் என்று 
கூறவேண்டுமன்றி இரண்டினையும் அறியும் எனல் பொருந்தாது; 


( 3 ) ஆன்மாவுக்குத் தன்னுண்மை அறியப்படாதெனின் , அறியப் 
படாத பொருள் சூனியமெனப்பட்டு வழுவாயன்றோ முடியும் ; 

( 4 ) அவ்வான்மாவின் உண்மைத்தன்மை வாதெனின் , அது அவ் 
விரண்டும் போலத் தோன்றி , அவற்றோடு ஒப்பநிற்பதுமன்று ; விளங்காது 
சூனியமாய் நிற்பதுமன்று ; பின் மலரின்கண் மணம் அம்மலரின் கண்ணே 
அடங்கித் தோன்றுமாறுபோல , ஆன்மாவானது சத்தினும் அசத்தினும் 
சார்ந்ததன்வண்ணமாய் அடங்கித் தோன்றுவதோரியல்பாம் . ஆதலாற் 
சத்தும் அசத்தும் போலத் தனித்து அறியப்படுமாறின்றி அவ்விரண்டையும் 
அறிதல்வாயிலாக அறியற்பாலதொன்றாம் , 


உஉ . ஆன்மாவுக்குச் சிவத்தைப் போல அறிவுளதோ எனின் , ஆகாயத் 
தன்மையாகிய ஓசைபோல ஆன்மாவானது தன்னை விளக்குவதாகிய வியஞ் 
சகம் உள்வழி விளங்குவதோர் தன்மைத்து ; ஆதலால் அவ்வான்மாவுக்குச் 
சிவத்தோடொப்பச் சுதந்திர அறிவில்லையாதலின் , அது அறிவிக்க அறியும் 
உபதேசியாம் என்று கூறப்படுகின்றது : 

உகூ . ( வெ . பொ . ) ( 1 ) ஆன்மாவின் அறிவை விளக்குதற்குரிய கலாதி 
தத்துவமாகிய வியஞ்சகமில்லாதபோது அவ்வான்மா ஒரு விஷயத்தை இன்ன 
தென்று அறியமாட்டாது மயக்கமடைந்தும் , பசிகோய்க்கு அன்னம்போல 
அம்மயக்க நோய்க்கு மருந்தாகிய வியஞ்சகமுள்ள போது அம்மயக்க நீங்கி 
அப்பொருளை இன்னதென நிச்சயித்தும் இங்கனம் அறியும்போதும் ஒருங் 
கே அறியமாட்டாது ஒரு விஷயத்திற் சென்ற அறிவை மாற்றி மற்றொரு 
விஷயத்தை அறிந்தும் வருகின்றமையால் , இவ்வாறு மாறிமாறி ஒன்றொன் 
மாய் உணர்கின்ற ஆன்மா அனைத்தையும் ஒருங்கே ஒரியல்பாக உணர்வதாகிய 
சத்தின் தன்மை உடையதுமன்று ; 


* உபதேசி என்றது உணர்த்த உணருமியல்பினதென்பது . 


க 0 அ 


சிவஞானபோத 


( எ- சூத்திரம் 


( 2 ) அக்கனமாயின் வியஞ்சகமுள்வழியன்றி அறியமாட்டாத ஆன்மா 
அசத்தினியல்பையுடையதாமோ எனின் , வியஞ்சகமுள்ள விடத்தும் ஆன்மா 
தான் முன் அறிந்து செய்த கன்மங்களை அவ்வான்மாவே அறிந்து அநுபவிக் 
கின்றதேயன்றி , அசத்தாகிய பிரபஞ்சம் அறிந்து அநுபவித்ததின்றாம் ; ஆத 
லால் ஆன்மாவுக்கு அசத்தின் தன்மையுமில்லை ; 


( 3 ) சத்தகுணமுடைய ஆகாயம் போலக் கலாதிதத்துவ வியஞ்சகமுள்ள 
போது அறியுமொப்புமையாற் சத்தாதலும் , அக்கலா திதத்துவ வியஞ்சக 
மில்லாதபோது அறிவு நிகழாதவொப்புமையால் அசத்தா தலுமாகிய தன்மை 
யுடையது அவ்விரண்டுக்கும் வேறாகிய சதசத்தாகிய ஆன்மாவாம் . 


உச . ஸ்படிகம்போலச் சார்ந்ததின் வண்ணமாய் அழுந்தும் தன்மைய 
தாதலின் , அது சத்து அசத்து என்னும் இரண்டன்பாலும் உள்ள தாம் 
என்று கூறப்படுகின்றது : 


ந . ( வெ, பொ .) மேலே கூறப்பட்ட மயக்கமாகிய அஞ்ஞானம் 
கலா திதத்துவ வியஞ்சகமில்லாதபோது மேற்பட்டும் , அவ்வியஞ்சகமுள்ள 
போது நீங்கியும் இவ்வாறு நிலைபேறுடையதன்றாகலின் , அந்த அறியாமை 
எப்பொழுதும் ஒரே இயல்பினதாய் நிலையுற்று விளங்கும் ஞானமாகிய சில 
சத்தின் கண்ணே சூரியன் முன் இருள் போல நிகழாதாம் ; மெய்ஞ்ஞானமாகிய 
சிவசத்துள்ள அநாதியேதானே , கடல் (வெளியாகிய ) ஆகாயத் தின்கண்ணே 
பொருந்தாது அக்கடல் ( ஆகாயத்துள்ளே ) யுள்ள நீரினிடத்தே பொருந்து 
கின்ற உப்புப்போல , அந்த அஞ்ஞானமாகிய ஆணவமயக்கம் தான் பொருந்து 
தற்குரிமையுடைய சதசத்தாமியல்பினவாய ஆன்மாக்கள் உள்ளனவாக , 
அந்த ஆன்மாக்களைப் பொருந்தி நிற்கும் ; அது சிவசத்தைப் பற்றாது என் 
பது பெற்றாம் , உப்பு நீரில் வியாப்பியமாய் அடங்கி , நீர் கடலாகாயத்துள் 
வியாப்பியமாய் அடங்கி நின்றாற்போல , ஆணவமாகிய அஞ்ஞானமயக்கம் 
வியாப்பியமாய் ஆன்மாவில் அடங்க , ஆன்மா சிவத்துள் வியாப்பியமாய் 
அடங்கி நிற்குமாம் என்க , 


உசு . ஆகவே பாச , பசு , பதி என்பன வியாப்பிய வியாபகங்களாய் 
நின்றவாறு தெளியப்படும் . 

ஆன்மாவுக்குச் சிவம் அஞ்ஞானம் என்னும் இரண்டினிடத்தும் 
இயைபு கூறவே , சத்தின்பாலும் அசத்தின்பாலும் ஆன்மா உளதாதல் கூறிய 
வாறாயிற்று . 


உஎ , 


உஅ . தத்துவங்களைச் சடமென்று திடமாய் அறிந்து ஆன்மா நீங்கி , 
அறிவாகிய தானே முதலென்று நிற்றல் ஆன்மரூபம் . 


எ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


காக 


என 


கூ 0 . 


உகூ . சத்து அசத்து என்னும் இரண்டையும் அறியும் அறிவு உளது 
னவே , சத்தும் அசத்தும் பிரமேயம் ; அவ்விரண்டையும் அறியும் சத்தசத் 
தாகிய ஆன்மா பிரமாதா ; ஆன்மாவின் அறிவாகிய சிற்சத்தியே பிரமாணம் ; 
அவ்வறிவின் நிகழ்ச்சி பிரமிதி . 

சத்து அசத்து என்னும் இரண்டினாலும் விளங்கும் அறிவுளதெ 
னவே , அவ்விரண்டனுள்ளே அசத்தினால் விளங்கும்போது , ஆன்மாவுக்கு 
வேறாய் நின்று விளங்கும் காட்சி அனுமானம் உரை எனப்படும் பாசஞான 
மூன்றும் அவ்வான்மாவுக்கு வியஞ்சகங்களாம் . 

கூக , சத்தினால் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும்போது , அனன்னிய 
மின்றித் தனக்கு ஆதாரமாய் உடனின்று விளக்கும் சிவஞானம் வியஞ்சக 
மாம் . 

கூஉ , ஆன்மாவுக்கு இருதிறனிலும் அறிவுளதெனவே , அந்த அசத் 
தினால் விளங்கி அசத்தை அறியும்போது அசத்தின்பாலும் , சத்தினால் விளக் 
கிச் சத்தை அறியுங்காற் சத்தின்பாலும் சார்ந்து அது அதுவாய் நின்றுள 
தென்பது பெறப்படும் . 


ஏழாஞ்சூத்திரத் தொகைப் பொருள் . 


முத்திக்குரிய சாதகஞ் செய்யும் அதிகாரி ஆன்மா என்றும் , இந்த 
ஆன்மா சத்தசத்தாம் இயல்புடையதென்றும் , எல்லாவற்றையும் அறிந்தபடி 
அறிந்து நிற்கும் சிவபிரான் ஏகதேசமாகிய ஒன்றைச் சுட்டி அறியாரென்றும் , 
பாசம்வாயிலாக ஆன்மாவின்கண் நிகழும் ஞானம் பாசஞானமெனப்படுமென் 
றும் , ஆன்மாவானது சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய தத்துவப் பிரபஞ் 
சத்தையும் அறியுமியல்பினதாயும் , அறிவிக்க அறியும் உபதேசியாயும் , ஸ்படி 
கம்போலச் சார்ந்ததின் வண்ணமாய் அழுந்துந்தன்மைத்தாதலின் சத்தசத்து 
என்னும் இரண்டன்பாலு முளதாயும் உள்ளது என்றும் கூறப்பட்டது . 

ஏழாஞ் சூத்திரப் பரீக்ஷைவினாக்கள் . 


ஏழாஞ் சூத்திரப்பொருள் யாது ? சீ . 
சூத்திரக் கருத்துரை யாது ? ந . 

அதன் பொருள் யாது ? கா . 
சு . சிறப்பதிகாரம் என்றது யாதுபற்றி ? எ . 
ரு . சாதனவியல் என்றமைக்குக் காரணம் என்னை ? அ . 

சிவசன்னிதியில் அசத்தெல்லாம் விளங்கும் இயல்பினவோ ? க . 


சு 


ககம் 


சிவஞான போத 


[ எ- கத்தரம் 


அவை விளங்கமாட்டாமையால் அவை எங்ஙனம் கூறப்படும் ? கூ . 
அ . பிரபஞ்சத்தையும் சிவத்தையும் அறியும் அறிவு யாது ? சு . 


க . 


முதலாஞ் சூர்ணிகை யாது ? க 0 . 


க . 


கக . 


க 2 , 


அதன் பொருள் யாது ? கக , 

சிவபிரான் பிரபஞ்சத்தைச் சுட்டி உணசாதிருத்தல் அவர் முற் 
றுணர்வுக்கு இழுக்காமோ ? கஉ . 

சிவபிரானுக்கு முன் பிரபஞ்சம் எதுபோல முனைக்காது ? கூ . 
கங . நம்மனோர் போலச் சுட்டி அறியாது , பின் பிரபஞ்சத்தை அவர் 
எங்ஙனம் அறிந்து நிற்பர் ? கங . 

இரண்டாஞ் சூர்ணிகை யாது ? கச . 
கரு. தத்துவப் பிரபஞ்சத்தை உள்ளவாறு ஆராயுங்கால் அதற்கு 
அறிவு உளதாமோ ? கரு , கள . 


கச . 


கசு . 


பாசஞானமாவது யாது ? கசு . 


கஎ . மூன்றாஞ் சூர்ணிகை யாது ? க அ . 
க . அ . அதன் பொருள் யாது ? கக . 

கக , சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய பிரபஞ்சத்தையும் அறிவது 
ஆன்மா என்று விளக்குக ? 20 . 


20 , 


ஆன்மாவானது சத்து அசத்து என்னும் இரண்டினால் அறிவிக்க 
அறியும் உபதேசியாதலின் , அதற்கு அறிவு விளங்கும் தன்மையை விளக்குக ? 
உகூ , ( 1 ), ( 2 ) , ( 3 ) 

உக , பசிநோய்க்கு அன்னம் போல ஒன்றையும் அறியாது மயங்குக் 
கால் , ஆன்மாவுக்கு வியஞ்சகமாயுள்ளது யாது ? உங , ( 1 ) 

கலாதி வியஞ்சகங்கள் அசத்தின்பாற்பட்டனவா ? கூ 0 , ங ங , ( 3 ). 
உ , சத்தாகிய சிவத்தினால் ஆன்மாவுக்கு அறிவு நிகழுங்கால் , 
அதற்கு வியஞ்சகமாயுள்ளது யாது ? ங க . 

கலாதி தத்துவ வியஞ்சகமுள்ளபோது ஆன்மா அறிதலால் அத 
ற்கு எதன் தன்மை உண்டாகின்றது ? உங ( 3 ). 

உடு , அக்கலா திகள் இல்லாதபோது ஆன்மாவுக்கு அறிவு நிகழாதா 
யின் , அதற்கு எத்தன்மை உளதாகின்றது ? உகூ , ( 3 ) 


எ - ஞ் சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


ககக 


8.சு. 


ஆதலால் அவ்வான்மா எங்ஙனம் கூறப்படும் ? உகூ , ( 3 ) 


உஎ . சத்து அசத்து என்னும் இரண்டன்பாலும் ஆன்மா உளதாம் 
என்பதை விளக்குக ? உரு . 


உஅ . 


கடல் என்றது எதனை உணர்த்துகின்றது ? உரு . 


உக . உப்பு எதிலே பொருந்தியுள்ளது ? உரு . 


கூ .0 . உப்பு எதிலே பொருந்தாது ? உரு . 


கூக. 


ஆணவமலம் எதனைப் பற்றும் ? உரு . 


ஆணவமலம் சிவத்தைப் பற்றுமா ? உரு . 


கூகூ . உப்பு எதிலே வியாப்பியம் ? உரு . 
கூச . நீர் எதிலே வியாப்பியம் ? உரு . 


கூடு 


ஆண 

ணவமலம் எதிலே வியாப்பியம் ? உரு . 


ஆன்மா எதிலே வியாப்பியம் ? உரு . 


நஎ. 


ஆன்மரூபமாவது யாது ? உ அ . 


கூ அ . பிரமேயம் யாது ? உசு . 


க . 


பிரமாதா யாது ? உசு . 


ச 0 . பிரமாணம் யாது ? உசு . 


சக. 


பிரமிதி யாது ? உசு . 
சட் . பாசஞானம் எத்தனை வகைப்படும் ? கூ 0. 


ககஉ 


சிவஞானபோத 


[ அ- சூத்திரம் 


சிறப்பதிகாரம் . 


சாதனவியல் 


எட்டாஞ்சூத்திரம் . 


XCXOXOK 


2 . 


வா 


வவாவஹெயவயெவாளுவெதீ கிவொய் கஃ 
8 - லெதெகா நஈணாநநாய நவோவொதிக்கு ! 
ஸ்தித்வாசஹேந்திரியவியாதைஸ்துவாம்நவேத்சீதிபோதித :| 
முக்துவைதாங்குருணாநந்யோதய பிராப்நோதிதத்பதம் !! 

(இ - ள் . ) ஐயவாயெஃ வஹவா = ஐம்புலவேடரோடு 
கூடியிருந்து ; வா ந வெதி உதி 

வெதி உதி = உன் பெருமை அறிந்திலை என்று 
மாணா = ஞானாசாரியராலே ; வொயகம் = அறிவுறுத்தப்பட்டவனாகிய , 
யங 8 = ( முன்னரே தவத்தை ஈட்டும் பேறு பெற்ற ) செல்வமுடைய ஆன்மா 
வானவன் ; வாதாது 3 - கா = இவ்வைம்புலவேடரை விட்டு ; சுநந தசு 

ரவொக் = அனன்னியனாய்ச் சிவனார் திருவடியை அடைகின்றான் . 
ஐம்புல வேடரி னயர்ந்தனை வளர்த்தெனத் 
தம் முதல் குருவுமாய்த் தவத்தினி லுணர்த்தவிட் 

டன்னிய மின்மையி னரன்கழல் செலுமே . 
ச . ( இ - ள் . ) ஐம்புல வேடரின் = ஐம்புல வேடருள்ளே ; வளர்ந்து 
அயர்ந்தனை என = வளர்ந்து ( நின் பெருமையை ) மறந்தாயென்று ; தம் முதல் 
குருவுமாய் = தமக்குள்ளே ( நின்றுணர்த்தி வந்த ) பரம்பொருள் ஆசாரியருமாகி ; 
தவத்தினில் உணர்த்த = ( முன் ஈட்டிய ) புண்ணிய விசேடத்தினால் அறிவிக்க ; 
விட்டு = ( அவ்வைம்புலவேடரை) விடுத்து ; அன்னிய மின்மையின் அரன்கழல் 
செலும் = அனன்னியமாந்தன்மையின் அம்முதல்வர் திருவடியை அடையும் . 


வடிவ 


உணர் 


ரு . ( க - ரை . ) ஞானத்தினை உணரு முறைமையை 
த்துகின்றது . 

(க- பொ.) ஆன்மாவின் அறிவானது அசத்தான் விளங்கி அசத் 
தாகிய பாசத்தின் பாலுளதாய் அசத்தினை அறிந்து நின்றவாறும் , சத்தான் 
விளங்கிச் சத்தாகிய சிவத்தின்பாலுள தாய்ச் சத்தினை அறிந்து நிற்குமாறும் 
தரிசிக்கும் முறையினை அறிவித்தல்வாயிலாக , சாதித்தற்குரிய அதிகாரம் 
ஆன்மாவாகிய தனக்கு உண்டென்று அறிந்த ஆன்மாவுக்குச் சாதித்ததனால் 
அடையும் பிரயோசனம் இன்னது என்றும் , அதற்குச் சிறந்த சாதனமாவது 


அ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


ககங . 


எ . 


இன்னது என்றும் , அது வரும்வழி இன்னது என்றும் உணர்த்துவது இந்த 
எட்டாஞ் சூத்திரம் என்பதாம் . 

( சூ . பி . பொ .) ஆன்மாவானது தான் முன்னே செய்தீட்டிய புண் 
ணிய விசேஷத்தினால் தனக்கு அந்தரியாமியாய் இதுவரையும் உள்ளே நின்று 
உணர்த்தி வந்த பரம்பொருளாகியசிவம் இப்போது ஆசாரியவடிவங்கொண்டு 
எருந்தருளி வந்து , சிவ தீக்ஷை செய்து , “ அரசகுமாரனாகிய நீ ஐம்பொறிகளா 
கிய வேடருள்ளே அகப்பட்டு வளர்ந்து உன் பெருந்தன்மை அறியாது மயங் 
கித் இன்புற்றாய் " , உன் பெருந்தன்மை இவ்வியல்பினதென்று உணர்த்த , 
உணர்ந்தமாத்திரையிலே அவ்வைம் புலவேடரை விட்டு நீங்கி , அன்னிய 
மின்றி அனன்னியமாய் நிலைபெற்று அச்சிவத்தின் திருவடிகளை அடையும் . 

அ . வெண்கொற்றக்குடையும் , நவரத்தினகிரீடமும் , சிங்காசனமும் 
அரசர்க்குரிய சிறப்படையாளங்களாம் . அங்ஙனமே , உலகமனைத்துக்கும் மூல 
காரணமா மியல்புபூண்ட ஒரு பெரிய வெண்கொற்றக்குடையையும் , அனைத் 
தையும் ஒருங்கே ஒரியலபினால் அறியும் முற்றறிவாகிய ஒரு பெரும் பிரகாச 
முடியையும் , அங்கங்கே ஆன்மாவுக்கு ஆன்மாவாய் நின்று எவற்றையும் பிரே 
ரிக்குமியல்பினதாகிய ஒரு பெருஞ் சிங்காசனத்தையும் தமக்கே உரிமை 
யாகக்கொண்டு சிறந்தமைபற்றிப் ( பசுக்களைப்பற்றிய பாசங்களை அழித்தலா 
கிய கெடுத்தல் செய்தலினால் அரன் என்னும் திருநாமத்தையுடைய ) சிவபெரு 
மானை அரசராகவும் , சிவபெருமானது பேரானந்தப்பெருஞ்செல்வமுழுதும் 
தன தேயாகக்கொண்டு அநுபவிக்கும் சுதந்திரமுடைமையும் , சித் எனப்படும் 
சாதி ஒப்புமையுமபற்றி ஆன்மாவை அரசகுமாரனாகவும் , அவ்வான்மாவின் 
அறிவுபபெருஞ் செல்வ முழுமையும் வழிபறித்துச் சிறுமையுறுத்தி விதிவிலக் 
குகளை இழந்து இழிதொழிற் கண்ணே நிற்பித்தலால் ஐம்பொறிகளை வேட 
ராகவும் உருவகஞ் செய்யப்பட்டது . 


முதலாஞ் சூர்ணிகை. 


க . உயிர்க்கு நல்லறிவு தவத்தினாலே வரும் 


க . ( சூ . பொ .) ஆன்மாக்களுக்கு ஆசாரியர் அறிவுறுத்தியவாறு 
சிவஞானக்கண் கொண்டு அறிவதாகிய சாதனஞானமானது முற்பிறவியிற் 
செய்த சரியை கிரியா யோகங்களாகிய தவத்தினால் எய்தும் என்பதாம் . 

சிவபெருமான் சர்வவியாபகராய் நின்று விளக்கினாலும் ஆன்மாக் 
கள் அறிவு ஸ்தூலவறிவா தலின் அங்ஙனம் ஒரேமுறையில் விளங்கமாட்டாது 
தத்தமக்கியன்றவாறு படிமுறையானே சிறிது சிறிதாக ஏகதேசமாய் விளங்கி , 
பின்னர் மேலோங்கி வியாபகமாய் விளங்குவதோர் தன்மையினதாமென் 


கக . 


கச 


சிவஞான போத 


( அ - ஞ் சூத்திரம் 


றும் , அதற்கேற்பப் படிமுறையானே சிவபெருமானது சிற்சத்தியும் பூருவ 
பக்கத்துச் சந்திரன் போலத் திரோதானசத்திரூபமாய்நின் றுணர்த்துமென் 
றும் , ஆன்மாக்களைப்பற்றிய பற்பல சத்திகளையுடைய அஞ்ஞானமாகிய மல 
மும் அம்முறையே சிறிது சிறிதாகப் பூருவபக்கத் திருள் போலத் கேய்ந்து 
தேய்ந்து முடிவிலே பற்றறக்கழியும் என்றும் , அதற்கேற்பக் திரோதான 
சத்தியும் அம்முறையே சிறிது சிறிதாகத் தன்றன்மை நீங்கிச் சிற்சத்திரூப 
மாய்ப் பதிந்து பதிந்து முடிவிலே அதிதீவிரசத் கியாய்ப் பதியுமென்றும் , 
அதனால் (விடயங்களில் வெறுப்புண்டாம் ) என்றும், அதுபற்றி ( முத்தியில் 
விருப்பம் நிகழுமென்றும் , அதற்கியையப் பல்வகைப்பட்ட உபதேசங்களும் 
படிமுறையானே மேற்பட்டுவரும் என்றும் , அதற்கிசையவே ஆன்மாக்களு 
க்கு அநுபவஞானங்களும் மேற்பட்டு எய்தும் என்றும் உணரற்பாற்று .. 

கஉ . ( வெ . பொ .) சரியை கிரியாயோகங்களாகிய தவத்தைச் செய் 
தோர் அத்தவப்பயன்களைக் கொடுக்கும் சாலோக . சாமீப , சாரூப பதங்க 
ளைப் பிறழாது அடைந்து , ஆண்டுளவாகிய இன்பங்களை அனுபவித்திருந்து , 
மீளப் பூவுலகின்கண்ணே வந்து பிறந்து சேஷித்த கன்மபயன்களை அநுபலித் 
து (விஷயப்பற்றுக்களை ) அறுக்கும் பொருட்டு அவ்வாறு தவஞ் செய்தற்குரிய 
உயர்ந்த சாதி குடிப்பிறப்பின்கண்ணே வந்தி பிறந்து தவக்குறையான் அவ் 
விஷயப்பற்று முறுகாவண்ணம் அறுத்துத கத்திவஞானத்தைத் தலைப்படு 
வார் ; ஆகவே , இழிகுலத்தார் . தத்துவஞானத்துக்கு உரியா கார் என்க 

சரியை கிரியாயோகங்களாகிய தவங்களே தத்துவஞானத்தைக் 
கொடுக்குமென்று வலியுறுத்திக் கூறவேண்டிய தொறுச்கு ? வேதத்துட் 
கூறப்பட்ட யாகமுதலியன தத்துவஞானத்தைக் கொடுக்குமென்று கூறினால் 
என்னை எனின் , 

ஸ - காேொ யஜெது 

ஸ்வர்க்ககாமோ யாரீஜத ! 
கரு . ( வெ . பொ .) " சுவர்க்கத்தை விரும்பினவன் வேள்வியைப் 
புரிக ” என்றற்றொடக்கத்தனவாக வேதமானது யாகமுதலிய தருமங்களை 
விதிக்குமிடத்தே அந்த வாகா திகளிற காமியப்பயன்களையும் உடன்கூறிச் 
கொண்டே வருகின்றன . அவ்வியல்பினவாகிய வேள்விப்பயன்களால் எய்தும் 
சுவர்க்கவின்பம் முன்னர்ப் பசித்தமையால் உண்டு பின்னரும் பசிப்பவனுக்கு 
அவ்வுணவினால் வரும் இன்பத்தை ஒக்கும் ; நல்வினையும் தீவினையும் ஒருவற்கு 
ஞானத்தைத் தடுத்துப் பக்தமுறுத்துதலினால் , அவ்விரண்டும் முறையே 
பொன்விலங்கும் இருப்புவிலங்கும் போலாம் . இந்த நல்வினை தீவினைகள் 
இரண்டும் அடுபவமாத்திரையினாலே கேடுறாது மேன்மேல் முறுகி ஒங்குவன 
வாகிய சரியை கிரியாயோகங்களாலே நேராக ஒத்தால், அத்தவங்களின் 


ககூ , 


- 


அ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


ககரு 


கசு . 


பயனாகிய பதமுத்திகளை அநுபவித்துக்கொண்டிருக்கும் அந்தச் சாலோக 
முதலிய உலகங்களிலிருந்துதானே ஞானநெறியிற்றலைப்படுவர் . அப்புண்ணிய 
பாவமிரண்டும் ஒப்பாகாவிடின் , மீளப் பூவுலகின்கண்ணே வந்து பிறந்து இரு 
வினை யொப்பெய்தி ஞானாசாரியரின் திருவருளாற் சாதனமாகிய ஞானத்திற் 
றலைப்படுவர் . 

ஒருவனது அறிவின்கண்ணே ஒன்றில் விருப்பும் ஒன்றில் வெறுப் 
புமின்றிப் புண்ணியபாவம் இரண்டினும் , அவற்றின் பயன்களாகிய இன்ப 
துன்பங்களிலும் உவர்ப்பு ஒப்ப நிகழுதலே ( இருவினையொப்பாம் ) என்று 
உணரப்படும் . 

கஎ , சிவபுண்ணியம் அபுத்திபூதவம் , புத்திகவம் என இருவகைப் 
படும் . அவற்றுள் அபுத்திபூருவம் யாகமுதலியவற்றுட் போலப் பொது நீக்கி 
அறியுமாறின்றிச் சிவபிரானையுற்றுச் செய்வதும் , அந்நோக்கமுமின்றி மாவலி 
என்னும் ஓர் அசுரன் முற்பிறவியில் எலியாகி வேதாரணியத்தில் அணையும் 
தீபத்தைத் தூண்டினமை போன்ற ஓர் வினை யாதோர் பிரகாரத்தாற் சிவபிரா 
னுக்குப் பணியாய் முடிவதும் என இருவகைப்படும் . 

பொது நீக்கிச் செயப்படுவதாகிய சிவபுண்ணியமும் பொது 
சிறப்பு என்று இருவகைப்படும் . பொதுச்சிவபுண்ணியமாவது சிவபுண்ணி 
யத்துக்கு அங்கமாகிய சிவதீக்ஷையின்றி அவ்வாறு செய்வது ; சிறப்புச்சிவ 
புண்ணியமாவது சிவதீக்ஷையுடையராய் அங்கனம் செய்வது . 

பொதுச்சிவபுண்ணியமும் சிறப்புச்சிவபுண்ணியமும் பக்தி 
காரணமாக உண்மையாற் செய்வதும் புகழ்பொருள் காரணமாக ( உலகப் 
பயனை நோக்கிச் செய்வதும் என வெவ்வேறு இருவகைப்படும் . 

சரியையிற் சரியை , சரியையிற் கிரியை . சரியையில் யோகம் , 
சரியையில் ஞானம் என்னும் நான்கும் , அங்ஙனம் கிரியையிற் சரியை முதலிய 
நான்கும் , போகத்திற் சரியை முதலிய நான்கும் , ஞானத்திற் சரியை முதலிய 
நான்குமாகச் சிவபுண்ணியும் பதினாறு வகைப்படும் . (உண்மையாற் செய்யப் 

) 
யங்கள் தொகையால் முப்பத்திரண்டு வகைப்பட்டுப் பின்னும் விரியும் என்று 
யூகித்து உணர்க . 

இரண்டாஞ் சூர்ணிகை. 


சுஅ . 


கக . 


20 . 


உக . உயிர்க்குச் சற்குருவாய் வருவது அரனே . 

உஉ ( சூ . பொ . ) மேலே கூறியவாறு சரியை முதலிய மூன்றும் முற் 
றிய பின்னர் அந்த முதிர்வு காரணமாக மலபரிபாகம் , சத்திநிபாதம் எய்தி , 


ககள் 


சிவஞான போத 


( அ - ஞ் சூத்திரம் 


உங.. 


தத்துவஞானத்தில் அவாவுற்ற ஆன்மாவுக்கு , இதுவரையும் தமக்கு முதலாய் 
உண்ணின்று உணர்த்தி வந்த சிவபரம்பொருளே அப்பருவம் எய்திய ஆன்மா 
வுக்கு ஆசாரியமூர்த்தமாய் எழுந்தளிவந்து அத்தத்துவஞானத்தை உப 
தேசித்தருளும் என்பதாம் . 

சிவபெருமான் பாலில் நெய்போல மறைந்து வேறாய் நில்லாது ; 
சுத்தான்மசைதன்னியத்தையே தமக்குச் சொரூபமாகக்கொண்டு தயிரி 
னெய்போல அவ்வான்மசைதன்னியத்தில் விளங்கி நிற்பாராக , சிவபெரு 
மானைச் சார்ந்து அவ்வண்ணமாகிய சைதன்னியம் விளங்கப்பெறும் உடம்பும் 
அவ்வாறு அருண்மயமே யாதலின் , அவ்வுடலை இடமாகக்கொள்ளுதல் 
பொருத்தமுடைமையான் , சிவபரம்பொருள் ஆசாரியமூர்த்தமாக எழுந்தரு 
ளும் என்று கூறப்பட்டதாம் என்க. 


உச . 


ஒவ்வோரிடங்களில் ஆசாரியராக எருந்தருளி வந்து உணர்த்தா 
திருப்பவும் ஞானம் நிகழ்கின்றதே எனிற் கூறுதும் ; -- 

உடு. ( வெ . பொ . ) சிவபெருமான் விஞ்ஞானகலர் , பிரளயாகலர் , சகலர் 
என்னும் மூவகை ஆன்மாக்களுள்ளே , விஞ்ஞானகலராயினோர்க்குத் (தன் 
மையினின்றவாறே ) அறிவுக்கு அறிவாய்நின்று தத்துவஞானத்தை உப 
தேசிப்பர் ; பிரளயாகலர்க்கு நாற்புயம் , திரிநேத்திரம் , நீலகண்டமுதலிய 
உ - றுப்பிற்றாய்த் தன்னியற்கை வடிவே குருவடிவாகக் காட்டி முன்னாக நின்று 
தத்துவஞானத்தை உபதேசிப்பர் ; சகலர்க்கு அவர் வடிவுபோலும் வடிவு 
டைய குருவாகி அவ்வடிவின் பின்னாக மறைந்து நின்று தத்துவஞானத்தை 
உணர்த்துவர் . 

உசு . விஞ்ஞானகலர் பிரளயாகலர்க்கு நிராதாரமாகவும் , சகலர்க்குச் 
சாதாரமாகவும் நின்று அருள் செய்வர் என்பது பெறப்படும். 


உன் . 


விஞ்ஞானகலர் , பிரளயாகலர் , சகலர் என்போர்க்குச் சிவபெரு 
மான் ஒருபிரகாசமாக உபதேசியாது , தன்மையினும் , முன்னிலையிலும் , 
படர்க்கையினும் , நின்று உணர்த்துவதற்குக் காரணம் 

உரைக்கப்படுகின் 


உ அ . ( வெ . பொ .) ஆன்மாக்களெல்லாம் தமக்குரிய படிமுறையானே 
சிவபெருமான் அறிவிக்க அறியும் இயல்பினவேயன்றி ஒன்றுபோல் உணரு 
மியல்பினவன்று ; ஆகலால் , அறிவினாற் குறைவுறாத சிவபெருமானது 
தேசயொழியைக் கேட்டுணருமியல்பினராகிய பிரளயாகலர் சகலராயினோர் 
க்கு அறிவித்தால் அறிதலாகிய குறைபாடுகள் முன்னிலையினும் பின்னிலையி 
னும் நிகழ்வனலாம் . அச்சிவபெருமானது உபதேசமொழியைக்கொண்டு 
உai 1.7 விஞ்ஞான கலர்க்குச் சிவபெருமானாற் கொள்ளப்படும் 


அ- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


ககஎ 


தன்னுண்மைமாத்திரத்தினால் மோக்ஷத்தைக் கொடுக்கும் ஞானம் நிமழுமாம் 
என்பதாம் , 

நூல் குறைவுடைய தேனும் , அதனைக் கேட்பித்துச் சிந்திப்பித் 
துத் தெளிவிக்கும் ஆற்றலில் ஆசாரியரது அறிவு குறைவுறாமையால் , அவர் 
அறிவினாற் குறைவுறாதவர் எனப்பட்டார் . 


உக . 


கூக , 


கூ 0 , ஆசாரியரது அறிவு குறைவுறாமைபாற் கேட்டுச் சிந்தித்தன் 
றித் தெளியப்படாத குறைபாடுடைய நூல் வேண்டாத நுண்ணுணர்வுடைய 
விஞ்ஞாதனகலர்க்குச் சிவபெருமானால் ( தன்மையில் ) அறிவுக்கறிவாய் நின்று 
ணர்த்துதல் மாத்திரத்தினால் முத்தி கைகூடும் என்றும் , நூல் வேண்டும் 
ஸ்தூல அறிவுடைய சகலர்க்கு ஆசாரியரால் முத்தி கைகூடும் என்றும் அறி 
யற்பாற்று , 

விஞ்ஞான கலர்க்கு மாயை கன்மங்கள் உளவாயவிடத்தும் , அவர் 
அவற்றாற் பிணிப்புண்டு மயங்காது : சூக்குமமலசத்தியினாற் பிணிப்புண்டமை 
யின் , அவரைப் பற்றிய அம்மலசத் தியானதி சிவபெருமான் உண்ணின்று 
உணர்த்திய மாத்திரையானே நீங்கிவிடும் . 
கூஉ . பிரளயாகலர்க்கு மாயை 

உளதாயவிடத்தும் , அவர் அதனாற் 
பிணிப்புண்டு மயங்காது ஆணவத்தினாலும் கன்மத்தினாலும் அவர் பிணிப் 
புண்டமையின் , அவரைப்பற்றிய ( ஸ்தூலமலசத்தியானது ) சிவபெருமான் 
முன்னிலையில் நின்று உபதேசவாயிலாக உணர்த்துங்கால் நீங்கிவிடும் . 


கூங , 


சிவ 


சகலர் ஆணவம் மாயை கன்மம் என்னும் மூன்றினாலும் 
பிணிப்புண்டமையான் , அவரைப்பற்றிய ஸ்தூலதரமலசத்தியானது 
பெருமான் அச்சகலர் வடிவுபோலும் குருவடிவாகிய மானிடப் போர்வையின் 
மறைந்து பின்னிலையாகிய படர்க்கையினின் று (உபதேசகாயிலாகவும், ( நூல் 
வாயிலாகவும் , அநுபவவாயிலாகவும் பலவேறு வகைப்பட வலியுறுத்தி 
உணர்த்துங்கால் நீங்கிவிடும் என்றும் அறியற்பாற்றாம் . 


கூச . 


( வெ . பொ .) நூ லினைக் கொண்டவராகிய சகலர்க்கு அந்நூ 
லால் அறிதலே சாலும் : அதனால் ஆசாரியர் எழுந்தருளி வா துணர்த்தவேண் 
டாமெனல் கூடாது ; தாயார்க்குக் குழந்தையினிடத்து உளதாம் அருவாகிய 
அன்பை வெளிப்படுத்துதற்கு அவ்வன்பு வடிவாகிய முலைப்பாலும் கண்ணீ 
ரும் குழந்தையைக் காணுமுன் அவளிடத்தில் இலவாய்ப் பின் உளவாகும் ; 
அதுபோல , ஜலத்தின் கண் நிழல் போல 

ஆன்மாவினிடத்துப் பொருந்தி வெளிப் 
படாது நின்ற சிவபெருமான் தாமே ஆசாரியமூர்த்தமாய் எழுந்தளி வந்து 
அவ்வான்மாவுக்கு உமீதசியாது விடுவாராயின் , யார்தாம் அவரை அறிய 


வல்லார் ! 


ககஅ 


சிவஞான போத 


( அ - ஞ் சூத்தாம் 


கூரு . அருவமாய்நின்ற சிவபெருமானை அறிவித்தற்கு ( நூல்மாத் 
திரம் போதாது என்றும் , அச்சிவபெருமானே ஆசாரியராய் வெளிப்பட்டு 
உணர்த்தல் வெண்டுமென்றும் பெறப்பட்டது , 


கூகூ . நீரானது தன்னிடத்து இயங்கும் உயிர்களுக்கு இடங்கொடுக் 
கின்றமையால் , அக்நீரிலே வெளி உண்டு என்றும் , ஆதனால் நீருக்கு நிழல் 
உண்டு என்றும் , அந்நிழலானது நீரோடு விரவி நிற்றலாற் புலப்படவில்லை 
என்றும் , அதுபோலச் சிவசைதன்னியமும் ஆன்மசை தன்னியத்தினோடு 
விரவிப்புலப்படாது நிற்பதொன்றென்றும் கொள்ளற்பாற்றாம் , 


மூன்றாஞ் சூர்ணிகை. 


கூஎ . 


உயிர் பஞ்சேந்திரியங்களைப் பற்றுகையினாலே தன்னையும் 
அறியமாட்டாது . 

ங அ . ( சூ . பொ . ) ஸ்படிகக்கல்லில் வைத்த பல்வகைப்பட்ட வர்ணங் 
கள் அந்த ஸ்படிகப் பிரகாசம் தோன்றவொட்டாது கீழ்ப்படுத்தித் தத்த 
மியல்பினையே விளக்கி நிற்குமாறுபோல , அந்த ஐம்பொறிகள் ஆன்மசொரூ 
பம் விளங்காவண்ணம் கீழ்ப்படுத்தித் தம்மால் விஷயீகரிக்கப்பட்ட தத்தம் 
விடயங்களையே அவ்வான்மாவுக்கு விளக்கி மயக்குவனவாதலால் , அவ்வான் 
மாவானது தன்னை உணர மாட்டாதாயிற்று என்பதாம் . 


கூகூ . 


ஐம்புலக் கருவிகள் நீங்கிய போது கேவலாவஸ்தை தலைப்படும் ; 
ஐம்புலன்களும் காட்டியவற்றையே காட்டிக்கொண்டு நிற்றலால் , அவ்வைம் 
புலக்கருவிகள் உ.ளவாபபோது ஆன்மாவுக்கு ஆசாரியர் அறிவுறுக்கும் உப 
தேசம் ஏறுமென்று அதற்கு உபாயம் கூறப்படுகின்றது. 


10. ( வெ . பொ .) தன்னைச் சார்ந்த பலவேறு வகைப்பட்ட நிறங் 
களையே தன்னிடத்துக் காட்டும் பொதுவியல்புடைய ஸ்படிகம் போல ஆன்மா 
வானது தன்னைச் சார்ந்த ஐம்புலன்களின் இயல்பே தன்னிடத்து விளக்குவ 
தாகிய தனது சார்ந்ததன் வண்ணமாமியல்பை முதற்கண்ணே சிந்தித்து 
அறிந்துகொண்டு , அந்த நிறங்கள் ஸ்படிகத்துக்கு வேறு என்று அறியுமாறு 
போல , பல் வேறு வகைப்படும் இயல்பினையுடைய பொதுவியல்பைச் செய்யும் 
ஐம்பொறிகளையும் தனக்கு வேறு எனத் தெளிந்து , அப்பொறிகளாலாய 
அப்பொதுவியல்பு பொய் என்று நீங்குமாறு தனது சிறப்பியல்பை உணர்ந்தா 
னாயின், அவன் பரம்பொருளாகிய சிவத்துக்கு அடிமையாய் , அப்பரம்பொரு 
ளியல்பு தன்னிடத்து விளங்கநிற்பன் ; நிற்கவே , முன் விளங்கிய பொதுவி 
யல்பு தனக்கு வேறாக நீங்கும் என்க . 


அ- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


ககக 


நான்காஞ் சூர்ணிகை. 


சக , 


ந W 


உயிர் பஞ்சேந்திரியங்களிலே பற்றற்றால் தன்னையும் அறியும் . 
சஉ , ( சூ . பொ .) ஒருவன் ஏறியிருந்து ஆடுதற்கு ஆதாரமாகிய ஊஞ் 
சற் கயிறு அற்றதாயின் , அவனுக்கு உற்றவிடத்து உதவும் தாய்போல அவ 
னுக்கு அவ்விடத்தில் தாரகமாயுள்ளது நிலமேயாம் . அதுபோலப் பஞ்சப் 
புலன்களால் மயங்கித் தன்னை உணராத ஆன்மாலானது அறிவாய், வியாபக 
மாகிய தன்னியல்பைச் சடமாய் ஏகதேசமாகிய ஐம்பொறிகளுக்கு வேறாக 
உணரும் வியாபகஉணர்வுக்கு அவ்வைம்பொறிகளால் ஆகக்கடவதொன்றில்லை 
என்று ஞாசைாரியர் அறிவு டிப்பவே , மற்றோர் காரணம் வேண்டாது தனக் 
கு ஆதாரமாகிய சிவபெருமான் திருவடியையே தலைப்படும் என்பதாம் . 

சங் ஐம்பொறிக் கருவிகள் ஆன்மாக்களால் அறியப்படாது கழியும் 
கால் மலம் தாரகம் என்றும் , அவ்வைம்பொறிகள் ஆன்மாக்களால் அறியப் 
பட்டுக் கழியுங்காற் சிவமே தாரகமென்றும் பெறப்படுகின்றது . 

சசு . ஐம்புலக் கருவிகளினின்று ஆன்மா நீங்குங்கால் அவ்வான்மா 
வேறுநில்லாது சிவத்தை அடையுமாயின் , அவ்வான்மாவுக்கும் கருவிகளி 
னீங்கிக் கேவலத்தை அடைந்த ஆன்மாவுக்குப் போல , மீட்சியில்லை என்று 
உணர்த்தப்படுகின்றது : 

சடு . ( வெ . பொ .) ஒருவன் அணையை உயர்த்திக்கட்டித் தடை 
செய்ய ஆங்குத் தடையுண்டு நிறைந்து நின்ற நீர் போல , கருவிகளாலாகிய 
பாசஞானம் தனது வியாபகத்தைத் தடைசெய்ய , அதன்கண்ணே ஏகதேச 
மாய்த் தடைப்பட்டுநின்ற ஆன்மாவானது , அவ்வணை முறிந்து தடைதீர்ந்த 
போது இடையீடின்றிக் கடலின்கண்ணே சென்றடங்கி அந்நீரேயாய்ப் பின்பு 

பாத ஆற்று நீர்போல , ஐம்புலக்கருவிகளாய பாசஞானத்தடை விட்டொ 
ழிந்தபோது , சிவபிரானது திருவடியை அடைந்து அத்திருவடி நிறைவே 
யாய் அடங்கிப் பின்பு மீளாது , நிலைபெற்றே இருக்கும் என்க . 
சுக . 

ஞானாசாரியர்வாயிலாக ஆன்மாவானது திருவருளைத் தரிசித்து , 
அத்திருவருட் சகாயத்தினால் தான் தத்துவங்களுக்கு மேலானேன் என்று 
நிற்றல் சிவகபம் , இந்தச் சிவரூபத்தினால் ஆன்மாவானது தனக்கு உயிரா 
யுள்ளது திருவருள் என்று அறிந்து நிற்பது ஆன்மதரிசனம் . இது ஞானத் 
துச்சரியை ; கேட்டல் ஞானமுமாம் . இது பிண்டத்தின் வைத்தறிதலால் 
இது ஞான 

தரிசனமுமாம் . 

சிவபிரான் திருவடியைத் தலைப்பட்ட ஆன்மா மீளுதல் செய்யாது 
என்று கூறுதல் வேண்டாம் ; எல்லாஞ் சிவமாயிருத்தலின் ஆன்மா மீண் 
டாற்றான் என்னை ? மீளாக்காற்றான் என்னை ? எனின் , அங்ஙனம் விடையிறுத் 


மீளா 


சஎ . 


கஉ O 


சிவஞானபோத 


( அ- சூத்திரம் 


தல் சாலாதென்று கூறி , பின்னரும் அவ்வான்மா மீளாதென்று வலியுறுத் 
தப்படுகின்றது : 


* - 


ச.அ. ( வெ . பொ . ) ( 1) பசுஞானமேயன்றிப் பாசஞானமும் சிவமே 
யாயின் , விசேஷமின்மையாற் புலன்வழி யொழுகும் சகலாவஸ்தையை விடுத் 
துத் திருவடியை அடைய வேண்டாமாதலின் , ஒருவரும் அத்திருவடியை 
எய்துவாரில்லையாய் , 
( 2 ) ஆாவா வெ 3 -ஆவத வவ - வா uெ r3 | 

(சுவேதாசுவதரம் . சு , கூ .) 
ஞாத்வா தேயம் முச்யதே சர்வபாசை 


( 3 ) " மகாதேவரை அறிந்து சமஸ்தபாசங்களினின் " பெடுகின் 
றான் " என்றும் , 


(4 ) தயாவி தெ ஹீெ வகி , விஜாய நி8- wly ! 

ததாபி முச்யதே தேஹீ பதிம் விஞ்ஞாய நிர்மலம் 


( 5 ) ஆன்மா நிர்மலராகிய சிவனை அறிந்து , பாசத்தினின்று வீடுறு 
கின்றான் " என்றும் , பாசத்தைப் பசுக்கள் விடுத்துப் பதியினை அடைய 
முத்தி " என்றும் கூறும் வேதாகமப் பிரமாணங்கள் போலியாய் முடியும் ; 
அது பற்றிச் சிவபிரான் புலனுணர்வ . கிய பாசஞானத்தோடி 
அதனின் வேறாய் நிற்பரெனின் , அப்பாசஞானத்துக்குச் சிவபிரானால் 
ஆகற்பால தொன்றின்மையின் , அவர் அதற்கு முதல்வர் அல்லர் எனப்பட்டு 
முதன்மைக்கிழுக்காயன்றோ முடியும் , பின் அதனியல்பு என்னை எனின் , 
பாசஞானமும் பசுஞானமுமாகிய இரண்டும் கலப்பினாற் சிவமேயாயினும், 
அவ்விரண்டும் தம்முட்சமமாக 

( 6 ) ஆன்மாவானது பஞ்சப்புலன்களோடும் ஒப்ப நிற்பதேயாயினும் , 
அவ்வைம் பொறிகளுள்ளே சோத்திரம் , துவக்கு , சிங்கவை , ஆக்கிராணம் 
என்னும் நான்கும் , சட்சுவாகிய கண்ணிந்திரியம் போலப் பிரகாசத்தினால் 
அவ்வான்ம போதத்தோடு விரவி மிகுதூரத்தினதாகிய விடயத்தை வியா 
பித்து அறியுமாறு போல , வியாபித்து அறியமாட்டாவாய்த் தம்மிடத்து எய் 
திய விடயங்களை நின்றவிடத்து நின்று இயைந்து அறியும் தன்மையினவே 
யாம் . ஒளி மழுங்கிய கண்ணுக்கு எனை உறுப்புக்களோடொப்பத் தன்னிடத் 
தெய்திய விடயத்தைமாத்திரமே காண்பதன்றித் தூரத்தின் கண்ணே வியா 
பித்து அறியுமாறில்லையே எனின் , மாசு மிகுதியினாற் கட்பிரகாசமிழந்தவர் 
கண்பெற்றபோது சேய்மைக்கண்ண தாகிய விஷயத்தை வியாபித்தறியு 
மிடத்தே கண்ணினது வெற்றிப்பாடு காணப்படும் . 


அ- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கஉக 


ணு 


சக , ஆன்மா மெய் , வாய் , மூக்கு , செவி , கண் என்பவற்றோடு அபே 
தமாய் விளங்கினும் , மெய் , வாய் , மூக்கு , செவி என்னும் நான்குக்கும் கண் 

க்கும் மேலே கூறியவாறு பேதம் உளதாமாறு போல , சிவஞானமானது 
பாசஞானம் பசுஞானங்களோடு அபேதமாய் விளங்கினும் , அவை தத்த 
மியல்பிலே திரியாது பாசஞானத்துக்கு ஏகதேசவிளக்கமும் , பசுஞானத்துக் 
குச் சிவஞானம்வாயிலாக வியாபகவிளக்கமுமாகிய பேதமுடைமை பசுத் 
துவம் நீங்காத பெத்தநிலையில் அறியப்படாதாயினும் , பசுத்துவம் நீங்கிய 
முத்திநிலையில் அறியப்பமோதலின் , அவ்வியல்பினதாகிய ஆன்மஞானம் பஞ் 
சப்புலன்களை மீளப் பற்றுமாறின்றாம் . 
( 0. நீ 

ரானது டந்தபோது கடலின் கண்ணே சென்று அடங் 
குதலேயன்றி , கதிவாயிலாகக் கடலிலே பாய்ந்த நீரானது அங்கதி வழியாக 
மீண்டு வருதல் போல , சிவபிரான் திருவடியைத் தலைப்பட்ட ஆன்மாவுக்கு 
ஒசோவிடத்து மீட்சியுண்டென்பது பெறப்படுகின்றதே எனின் , அவ்வான்மா 
சிவபிரான் திருவடியை அடைந்து மீளுமாயின் , அம்மீட்சிக்குக் காரணம் 
யாது என்றும் , அதனை நீக்குதற்கு உபாயம் யாது என்றும் கூறப்படுகின் 


(நக , ( வெ , பொ . ) ஐம்பொறிகள் போல ஏகதேச விளக்கமுறாது 
வியாபக அறிவுடையதென்று சித்தாந்த மகாவாக்கியம் உபதேசிக்கப்பட்ட 
ஆன்மாவானது நீர் அணை கடந்து கடலிற் சென்று அடங்குமாறு போல , ஐம் 
புலப் பாசஞானத்தைக் கடந்து சிவனார் திருவடியை எய்திப் பின் அதனி 
னின்று நீங்காது . கல் எறிந்தவிடத்து நீங்கிய பாசியானது அது விடும்போது 
பரக்குமாறு போல , அவ்வணையின்கண் நீங்கிய மல கன்ம மாயைகள் , பயிற்சி 
வயத்தினால் ஆன்மாவில் நிகழும் மறதிச் சமயம் பார்த்து வந்து கூடுமாயின் , 
அதனாற் புலன் வழி மீளாது ; தன்னை விட்டு நீங்காத சிவபிரானை முன்னர்க் 
கூறப்படும் உபாயங்கள் வாயிலாகச் சிந்தித்து அவ்வைம்புலன்களை நீக்கிக் 
கொள்ளலாம் என்க . 

எட்டாஞ் சூத்திரத் தொகைப்பொருள். 


ஆன்மாவானது முற்பிறவியில் ஈட்டிய தவத்தின் விசேஷத்தினால் அத 
க்கு அந்தரியாமியாய் அதற்குள்ளே நின்றுணர்த்திய பரம்பொருள் ஞானா 
சாரியராக எழுந்தருளி வந்து சிலதீக்ஷை செய்து “ உன் பெருந்தன்மையை 
அறியாது ஐம்புல வேடருள்ளே அகப்பட்டு மயங்கினை ” என்று உணர்த்திய 
போது , அவ்வைம்பொறிகளை விட்டு அன்னியமின்றிச் சிவபிரானது திரு 
வடியை அடையும் என்றும் , சிவபெருமான் சர்வவியாபகராய் நின்று அறி 
வுறுத்தினாலும் ஆன்மாக்களுடைய அறிவு ஸ்தூலமாதலின் )அது ஒரே முறை 
யில் விளங்கமாட்டாது படிமுறையினால் ஏகதேசமாய் விளங்கிப் பின்னர் 
வியாபகமாய் மேலோங்கி விளங்குவதோரியல்பினது என்றும் , சரியை கிரியா 


கட் 


சிவஞான போத 


[ 6- சத்திரம் 


யோகங்களைச் செய்தோர் சாலோகாதி பதமுத்திகளை அடைந்து ஆண்டுள்ள 
இன்பங்களை அனுபவித்து மீளப் பூமியின் கண்ணே சேஷித்த கன்மங்களை 
அநுபவித்து விஷயப்பற்றுக்களை அறுக்கும் பொருட்டு உயர்ந்த சாதியின் 
கண்ணே வந்து பிறந்து தத்துவஞானத்தைத் தலைப்படும் என்றும் , சரியை 
கிரியா யோகங்களைப்போல் பாகமுதலியன தத்துவஞானத்தைக் கொடுக்க 
மாட்டாவாம் என்றும் , தீவினைகளும் யாகமுதலிய நல்வினையும் ஒருவற்கு 
ஞானத்தைத் தடுத்துப் பந்தமுறுத்துவனவாதலின் , அவ்விரண்டும் முறையே 
பொன் விலங்கும் இருப்புவிலங்கும் போல்வனவாம் என்றும் , நல்வினை 
தீவினைகள் சரியை கிரியா யோகங்கள் வாயிலாக நேராக ஒத்தால் , புண்ணிய 
பாவங்களினும் அவற்றான் வரும் இன்பதுன்பங்களினும் வெறுப்புச் சமமாக 
நேர்தலே ( இருவினை யொப்பாம் ) என்றும் , புண்ணியம் அபுத்திபூருவம் , 
புத்திபூருவம் , உபாயச்சரியை , உபாயக்கிரியை , உபாயயோகம் , உபாயஞா 
னம் , உண்மைச்சரியை , உண்மைக்கிரியை , உண்மையோகம் , உண்மைஞானம் 
எனப் பத்துவகைப்படும் என்றும் , சிவபெருமான் விஞ்ஞானகலர்க்குத் தன் 
மையினின்றும் , பிரளயாகலர்க்கு நாற்புயமுதலிய உறுப்பிற்றாய் முன்னிலையி 
னின்றும் உபதேசிப்பார் என்றும் , சகலர்க்கு அவர் வடிவுபோலும் மானிட 
வடிவுடைய குருவாகிப் படர்க்கையினின்று உபதேசவாயிலாகவும் , நூல்வாயி 
லாகவும் , அதுபவவாயிலாகவும் அறிவுமத்தி ஆணவாதி முப்பாசங்களையும் 
நீக்குவார் என்றும் , ஸ்படிகக்கல்லிலே பற்றிய நிறங்கள் அப்படிகத்துக்கு 
வேறாயினாற்போல , ஆன்மா தன்னைப்பற்றிய ஐம்புலன்களையும் தனக்கு 
வேறெனத் தெளிந்து , தனது சிறப்பியல்பை உணர்ந்து , சிவத்துக்கு அடிமை 
யாய் அப்பரம்பொருள் தன்னிடத்து விளங்க நிற்கும் என்றும் , இதனால் ஐம் 
பொறிகளை விட்டு ஆன்மா நீங்குக்கால் , அவ்வான்மாவுக்குத் தாரகமாய்ப் 
போந்தது சிவம் என்றும் , ஐம்புலன்களாகிய பாசஞானத்தடை கடந்தபோது 
ஆன்மா சிவபிரானது திருவடி நிறைவேயாய் அடங்கி , பின் அதனைவிட்டுப் 
பிரியாது நிலைபெற்றிருக்கும் என்றும் , ஆன்மாவானது மெய் , வாய் , மூக்கு , 
செவி , கண் என்பவற்றோடு ஒப்ப அபேதமாய் விளங்கினும் , அம்மெய் முதலிய 
நான்கனோடு நிற்கும் கண்ணித்திரியம் பிரகாசத்தினால் ஆன்மபோதத்தோடு 
சேர்ந்து வெகு தூரத்துள்ள விஷயத்தை அறிதல்போல , சிவஞானமானது பாச 
ஞானபகஞானங்களோடு அபேதமாய் விளங்கினும் , ( பாசஞானத்துக்கு ஏக 
தச விளக்கமும், பசுஞசனத்துக்குச் சிவஞானம்வாயிலாக வியாபகவிளக்க 
மும் எய்வமாம் என்றும் , ஐம்பொறிகள் போல . ஏகதேசவிளக்கமுறாது வியா 
பகவறிவுடைய ஆன்மாவானது அணை கடந்து கடலிற் சென்றடங்கிய நீர் 
போல ஐம்புலத்தடைகடந்து சிவபிரானார் திருவடியைத் தலைப்பட்டு அதனி 
னின்று நீங்காது என்றும் , அங்கனம் மலமுதலியவற்றின் பயிற்சிவயத்தால் 
ஒரோவிடத்து மீழினும் , அதற்கு முன்னர்க் கூறப்படும் உபாயம்பற்றி நீக்கிக் 
கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டதாம் என்க . 


அ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கஉக. 


எட்டாஞ் சூத்திரப் பரீக்ஷைவினாக்கள் . 


து 


ந .. 


க . சூத்திரப் பொருள் யாது ? . 
உ . சூத்திசக்கருத்துரை யாது ? – . 

சூத்திரப்பிண்டப்பொருள் யாது ? எ . 
சு . அரசர்க்குரிய சிறப்படையாளங்கள் யாவை ? அ. 

ரு . சிவபிரானாகிய அரசர்க்குரிய குடையும் , முடியும் , சிங்காசனமும் 
எவற்றை முறையே உணர்த்துகின்றன ? அ . 

சு . சிவபெருமானுக்கு யாதுபற்றி அரன் என்னும் திருநாமம் போந் 
தது? அ . 

• எ . சிவபெருமானது பேரானந்தத்தை அனுபவிக்கும் சுதந்திரம் பா 
ருக்கு உண்டு ? அ . 
அ . எந்த ஒப்புமையால் ஆன்மா அரசகுமாரன் எனப்படுகின்றான் ? அ . 

ஆன்மாவின் அறிவுப்பெருஞ் செல்வத்தை வழிபறித்துச் சிறுமை 
யுறுத்தினவர் யார் ? அ . 
க 0 . முதலாஞ் சூர்ணிகை யாது ? க . 

அதன் பொருள் யாது ? க 0 . 
கஉ . சிவபெருமான் சர்வவியாபகராய் நின்று விளக்கினாலும் ஆன்மாக் 
கள் ஒரே முறையில் விளங்குமியல்பினவா ? கக . 

ககூ , படிமுறையினாலே ஆன்மா விளக்குங்கால் , சிவனார் சிற்சத்தி 
எதுபோல நின்றுணர்த்தும் ? கக . 


கக . 


கசி . 


ஆன்மாவைப்பற்றிய பற்பல மலசத்திகள் எதுபோலத் 
யும் ? கக . 

கடு , முதற்கண்ணே திரோதானசத்திரூபமாய் நின்றுணர்த்திய சிற் 
சத்தி முடிவில் எங்கனம் பதியும் ? கக . 


கசு . அங்கனம் அதிதீவிரசிற்சத்தியாய்ப் பதியுங்கால் எவற்றிலே 
வெறுப்பும் , எவற்றிலே விருப்பும் உண்டாம் ? கக . 

அங்ஙனம் உளவாகுங்கால் , எவை படிமுறையானே மேற்பட்டு 
வரும் ? கக . 


கஉசா 


சிவஞான போத 


[ அ- சூத்திரம் 


கஅ . சரியை கிரியாயோக தவங்களைச் செய்தோர் எவற்றை அடை 


வர் ? கஉ . 


கக . சாலோகாதி பதங்களை அடைந்து இன்பம் அநுபவித்துப் பின் 
எங்கே மீளுவர் ? கஉ . 

20 , பூமியின் கண்ணே யாதுபற்றி உயர்ந்தசாதிக் குடிப்பிறப்பின் 
கண்ணே வந்து பிறப்பார் ? கஉ . 


உக . அங்ஙனம் பிறந்து எதனைத் தலைப்படுவர் ? கஉ . 


உ .. வேதத்திற் கூறப்பட்ட பாகமுதலியன தத்துவஞானத்தைக் 
கொடுக்காவோ ? ககூ , கரு . 


உங் , வேள்விப்பயன்களால் எய்தும் சுவர்க்கலோக இன்பம் எதனை 
ஒக்கும் ? கரு . 


உச . நல்வினை தீவினை என்பன எவற்றை ஒப்பன ? கரு . 


உரு. இந்த நல்வினை தீவினைகள் எவற்றால் நேராக எய்தும் கரு . 


உசு . அங்ஙனம் நேராக ஒக்குமாயின் சரியையாதி தவங்களின் பல 
னாக எவற்றை அநுபவிக்கும் ? கரு . 


சாலே 
லாக்கியாதி உலகங்களிலிருந்து எதனைத் தலைப்படுவர் ? கரு . 
உ.அ. அங்கனம் இருவினைகள் ஒப்பாகாவாயின் எங்கே மீளுவர் ? கரு . 

பின் எதனைத் தலைப்படுவர் ? கரு . 
கூ 0 . இருவினையொப்பாவது யாது ? கசு , 


உகூ . 


கூக . சிவபுண்ணியம் எத்தனை வகைப்படும் ? கா . 


கூஉ . அபுத்திபூருவம் எத்தனை வகைப்படும் ? கஎ. 


ங ங . அவ்விரண்டும் யாவை ? கஎ . 

கூச . பொது நீக்கிச் செய்யப்படுவதாகிய சிவபுண்ணியம் எத்தனை 
வகைப்படும் ? க.அ. 

* கூரு . பொதுச் சிவபுண்ணியமும் சிறப்புச் சிவபுண்ணியமும் தனித் 
தனி எத்தனை வகைப்படும் ? ககூ . 

சரியை முதலிய நான்கு பாதங்களும் தனித்தனி எத்தனை 
வகைப்பட்டு விரியும் ? உ 0 


. கசு . 


கஉரு 


கூஎ . 


கூ அ . 


அ- சூத்திரம் ] வசனாலங்கார தீபம் . 

உண்மையாற் செய்யப்படுங்காலும் , புகழ்பொருள் காரணமாகச் 
செய்யப்படுங்காலும் , சரியையாதிகள் எத்தனை வகைப்படும் ? உ O. 

ரண்டாஞ் சூர்ணிகை யாது ? உ க . 
கூகூ . அதன் பொருள் யாது ? உஉ . 

10. சிவ பெருமான் யாண்டும் எங்ஙனம் மறைந்து வேறாய் 
நிற்கின்றார் ? உங . 

சக . தயிரில் நெய்போல எங்கே விளங்கி நிற்பர் ? உ ங . 

சஉ . சுத்தான்ம சைதன்னியத்தைச் சொரூபமாகக்கொண்டு 
சிவபெருமான் நிற்றலால் , அச்சைதன்னியம் விளங்கும் சரீரம் எவ்வியல் 
பினதாகும் ? உங . 

ஆன்மாக்கள் எத்தனை வகைப்படும் ? உரு. 
சச . சிவபெருமான் விஞ்ஞானகலர்க்கும் , பிரளயாகலர்க்கும் , சகலர்க் 
கும் எங்ஙனம் உபதேசிக்கின்றார் ? 

சடு . விஞ்ஞானகலர்முதலிய மூவர்க்கும் எங்கனம் நின்று அருள் 
செய்கின்றார் ? உக . 

சசு . விஞ்ஞானகலர் முதலிய மூவர்க்கும் ஒரே பிரகாரமாக உபதேசிக் 
கின்றாரா ? உஎ . 
சஎ . அங்ஙனம் உபதேசித்தற்குக் காரணம் யாது ? உ அ . 

ஞானாசாரியர் எதனாற் குறைவுறார் ? உக , 

நூல் வாருக்கு வேண்டியதின்று ? KO , 
ரு .. நூல் யாருக்கு வேண்டியது ? » O. 
ருக . விஞ்ஞானகலர் எதனாற் பிணிப்புண்டார் ? கூக . 
ருஉ . எவற்றாற் பிணிப்புண்ணார் ? கூக . 

பிரளயாகலர் எவற்றாற் பிணிப்புண்டார் ? கூ உ . 


சஅ . 


ருகூ . 


ருசு . அவரை 


எவ்வியல்பினதாகிய மலம் பற்றியது ? கூஉ 


ருரு . சகலர் எவற்றாற் பிணிப்புண்டார் ? கூகூ . 

சு . அவரைப் பற்றிய மலசத்தி எவ்வியல்பினது ? கூ கூ . 

ருஎ . சிவபெருமான் எங்கே மறைந்து நின்று , எங்ஙனம் உபதேசிக் 
குங்காற் சகலாது தூலதரமலசத்தி நீங்குகின்றது ? கூ கூ . 


கசு 


சிவஞான போத ( அ- கத்திரம் 
ரு அ . அன்புவடிவாயுள்ளன யாவை ? கூச . 
டுசு , அவை குழந்தையைக் காணுமுன் எங்கே இருந்தன ? கூச . 
சு 0 , எதுபோலச் சிவபெருமான் ஆன்மாவிற்புலப்படாது நின்றார் ? .. ச . 
சுக . பின் எங்கனம் எழுந்தருளினார் ? ங.சு. 
கூஉ . யாதுபற்றி நீரிலே நிழலுண்டு என்று அறியற்பாற்று ? கூசு . 
க ங . அந்நீர் நிழல் யாதுபற்றிப் புலப்படவில்லை ? கூசு . 
க ச . அங்ஙனம் எவர் புலப்படாது எங்கே விரவிநின்றார் ? ங க . 
காரு . மூன்றாஞ் சூர்ணிகை யாது ? ஙா 
சுசு . அதன் பொருள் யாது ? கூ . அ . 
காக . படிகம் எவ்வியல்பினது ? 10. 
சு . ஆன்மா எவற்றைத் தன்னிடத்தே விளக்கும் ? 10 . 

சுசு , படிகத்துக்கு வேறாக எவற்றைக் கண்டாற்போல , ஆன்மா 
எனந்றை வேறாகத் தெளிதல்வேண்டும் ? 10 , 
எ . அப்பொறிகளின் இயல்பு பொதுவோ? சிறப்போ ? 10 . 

சிறப்பியல்பை உணர்ந்த ஆன்மா சிவத்துக்கு யாதாகி , பின் எது 
விளங்கி நிற்கப்பெறும் ? ச O. 

எஉ . அங்ஙனம் விளங்கிநிற்குங்கால் , எது நீங்கும் ? 40 . 
எகூ , நான்காஞ் சூர்ணிகை யாது ? சக . 
எச . அதன் பொருள் யாது ? சஉ . 

எடு . ஐம்பொறிக்கருவிகள் ஆன்மாக்களால் அறியப்படாது கழியும் 
கால் , ஆன்மாக்களுக்குத் தாரகம் யாது ? சங. 

எசு . அவ்வைம்பொறிகள் ஆன்மாக்களால் அறியப்பட்டுக் கழியுங் 
கால் , அவ்வான்மாக்களுக்குத் தாரகம் யாது ? சங. 

என , அணையினால் தடையுண்டு நிறைந்து நின்ற நீர் தடை தீர்ந்த 
போது எங்கே போம் ? சரு . 


எக . 


எஅ . ஐம்புலக்கருவிகளாலாகிய பாசஞானத் தடைகடந்தபோது ஆன் 
மா எங்கே போய்ப் பின் மீளாது ? சடு . 

எசு . சிவரூபமாவது யாது ? சசு . 
அ 0 . ஆன்மதரிசனமாவது யாது ? சசு. 


அ- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கஉஎ 


அக . ஞானத்துச்சரியை யாது ? சா க . 
அஉ . இது எங்கே வைத்துணரப்படும் ? சகா . 

அங . “ அந்தக்கரணங்களடக்கி அறிவதொரு குறி குருவினருளினா 
லறிந்து " என்றவாறு , பிண்டத்தில் வைத்தறிதலால் அது பின் எங்ஙனம் 
கூறப்படும் ? சசு . 

அச . பாசஞானபசுஞானமெல்லாம் சிவமயமேயாயின் , ஆன்மா சக 
லாவஸ்தையை விடுத்து திருவடியை அடைய வேண்டாமென்றன்றோமுடியும் ; 
அங்ஙனமாயின் எவை போலியாய் முடியும் ? ச அ , ( 3 , 5 ) 

அரு . பாசஞானமும் பசுஞானமும் ஒன்றாமோ ? சஅ , (5. ) 
அசு . எது ஐம்பொறிகளோடு ஒப்ப நிற்கின்றது ? ச அ , ( 6. ) 
* . 

அஎ , ஐம்பொறிகளுள்ளே எந்தப் பொறி தூரத்திலேயுள்ள பொருளை 
வியாபித்தறியவல்லது ? சஅ , ( 6. ) 

அஅ. ஏனைய நான்கு பொறியும் எவற்றை அறியமாத்திரம் 
வன்மையுடையன ? சஅ , ( 6 ). 

அகூ . கண்ணின் வெற்றிப்பாடு எப்போது வெளிப்படும் ? சஅ , ( 6 ). 
கூ 0 . சிவஞானம் எவற்றோடு ஒப்பநிற்கின்றது ? சுகூ 

எதனாற் பசுஞானத்துக்கு வியாபக விளக்கம் பிறக்கின்றது ? சக . 

எப்போது அந்த வியாபகம் அறியப்படாது ? எப்போது 
அறியப்படும் ? சக . 

கடலின்கண்ணே நதிவாயிலாகச் சென்ற நீர் அந்நதிவாயிலாக 
மீளுதல்போல , சிவனார் திருவடியைத் தலைப்பட்ட ஆன்மாவுக்கு மீளுதல் 
உளதாமோ ? ருக . 

வியாபக அறிவுடைய தென்று ஆன்மாவுக்கு யாது உப 
தேசிக்கப்பட்டது ? ருக . 

கடு , பாசஞானம் கடந்து திருவடியைத் தலைப்பட்ட ஆன்மா அதி 
னின்று மீளாதாயினும் , மலமாயாகன்மங்கள் பயிற்சிவயத்தால் ஒரோவழி 
வந்து கூடுமா ? (நிக . 


கூக , 


கஉ , 


கங .. 


கசு . 


எதும்ப 


கஎ . 


போலவந்து தலைப்படும் ? ருக . 
பின் அவற்றை நீக்குதற்கு உபாயம் எங்கே கூறப் 
ன்றது ? ருக , 


படு 


கஉஅ 


சிவஞான போத 


சு- சூத்திரம் 


சிறப்பதிகாரம் . 


சாதனவியல் . 


ஒன்பதாஞ் சூத்திரம் . 


பு 


வினாதநிஷெகாவரரீவிகாடி 
மஜாயிவவடிவாயால தாயெ கஜாஷ gar - Sa ர 
சித்திருசாத்மநித்ருஷ்ட்வேசம்த்யக்துவாவ்ருத்திமரீசிகாம் 
லப்த்வாசிவபதச்சாயாம் த்யாயேத்பஞ்சாக்ஷரீம்சுதீயே 

இடன் .) வ = அறிஞன் ; சூதகி OTTOURG MJ ரஷா 
உ . இ - ள் .) 
தன் ஆன்மாவாகிய அறிவிலே சிவத்தை ஞானக்கண்ணினாலே கண்டு ;; 
அரீவிக ro - கா = கானத்சலம்போலும் (நிலையில்லாத பிரபஞ்ச ) 
வியாபாரத்தை விடுத்து ; பலிவவடிவாயா வா 

சிவனாரது திருவடி 
நீழலை அடைந்து ; வஞாஷரீ ஜாயெசு = திருவைந்தெழுத்தைக் கணிக் 
கக்கடவன் . 

ஊனக்கண் பாச முணராப் பதியை 
ஞானக் கண்ணினிற் சிந்தை நாடி 
யு ராத்துனைத் தேர்த்தெனப் பாச மொருவத் 
தண்ணிழ லாம்பதிவிதி யெண்ணுமஞ் செழுத்தே . 

(இ - ள் . ) ஊனக்கண் பாசம் உணராப் பதியை = பசுஞானத்தினா 
லும் பாசஞானத்தினாலும் அறியப்படாத சிவனை ; சிந்தை ஞானக்கண்ணினில் 
நாடி 

தன்னறிவின்கண்ணே அருண்ஞானத்தினால் நாடுக; உராத்துனை = 
பரந்து திரிதற்கண் ; தேர்த்துப் பாசம் என ஒருவ = ( அதிவேகமுடைய ) கான 
ற்றேர் போல்வதாம் பாசம் என்று அதனை நீங்க ; தண் நிழலாம் = சிவபிரான் 
( அவனுக்கு ) குளிர்ந்த நிழலாவர் ; ஐந்தெழுத்து விதி எண்ணும் = ( அந்நிலை 
பிறழா திருக்க ) ஸ்ரீபஞ்சாஷாத்தை விதிப்படி ( ஆன்மா ) கணிக்கும் . 
ரு . ( க - ரை ) ஆன்மசுத்தி பண்ணுமாறு கூறுகின்றது . 

( க - பொ .) அஃதாவது சிவபெருமான் ஆசாரியராய் எழுந்தருளி 
உபதேசிப்ப , ஆன்மா அதனைக் கேட்டு , பின் சிந்தித்தல்வாயிலாக ஐம்புல 
வேடருள்ளே வளர்ந்த இழிவை நீக்கிச் சுத்தி செய்யுமா றுணர்த்துவதாம் . 

" தான் பணியை நீத்தலே " ஆன்மசுத்தி என்று சிவப்பிரகாசம் 
கூறுகின்றது . இந்த ஆன்மசுத்தியாகிய தான் பணி நீத்தலைத் " பத்தாஞ் 
சூத்திரம் "" இறைபணி நிற்க" என்று கூறுகின்றது , அங்கனம் இறைபணி 


கூ- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கஉகூ 


நிற்பின் பாசம் க்ஷயமாகும் . அதுவே ஆன்மாவுக்குச் சுத்தியாகும் . அங்கன 
மாகவும் , வருகின்ற சூத்திரத்திற் கூறற்பாலதாம் ஆன்மசுத்தியை ஒன்பதாஞ் 
சூத்திரத்திற் கூறலாமோ எனின் , இந்த ஒன்பதாஞ் சூத்திரம் “ பதியை நாடி " 
எனவும் , “ தண்ணிழலாம்பதி " எனவும் சிவதரிசனம் பண்ணுமியல்பைக் 
கூறுகின்றது . (சிவதரிசனத்தின் நிகழ்வது ஆன்மசுத்தியாமாதலினாலும் , 
இவ்விரண்டும் தம்முள்ளே சிறுபான்மை வேறுபாடுடையவாமாதலினாலும் , 
ஒன்பதாம் பத்தாஞ் சூத்திரங்கள் ஒரு பொருண்மேலனவாய் நிற்றலின் 
அங்ஙனம் கூறினமைபற்றி விரோதமின்றாம் என்பது . 


அ . ஆன்மா தன்னை ஐம்புலன்களின் வேறாகக் காணவே , சிவனார் 
திருவடியை அடையும் ; அந்தக் காட்சியே அதற்குச் சாலும் , சுத்தி எதன் 
பொருட்டோ எனின் , கூறுவேம் . காட்சியானது நிருவிகற்பமாய்க் காண்ட 
லும் , நிருவிகற்பம் சவிகற்பம் என்னும் இரண்டற்கும் இடைநிலத்தே காண் 
டலும் , தெளியக்காண்டலும் என மூவகைப்படும் . இம்மூவகைக் காட்சியும் 
அதிபரிபக்குவமுனடயர்க்குச் சிரவணஞ் செய்தமாத்திரத்திலே ஒருங்கு 
நிகழும் ; மற்றையோர்க்குக் கேட்டல் (சிரவணம் ), சிந்தித்தல் ( டீனனம் ), 
தெளிதல் ( நிதித்தியாசனம் ) என்னும் மூன்றும் படிமுறையினால் நிகழுகின்ற 
மையால் , ( சிவரூபத்தினிகழும் ஆன்மதரிசனத்துக்குப்பின் , சிவதரிசனத் 
தின் நிகழும் ஆன்மசுத்தி ) கூறப்படுவதாம் என்க . 

கூ . திருவருள் செய்யும் கிருத்தியத்தை ஆன்மா செய்யாதென்று திட 
மாய் அறிந்து நிற்றல் சிவ தரிசனம் . சூரியகிரணத்தைப் பொருந்தினகண் 
சூரியனாகா தவாறு போல , திருவருளைச் சேர்ந்த ஆன்மா அத்திருவருள் 
செய்யும் பஞ்சகிருத்தியத்தைத் தான் செய்ய வேண்டுமெனால் கூடாதென் 
அணர்ந்து தற்போத நிகழ்ச்சியின்றித் திருவருளில் அழுந்தாது சேர்தல் 
ஆன்மசுத்தியாம் ; இது ஞானத்துக்கிரியை ; சிந்தித்தல்ஞானமுமாம் . 

க 0 . இது அண்டத்தில் வைத்தறிதலாற் பரை தரிசனமுமாம் ; இவ்வுண் 
மை " அசத்தாயுள்ள வன்ன பேதங்களை அசத்தென்று காணவுள தாய் நிற்பது 
ஞானசொரூபம் " என்று இம்முதனூலாசிரியரும் , 

" எல்லாமீசனிடத்தி 
னினு மீசனெல்லாவிடத்தினினுநின்ற வந்நிலையை யறிந்து " என்று வழி 
நூலாசிரியரும் கூறியவாற்றானும் உணரப்படும் . 

( சூ . பி . பொ . ) பசுஞானத்தினாலும் பாசஞானத்தினாலும் அறி 
யப்படாத சிவபெருமானை அவரது அருண்ஞானக்கண்ணினால் தன்னறிவின் 
கண்ணே ஆராய்ந்து அறிக ; 

அந்த அருள்ஞானம் எங்கனம் பெறப்படுமெனின் , பிருதிவிதத்துவ 
முதல் நாததத்துவம் இறுதியாகிய பாசப்பிரபஞ்சஜாலம் நின்றபடி நில்லாது 
கானல் நீர்போலக் கழிந்துபோமென்று அறிந்து நீங்கவே , சிவஞானமா 


கக , 


கன் 


கங O 


சிவஞான போத 


( கூல் சூத்திரம் 


னது பிறவித் துன்பமாகிய வெப்பத்துக்குக் குளிர்ந்த நிழலாய் வெளிப்பட்டு 
விளங்கும் ; 

அங்ஙனம் விளங்கிய ஞானத்தினாற் சிவமாகிய ஞேயப்பொருளைக் 
கண்ட காட்சி சலியாமைப்பொருட்டு அப்பொருள் தரும் ஸ்ரீபஞ்சாக்ஷரம் 
விதிப்படி அறிந்து கணிக்கற்பாலதாம் , 


முதலாஞ் சூர்ணிகை. 


க 2 . 


உயிர் அரன் ஞானத்தினாலே அரனைக் காணும் . 


கூ . (சூ . பொ . ) பாசஞானபசுஞானவிருத்திகளைக் கடந்து அதீத 
மாய் ஏற்றுமைப்பட்டு உணரும் அநுபவஞானமாகிய சிவஞானத்தினாற் சிவத் 
தைக் காண்க என்பதாம் . 

பசுத்துவம் நீங்கியபோது சுட்டிறந்து அறிவதாசிய பசுஞானம் 
சில தானத்தோடு ஒப்பதாமா தலின் , அந்தப் பசுஞானமே அமையுமென்பது 
அடாது : 

கடு , ( வெ . பொ .) நாடியோ , எலும்போ, நாம்போ , சீயோ , கோ 
ழையோ இவற்றுள் ஆன்மாவானது தன்னை யார் என்றும் , தன்னைத் தேடியும் 
அறிகின்றிலேன் என்றும் , இங்கனம் தேர்கின்ற தேர்ச்சி அறிவினிடத்து , 
னைத் தெரிவிப்பதோர் அறிவு வேறுண்டென ஆராய்ந்து , அங்ஙனம் நாடுங் 
கால் விளங்குவதாகிய சிவஞானத்தினாற் சிவத்தை உணர்ந்து , அச்சிவத் 
தின் வியாப்பியமாய்நின்று அங்ஙனம் அறியும் பொருளாகிய தன்னையும் 
அறியும் என்பதாம் . 

இதுபற்றியே , 

தநெவாதா ந உதி ( பிருகதாரணியம் , சு . ச . உங . ) 
ஆத்மந்யேவாத்மாகம் பச்யதி 

ஆன்மாவிலே ( அருளினால் ) பரமான்மாவைக் 
கின்றான் என்றும் , 
கரை- 0 பெ ந - 

வன் யீராஜெஷா வா பால் 
த நெகரெஷா | ( கடவல்லி , ரு . கஉ , கூ ; சுவேதாசுவதாரம் , சு . 
கஉ ; அதர்வசிரசு .) 

தமாத்மஸ்தம் யேது பச்யந்தி தீரால்தேஷாம் சுகம் 
சாச்வதம் நேதசேஷாம் 


கசு , 


சூ 


கஎ . 


காண் 


கூ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கங்க 


" எந்தத் திண்ணிய அறிஞர்கள் ஆன்மாவில் இருப்பவராக அவரைக் காண்கின் 
றார்களோ அவர்களுக்கு நித்திய ஆனந்தம் , ஏனையோர்க்கின்றாம் " என்றும் 
சுருதிகளும் , 
கவு . காதஹதயா பாகா ஹரவா வி யொவழி 
தெஷாரா தியேயாதிநெதரெஷாதியதில் 

( வாயுசங்கிதை , உத்தாபாகம் , அ , 20.) 
தஸ்மாத்சஹதயா சக்தியா ஹிருதி பச்யந்தி யேசிவம் 
தேஷாம் சாச்வதிகீசாந்திர்நேதரேஷாமிதி சுருதிது! 

ஆகலின் , சிந்தையின் கண்ணே அருட்சத்தியோடியைந்து சிவ 
த்தைப் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு நித்தியமாகிய ஆனந்தம் எனை 
யோர்க்கின்றாம் எனச் சுருதி கூறிற்று . என்று ஸ்மிருதியும் , 
உ 0 . தன்னிற் றன்னை யறியுந் தலைமகன் 

நன்னிற் றன்னை யறியிற் றலைப்படும் 
தன்னிற் றன்னை யறிவில னாயிடிற் 

றன்னிற் றன்னையுஞ் சார்தற் கரியனே 
என்று திராவிடசுருதியும் கூறுகின்றமையால் , சிவம் ஆன்மாவில் அருண் 
ஞானக் கண்ணினாற் காணற்பாற்று என்று பெறப்பட்டது . 


கசு . 


உக ... நாடி , எலும்பு , நரம்பு முதலிய தத்துவ தாத்துவிகங்களை அறி 
தற்குச் சிவஞானம் ஆன்மாவுக்கு வேண்டாமை போல , அங்ஙனம் சிவத்தை 
அறிதற்கும் சிவஞானம் வேண்டாமே எனிற் கூறுவம் : 

உஉ . ( வெ . பொ .) ஆன்மாவினாற் காட்டப்பட்டு எதிர்முகத்தில் ஒரு 
பொருளைக் காண்கின்ற கண்ணானது , எதிர்முகத்துப் பொருள் போலப் பின் 
புறத்துப் பொருளும் புறத்தே தோன்றும் பொருளாதலின் , அவ்விரண்டை 
யும் சமமாகக் காண்டல் கூடுமேனும் , அக்கண்ணானது தன்னியல்பை அறிய 
மாட்டாது ; தனக்கு அவ்விடயத்தைக் காட்டி உண்ணின்று செலுத்தும் 
ஆன்மாவையும் அது காணமாட்டாது ; அதுபோல , தனக்கு வேறாகிய நாடி 
முதலிய தத்துவதாத்துவிகங்களைத் தற்போதத்தினால் அறிகின்ற ஆன்மாவும் 
தன்னை அறியமாட்டாது ; தன்னைச் செலுத்தும் சிவபெருமானையும் அறிய 
மாட்டாது . அங்ஙனமாயினும் , கண்போல ஆன்மா ஜடமல்லாமையால் , கண் 
ணினிடத்து ஆன்மா நிற்றல் போலன்றி , ( ஆன்மாவுக்கு அதன் அறிவாகி உட 

தான்றாதவியல்பினர் அச்சிவ பெருமானே ; அவரை ஆன்மாவின் 
கண்ணே காண்டல் முறையாம் . 

இரண்டாஞ் சூர்ணிகை . 


னின்று 


உயிர் பாசத்திலே பற்றற்றால் , அரன் வெளிப்படுவன் . 


க X2 


சிவஞானபோத 


( கூ- சூத்திரம் 


உசு . ( சூ . பொ .) ஸ்படிகசொரூபத்தைக் காட்டாது மறைத்து 
நின்ற வேற்று நிறங்களை இவை நிலையில்லாத வேற்று நிறங்கள் எனக் கண்டு 
கழித்தவிடத்து நிலையுதலுடைத்தாய் விளங்கித் தோன்றும் அப்படிக சொரூ 
பம்போல , நிலையுதலுடைய சிவஞானத்தினது சொரூபத்தைக் காட்டாது 
மறைத்து நிற்கும் நிலையில்லாத அசத்தாகிய பிருதிவிமுதல் நாததத்துவம் 
இறுதியாகிய பிரபஞ்சத்தை நிலையில்லது என்று ஆன்மாவானது வியாபக 
அறிவினால் அதிற் பற்றின்றி விவேகித்து அறியுங்காற் சிவஞானத்தின் 
சொரூபம் நிராலம்பமாய் வெளிப்படும் என்பதாம் . 


- 


உரு . அசத்தாயுள்ள பிரபஞ்சத்தை அசத்தென்று காண்டலாவ 
ஞானாசாரியர் உணர்த்திய குறியின் கண்ணுறைத்து நின்று கொண்டு மந்திரம் , 
பதம் , வன்னம் , புவனம், தத்துவம் , கலை என்னும் அறுவகை அத்துவாவுட் 
பட்ட அசத்தம் , மிசிரம் , சுத்தம் என்னும் மூவகைப் பிரபஞ்சமும் காரண 
ரூபத்திற் சிறிதும் காணப்படாமையால் , பித்திகை வடிவம் காண்பார்க்குக் 
காணப்படாததாய் அதன்கண் மறைந்த சித்திரவடிவம் போல நிலையுதலின் 
மையைக் காண்டலேயாம் . 


உசு . 


அதனை அங்ஙனம் கண்டபோது தோன்றுவது சூனியம் அன்று 
என்றமைக்கு உதாரணம் வருமாறு : 

உஎ , ( வெ . பொ . ) மூலப்பிரகிருதியின் ( ஆன்மதத்துவத்தின் ) பாற் 
பட்ட அசுத்தப்பிரபஞ்சம் போற் சாத்துவிகம் தாமசம் இராசசம் என்னும் 
முக்குண ரூபமாய் அறியப்படுவாசல்லராய் , பி.கிருதியைக் கடந்த வித்தியா 
தத்துவத்தின்பாலதாகிய மிசிரப்பிரபஞ்சம்போல மலகன்மகாரிய ரூபமாய் 
அறியப்படுவாரு மல்லராய் , வித்தியாதத்துவத்தைக் கடந்த சிவதத்துவத் 
தின்பாற்பட்ட சுத்தப்பிரபஞ்சம் போல் அநித்தியானந்தராய் அறியப்படு 
வாருமல்லராய் , இம்மூவகைப் பிரபஞ்சத்தோடும் கூடிய பொதுவியல்புபற்றி 
உணரப்படும் ஆன்மாப் போலன்றி , அவ்வான்மாவுக்குப் பரமாய் , ( ஐந்தாஞ் 
சூத்திரதது கஅ , 22 - ம் பிரிவிற் சண்டவரறு , பிருதிவிமுதல் மூலப் 
பிரகிருதிவரையும் ஒன்றுக்கொன்று - பத்துப் பத்து மடங்கு ஏற்றமாயும் , 
புருஷதத்துவமுதல் அசுத்தமாயைவரையும் ஒன்றுக்கொன்று நூறு நூறு 
மடங்கு ஏற்றமாயும் , சுத்தவித்தைமுதல் சாதாக்கியம் வரையும் ஆயிரம் ஆயிர 
மடங்கு ஏற்றமாயும் , சத்திதத்துவம் சிவதத்துவம் ஒன்றுக்கொன்று லக்ஷ 
லக்ஷமடங்கு ஏற்றமாயுமுள்ள ) இத்தத்துவசமூகங்களாகிய இவற்றை அசத் 
தென்று கழிக்குங்கால் , பயின்றறிந்து வரும் ஆன்மாவின்கண் சுட்டறிவினள 
வினைக் கடத்தலான் , இன்னதென்றறிய வாராத சூனியப்பொருள் போலத் 
தோன்றி , பின்னர்ச் சுட்டிமறந்தறியும் அவ்வான்மாவின் அறிவின்கண்ணே 
சிவபிரான் நீங்காது அறிவுக்கறிவாய் விளங்கித் தோன்றுவர் . 


கூ - சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கால் 


உ அ . தத்துவங்களைப் படியாகக்கொண்டு மேலோங்குதலையுற்று , 


உசு . 


முப்பது மாறும் படிழத்தி யேணியா 
யொப்பிலா வானந்தத் துள்ளொளி புக்குச் 
செப்ப வரிய சிவங்கண்டு தான்றெளித் 

தப்பரி சாக வமர்ந்திருந் தாரே 
என்று திருமூலநாயனாரும் , 

நாணனு மன்பு முன்பு நளிர்வரை யேறத் தாழம் 
பேணுதத் துவங்க ளென்னும் பெருகுசோ பான மேறி 

யாணையாஞ் சிவத்தைச் சார வணைபவர் போல லையர் 
என்று சேக்கிழார் நாயனாரும் அருளிச்செய்திருத்தல் காண்க , 

ங O. பிருதிவி முதல் நாதம் இறுதியாக அறிவினால் அசத்தென்று 
கழித்தவிடத்துத் தோன்றுவது ஞானசொரூபம் என்று கூறப்படுகின்றது : 

கூக , ( வெ . பொ . ) ஏகதேச அறிவினாற் சுட்டி உணரப்படும் பிருதிவி 
தத்துவமுதற் சிவதத்துவம் ஈறாகிய பிரபஞ்சத்தை ஒவ்வொன்றாகச் சுட்டி 
அசத்தென்று கண்டு கழித்துக்கொண்டு சென்ற போது , முடிவின்கண் விஷய 
மாவது சத்தேயாம் , அந்தச் சத்தானது ஒரோவொன்றாகச் சுட்டி அறிந்து 
வந்த ஆன்மாவுக்கு வேறாகிய சிவஞானமேயாம் . அசத்தை அசத்தென்று 
அறிவினால் ஒருவிக் கண்டபோது , உளதாகிய சத்தினை ஆன்மாவானது அடி 
மையாய்ச் சென்று சத்தின் வசத்ததாய் அதனை உணர்ந்தால் , சுட்டி அறிவ 
தாகிய ஏகதேச அறிவைச் செய்யும் பொதுவியல்பு ஆன்மாவைவிட்டு நீங் 
கும் ; ஆதலான் அந்தச் சத்தானது மற்றோர் அசத்தன்றாம் ; ( பின் அது பர 
ஞானசொரூபமேயாம் .) 

கூட ஆன்மா வரனது சுட்டுணர்விற்கு விடயமாகிய பிரபஞ்சத்தை 
அசத்தென்று கண்டொழிக்குந்தன்மையும் , அங்கனம் கழித்தபோது அவ் 
வான்மா சிவத்தோடு சேருந்தன்மையும், அதனாற் பொய்யாகிய சுட்டுணர்வு 
எனப்படும் பொதுவியல்பு நீங்குந்தன்மையும் கூறப்படுகின்றன.- 

கூக , ( 1 ) ( வெ . பொ . ) பிருதிவிமுதல் நாதமீறாகிய பிரபஞ்சத்தை 
இது சத்தன்று இது சத்தன்று என்று ஒவ்வொன்றாகவைத்து நோக்கி , அசத்து 
என்று கழித்து , அங்ஙனம் கண்ட தன் அறிவின்கண்ணே சுட்டுணர்வின்றி 
நின்ற சத்தாகிய சிவத்தை ஆராய்ந்து , அந்தச் சிவஞானத்தினாலே ஆசாரி 


யன் , 


* GANZயரேதா 
சோயமாத்மா . 

* மாண்க்ேகியம் , அ . 


சிவஞான போத . 


[ கூ- தத்திரம் 


( 2 ) அது இந்த ஆன்மா ” . 

பரிவொஜி 

சிவோயமஸ்தி 
(3 ) “ சிவன் இதுவாய் இருக்கின்றான் ” என்று தன்னுள்ளே பாவித்து ; 

கசுகூவி 
தத் துவமசி 


1 


( 4 ) அது நீ ஆகின்றனை " 

பலிவவி 

சிவத்துவமசிய 
( 5 ) நீ சிவன் ஆகின்றனை ” என்று அறிவுறுக்கும் வேதாந்தசித்தா 
ந்தமகாவாக்கியப் பொருளை நாடோறும் பயின்று , 

பரிவொஹவேஸிலாதெவெடிாதெவெலா ஹ வ க - 
சிவோஹ மஸ்மி சித்தாந்தே வேதாந்தே சோஹமஸ்மிது ! 


( 6 ) வேதாந்தம் சோஹமஸ்மி என்று கூற , சித்தாந்தம் அதனைச் 
சிவோஹமஸ்மி என்று கூறுமாற்றால் , 


வெப z ஹஜி 


சோஹமஸ்மி 
( 7 ) அவன் நான் ஆகின்றேன் " என்றேனும் , 

பரிவொ இவவி 

சிவோஹமஸ்மி 
1 ( 8) " சிவன் நான் ஆகின்றேன் ” என்றேனும் பாவிப்பானாயின் , அச் 
தப் பாவனையில் விளங்கும் சிவனால் அநாதியே கூடிய பொதுவியல்பையும் , 
அதற்கு ஏதுவாகிய மாயாகன்மங்களையும் தான் விட்டு நீங்குமியல்பு , 

மாபொ ஹஹிே 

கருடோஹமஸ்மி 
( 9) " நான் கருடன் ஆகின்றேன் " என்னும் கருடமந்திரத்தியானத் 
தில் விளங்கும் கருடனால் அந்தக் கருடபாவனை விவத்தைப் பிரத்தியஷத் 
தில் தீர்த்து விடுதல் போலாம் . 


8 


* சாக்தோக்கியம் , க , . 


அஞ் சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


ககூடு 


8 


U 


வறு 


கூஎ . 


யொ நர வெதாவோசெநொத வலாவகொஹ 
வீதிநவல வெடி யயா வரெலம் வல ஷெவா நாழி தஹி ப 
வணவ வொஹ வஜ 

ஹாஹீதில உடி லவ- பவதி 
யோக்யாம் தேவதா முபாஸ்தேந்யோசாவந்யோஹ மஸ்மீதி ந சவேத 
யதா பசுரேவம் சதேவாநாம் | தர்ஹி யஏவம் வேத அஹம் பிரம்மாஸ்மீதிச் 
இதம் சர்வம் பவதி 

கூடு . “ இந்தத் தேவதை வேறு ; நான் வேறு என்று எவன் மற்றோர் 
தேவதையைப் பாவனை செய்யுங்கால் , அவன் அந்தத் தேவதையை அறிவா 
னல்லன் ; அதுபற்றி அவன் தேவர்களுக்குப் பசுப்போலாகின்றான் ; ஆதலால் 
எவன் நான் பிரமம் என்று (அபேதபாவனை ) பண்ணுகின்றானோ, அவன் 
ஈதெல்லாம் (உலகெல்லாம் ) ஆகின்றான் ” என்று பிருகதாரணியசுருதியும் ,, 

பலிவெ z வஹலெவா ந 8 வரமமாவ் விவக- யெசு 
யஜிவவொz ஹலெவெகெெவ.தாஜாவயெகா 
சிவோக்ய ஸ்து வஹமேவாங்யம் பிருதக்பாவம் விவர்ஜயேத் 
ய்ச்சிவ : சோஹமேவேத் யத்வைதம் பாவயேத்சதா !! 

" சிவன் வேறு , நான் வேறு என்னும் துவிதபாவனையை விடு 
த்து , கந்தச் சிவன் உளசோ அந்தச் சிவன் நான் ) என்று எக்காலமும் அத்து 
வைதபாவனை செய்க ” என்று (பிருகதாரணியசுருதிக்கிசைந்து ) சர்வஞ்ஞா 
கோத்தராகமமும் , 
உஅ . பேத மாகிய பாவனை பேணுவ தெல்லா 

மேத மாகிய பந்தமே யெனதியா னெனுமாற் 
போத வாருயி ரபேதபா வனைபுரி வஃதே 

மாத ராருயர் முத்தியென் றுரைத்திடு மறையும் 
என்று திருவானைக்காப்புராணமும் கூறுமாற்றால் , துவிதபாவனையை விடுத்து 
அத்துவிதபாவனை புரிதல் வேண்டுமென்பது பெறப்பட்டது . இந்தப் பாவனை 
மாயாவாதிகள் கூறும் பாவனை போல்வதன்று என்பது வெளிப்படை. 

ஏகான்மவா திகட்குரிய சர்வசாரமுதலிய உபநிடதங்களிலே 
நிர்க்குணப்பிரமமே கூறப்படுகின்றது . இந்தப் பிரமம் பரேசபநிடதகருதிப் 
பிரகாரம் ஆன்மாவேயாம் . இந்த ஆன்மப்பிரமத்துக்குச் சர்வஞ்ஞதாதி 
குணங்களேனும் சத்துவ முதலிய குணங்களேனும் இல்லை என்பது அவ்வே 
கான்மவாதிகட்கும் நமக்கும் ஒத்த கருத்தேயாம் , 

ச 0 . வேதாந்தசூத்திரத்துக்கு ஆதாசமாயுள்ள முண்டகம் தைத்தி 
ரீபமுதலிய பரோபநிடதங்களிலே " சர்வஞ்ஞதாதி " குணங்களையும் , " சத் 
தியம் , ஞானம் , ஆனந்தம் " என்னும் குணங்களையும் சொரூபமாகவும் குண 


கக 


காசு 


சிவஞானபோத 


[ * - சூத்திரம் 


மாகவுமுடைய பாமான்மப்பிரமமே பிரதிபாதிக்கப்பட்டிருக்கின்றது . பிரமம் 
ஆன்மா என்னும் பெயர்கள் 

ஏகான்மவாதோபநிடதங்களினும் , பரோப 
நிடதங்களினும் முறையே பிரதிபாதிக்கப்படும் ஆன்மப்பிரமத்துக்கும் , பரப் 
பிரமசிவனார்க்கும் வழங்கப்படுதலான் , ஆன்மப்பிரமம் யாது ? சிவப்பிரமம் 
பாது ? என்று அறியமாட்டாமையாலோ ? இன்றேல் அப்பசோபநிடதங்கள் 
பரப்பிரமம் குணங்களோடிசைந்ததாகத் தமது உபநிடதங்களுக்கு மாறு 
படக் கூறுகின்றனவே என்ற பொறாமையினாலோ ? இன்றேற் குணங்களோ 
டினசந்த அந்தப் பிரமம் விருத்தியாய் உப்பிவிடும் என்ற கருத்தினாலோ ? சத் 
தியம் , ஞானம் , ஆனந்தமுதலியன நமது பரப்பிரமசிவத்துக்குக் கூறப்பட் 
டிருத்தலைக் கண்டவுடனே , ஓர் சாதியார் ஓர் செந்துவை மரங்களிற் கண்ட 
வுடனே கல்லுவிட்டெறிந்து அதனைக் கொல்லுதல் போல , குயுக்திகொ 
ண்டு பாகத்தியாகலக்ஷணை என்னும் வாச்சியினால் அப்பிரமத்தின் குணங் 
களை அப்பிரமத்தினின்று நீக்கிவிடுவார் போல நினைந்து , அவற்றைச் செதுக்கிச் 
சேதித்துப் “ பிரமத்துக்குக் குனகுணிபாவம் இல்லை ” என்று சாதித்து ,, 
அந்தச் சகுணப்பிரமத்தைத் தமது நிர்க்குண ஆன்மப்பிரமமாகிய அறிவு 
ரூபகனத்துக்கு லேசாக இயையுமாறு ஆக்குவதாகக் கனவுகாண்கின்றார்கள் . 
பரோபநிடதங்களின்மாத்திரமன்றி , அவற்றை ஆதாரமாகக்கொண்டு கிளர் 
ந்த வேதாந்தசூத்திரத்தில் , 

சூ நாடியம் உபர நவது 

ஆகந்தாதய : பிரதாநஸ்ய ( வே . சூ . கூ . கூ . கக ). 
சஉ " முக்கியப்பொருளாகிய ( சிவனார்க்கு ) ஆனந்தமுதலிய குணங் 
கள் (உண்டு) என்றற்றொடக்கத்தனவாகக் காணப்படும் இடங்களினும் , 
அங்கனமே பாகத்தியாகலக்ஷணைவாச்சியினாற் குணகுணிபாவம் பிரமத்து 
க்கு இல்லை என்று கூறிக் கெடுக்கின்றார்கள் . இவர்கள் இங்கனம் பரசுருதிகளை 
யும் , சூத்திரங்களையும் , ஆகம இதிகாச புராணங்களாகிய உபப்பிருங்கணங் 
களெல்லாவற்றிற்கும் முற்றும் மாறுபடத் துரர்த்தஞ் செய்தலாகிய அக்கிரம 
அதிபாதகத்துக்கு யாது கதி எய்து மோ ! அறிகிலம் ; நிற்க . பாகத்தியாகமா 
வது பதத்தின் வாச்சியார்த்தத்தில் ஒரு பாகத்தை நீக்கிவிட்டு மற்றோர் 
பாகத்தைக் கிரகிப்பதேயாம். 

கிகொங்க நா , வெ.கசகநா நாடி 

நித்யோ நித்யாகாம் சேதாச் சேதநாநாம் 
சச . ( பதிபசுபாசம் என்னும் ) நித்தியபதார்த்தங்களுள்ளே நித்திய 
ரூம் , ( பதியும் , விஞ்ஞானகலர் , பிரயாகலர் , சகலர் என்னும் மூவகை ஆன் 
மாக்களுமாகிய ) சேதனப்பொருள்களுள்ளே சேதனருமாம் " என்று பரோப 
கிடதங்களில் ஆங்காங்குச் சிவபெருமான் கூறப்பட்டிருப்பாராகவும் , அச் 


கூ- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கடன் 


சுருதிகளைப் பொருட்படுத்தாது , தங்கள் ஏகான்மவ : தோபநிடதங்களிற் 
கூறப்பட்ட பிரகாரம் , 
சடு , 3JW ஙவே க.கழ 

மயிசீவத்வ மீசத்துவம் கல்பிதம் 
ஜீவெபெள கவிகௌ! 
சீவே சௌ கல்பிதெள ! 


சா . 


சஎ . 


சசு . 


சீவ 

வனும் ஈசுரனும் கற்பிதர் " என்றும் , ஆபாசகர்கள் என் 
றும் வரைந்திருக்கின்றார்கள் . ஒருவர் அநித்தியப் பொருள்களுள்ளே நித்தி 
யப் பொருள் என்று (சஈ - ம் பிரிவிற் ) சுருதிக்குத் தூர்த்தஞ் செய்திருக் 
கின்றார் ; இதுமுற்றும் தவறாம் , 

ச.அ. தத்துவமசி என்னும் மகாவாக்கியத்துக்குப் பொருள் கூறுங்கால் 
( க ) மாயையும் , ( உ ) மாயையிலுள்ள ஆபாசனும் , ( ஈ ) மாயையின் அதிஷ் 
டான சேதனமுமாகிய மூன்றுஞ் சேர்ந்து முற்றுணர்வு முதலிய குணங்களை 
யுடைய ஈசுரனாம் என்றும் , இது தத்பதத்தின் வாச்சியார்த்தம் என்றும் , 

( க ) வியஷ்டி அவித்தையும் , ( 2 ) அவித்தையின் ஆபாசமும் , 
( ங ) அதின் அதிஷ்டான சேதனமுமாகிய மூன்றும் சேர்ந்து சிற்றுணர்வு 
முதலிய குணங்களையுடைய சீவனாம் என்றும் , இது துவம்பதத்தின் வாச்சி 
யார்த்தம் என்றும் , 

ரு . ஈசுரன் , சீவன் என்னும் இரண்டின் ஏகத்துவத்தைத் தத்துவமசி 
வாக்கியங்கள் போதிக்கின்றன என்றும் , அங்ஙனமாயினும் இந்த வாச்சியார்த் 
தத்தினால் ஏகத்துவம் சித்தியாது என்றும் , ஆதலால் 
ருக , மூன்று கூறுகளால் ஆக்கப்பட்ட ஈசவரனிலிருந்து ஆபாசசகித 

மாயையிலுள்ள முற்றுணர்வு முதலிய குணங்கள் என்னும் இந்த 
வாச்சிய பாகங்களைச் சேதித்து நீக்குதலால் , சேதனபாகத்தில் தத்பதத்துக் 
குப் பாகத்தியாகலக்ஷணை சித்திக்கின்றது என்றும் , 

ருஉ , பின்னரும் மூன்று கூறுகளால் ஆக்கப்பட்ட சீவனிலிருந்து 
ஆபாசசகித அவித்தியாம்சம் , அவித்தையால் உண்டாகியசிற்றணர்வுமுதலிய 
குணங்கள் என்னும் வாச்சியப்பாகத்தைச் சேதித்து நீக்குதலால் , துவம்பதத் 
துக்குப் பாகத்தியாகலக்ஷணை சித்திக்கின்றது என்றும் , இதனால் 

ருக . , சீவேசுவரர்களின் சொரூபத்திலுள்ள லட்சியமாகிய சேதன 
பாகங்களில் ஏகத்துவத்தைத் தத்துவமசி போதிக்கின்றது என்றும் கூறுவர் . 
இங்கனம் ஏனைய மகாவாக்கியங்களுக்கும் பொருள் கொள்வர் . 


மாயை , 


கஅ 


சிவஞான போத 


[ க - ஞ் சூத்திரம் 


நிச . நரமாமிசய V ணிகள் மனிதரைத் திரட்டவும் , செதுக்கவும் , 
கழிக்கவும் , ஒன்று மில்லையாமாறு பொசுக்கி விழுங்கவும், சிற்சில தீவுகள் 
இடம் கொடுக்குமேயன்றி , மற்றெத்தேசங்களும் இடம் கொடா தவாறுபோல , 


ருரு , ஈசுரனையும் சிவனையும் மும்மூன்று பகுதிகளால் திட்டவும் , 
- செதுக்கவும் , கழிக்கவும் ஒன்றுமில்லையா மாறு செய்யவும் இவரது மூலப் 
பிரகிருதி மாயாப்பி தேசம் பேசும் மாயாவா தோபநிடதங்கள் இடங்கொடுப் 
பனவாமன்றி , சீவேசுவரர்களை அங்கனம் முக்கூறுபடுத்திக் கூட்டவும் , கழிக் 
கவும் , அப்பரோபநிடதசுருதி சூத்திரங்களும் , அச்சுருதி சூத்திரங்களின் 
பொருளை விளக்கும் சிவாகமபாஷ்ய விசேஷசுருதிகளும் ஓர்காலும் இடம் 
கொடாவாம் . ஆகலின் , வேதாந்த மகா வாக்கியத்துக்கு ஏகான்மவா தசுரு 
திப்பிரகாரம் அவர் கொண்ட கருத்து பசுருதிகளுக்கு முற்றும் உடன் 
பாடின்றாம் . 

ருசு . ஓர் குக்கிராமத்திலே பூபதியாய்ப் பெருமையடைத்துநின்றான் 
ஒருவன் அகண்ட பூமண்டலாதிபதிக்கு முன் எங்ஙனம் அடிமையாக ஒழுகு 
வானோ, அங்கனம் ஏகான்மவாதிகளது மகா வாக்கியங்களாற் சித்தித்த ஆன் 
மப்பிரமமானது சைவோபநிடதப்பிரகாசம் துவம் பதார்ததமாகிச் சிவபெரு 
மானுக்கு அடிமையாகவே வந்து முடியும் இவ்வுண்மை , 


நஎ . காரியசகுணப்பிரமம் , சாங்கியயோக நிர்க்குணப்பிரமம் , அத் 
தியாசிரமசகுணப்பிரமம் என்னும் மூவித பிமாவனைகளுக்குள்ளே நடுக்க 
ணுற்றது ஏகான்மவா தீகளது நிர்க்குணப்பிரமமாம் என்று இரத்தினத்திரய 
பரீக்ஷை , இதற்கு ஆதாரமாய்நின்ற கூர்மபுராணம் , கைலாசசங்கிதை , 
மகாபாரதம் என்பனவற்றாலும் , நாம் எழுதிப் பிரகடனஞ் செய்த மதர 
உக்கிரவீரபத்திராஸ்திரம் ” என்னும் புஸ்தகத்தினாலும் அறியப்படுகின்றது . 


ரு அ . சருடோகம் என்ற வாக்கியத்தில் , அகம் பதத்துக்குச் சிவன் 
வாச்சியம் என்றும் , கருடன் என்றதற்கு ஈசுவான் வாச்சியம் என்றும் , இவ் 
விருபதங்களும் சேதனபாகத்தில் ஒருமைத்தன்மை லக்ஷணையினாற் சித்திக் 
கின்றதென்றும்கொண்டு கருடோகம் என்றமையினால் விஷம் தீராது ; அது 
போல , ஏகான்மவாதிகளுடைய தத்துவயசிமுதலிய மகாவாக்கியப்பொருள் 
களால் தமது ஆன்மப்பிரமமாகிய அறிவுரூபத்தை அறிதலாகிய புருஷார்த்தம் 
சித்திக்கு மேயன்றி , பீரோபடங்களிற் கூறப்பட்ட முடிவிறந்த பேரின்ப 
சிவபோகமும் , பரமுத்தியாகிய மகாபுருஷார்த்தமும் சித்திக்கமாட்டா 
என்பது பசுமரத்தாணிபோல் நாட்டப்பட்டது . ஆதலால் , சைவசித்தாந்தி 
களுடைய சிவோகம்பாவனையை நோக்க , அவர்கள் செய்யும் பாவனை சிறு 
மகார் மணல் கொண்டு ஆக்கி விளையாடும் சிற்றுண்டி விளையாட்டுப் போலிப் 
பாவனையாய் முடியும் என்பதிற் சிறிதும் ஆஷபமின்றாம் . 


காக 


க . 


சுக . 


கூ- சூத்திரம் ] வசனாலங்கார தீபம் . 

நசு . ஸ்ரீநீலகண்டசிவாசாரியர் இந்தக் கருடபாவனையையுற்றுக் கூறுங் 
கால் , " உலகத்திலே மாந்திரிகர் கருடமத்திராப்பியாசத்தினாற் கருடனுடைய 
அசாதாரணகுணத்தை அடைகின்றனர் ; ஆகலின் , பிரமாகம்பாவனை முற் 
றியபோது பிரமத்துக்குரிய (சர்வஞ்ஞத்துவாதி ) அசாதாரணகுண விசே 
ஷத்தை அடைதலாகிய விசேஷநிலை உபாசகர்களுக்கு எய்துவதில் யாதும் 
தடை இல்லை " என்று பிரம சூத்திர சைவபாஷ்யத்து கூ . உ . உச - ற் கூறி 
யிருக்கின்றார் . 

வல- வ : Mb8-- நொ மாயாநெ விஷக்ஷயா 
பவாநடிவாாநெவியாதி வாரை மகிழ 
சர்வபாச விகிர்முக்தா கருட தியாதெ விஷக்ஷயப் 
சிவாநந்தபாரதியாதே ஸ யாதி பரமாம் கதிம் ! 

" கருட தியானத்தினால் விஷமானது நீங்குகின்றது ; அங்ஙனம் 
அவன் ( முக்தன் ) சிவானந்தபர தியானத்தினாலே சர்வபாசங்களினின்றும் 
நீங்கி முத்தியைத் தலைப்படுகின்றான் என்று வாதுளாகமமும் , 

கருட னுருவங் கருது மளவிற் 
பருவிடந் தீர்ந்து பயங்கெடு மாபோற் 
தருவி னுருவங் குறித்தவப் போதே 

திரிமலந் தீர்ந்து சிவனவ னாமே 
என்று திருமூலநாயனாரும் கூறுமாற்றால் , கருட தியானத்தினதுண்மை சாதிக் 
கப்பட்டது ; மேலும் , 

சுெெவதுரைமம் கரொவி - வாவ நாயா - கதவெ. 
வாரேசம- தயா நவாவம் | ஹெ - டொ மாகாநிகயொன 

து 
கதாபாத மாவ நதியாவி விஷ வாரஷி-In 

அத்வைத மாகம சிரோபி ருபாசநாயாமுக்தம் தவேதியமார்த்ததயா ந 
வரச்யம் | பேதஸ்புட கருடமாந்திரிகயோரளீகக் தாதாத்மியபாவகமதா 
பிவிஷம் பிரமார்ஷ்டி !! 

சுவாமீ ! உபநிடத முடிபுகளால் உம்முடைய உபாசனையிலே 
அத்துவைதம் கூறப்பட்டது ; அதற்கு ( ஆன்மா பிரமம் என்னும் இரண்டின் 
ஐக்கியத்தைக் கூட ஸ்தப்பிரம ஐக்கியம் போல ) நிருபசரிதவைக்கியமாகக் 
கூறல் கூடாது ; கருடனும் மாந்திரிகனும் தம்முள் வேறாதல் வெளிப்படை , 
( ஏகவாத சுருதியினர் ) அந்த ஆன்மா கருடனோடு தாதான்மியபாவனை யுற 
லைப் பொய் என்றாலும் , கருடபாவனை விஷத்தை ( நீக்காதிருக்கவில்லை ) நீக்கு 
கின்றது " என்றனர் ஹாதத்தாசாரியர். கருடதியானமாவது யாதெனிற் கூறு 
தும் : 


சுரு . 


சுச . 


கசம் 


சிவஞானபோத 


( க - த் சூத்திரம் 


f 


கூரு . ஆதிபெளதிக்கருடன் , ஆதிதைவிக்கருடன் , ஆத்தியான்மிக 
கருடன் எனக் கருடன் மூவகைப்படும் . உலகத்திலே காணப்படும் கருடன் 
ஆதிபௌதிககருடன் என்றும் , கருடமந்திரம் ஆதிதெய்விக்கருடன் என் 
றும் , கருடமந்திரமிடமாகநின்று பயன் கொடுக்கும் சிவசத்தி ஆக்தியான்மிக 
கருடன் என்றும் கூறப்படும் . ஆதிதெய்விக்கருட மந்திரத்தை நாடோறும் பயி 
ன்றுவந்த பயிற்சிவிசேடத்தால் அம்மந்திரமே தானாக அனன்னியபாவனை 
செய்தி தன்னறிவு அதன் வயத்ததாமாறு உறைத்து நின்று , அம்மந்திரக் 
கண்கொண்டு பார்க்குங்கால் விஷவேகம் உறுதியாக நீங்கிவிடும் , அது 
போலச் சிவோகம்பாவனை செய்துவருங்கால் எய்தும் சிவத்துவவிளக்கம் 
வாயிலாகப் பாசமாகிய விஷம் உறுதியாய் நீங்கிவிடும் என்பதாம் . விடம் தீர் 
தல் பிரத்தியக்ஷமாய்க் காணப்படுதலின் , பாவனை போலி எனல் கூடாது . 


மூன்றாஞ் சூர்ணிகை. 


க க . பஞ்சாக்ஷரசெபம் பண்ணினால் வாசனாமலம் போம் . 


சுள . (சூ . பொ .) தன்னை ஐம்புலன்களின் வேறாகக் கண்ட ஆன்மா 
அக்காட்சி நிலைபெறும்வண்ணம் அசத்தாயுள்ள நில முதல் நாதமீறாகிய பாசப் 
பிரபஞ்சத்தை அசத்தென்று கண்டு நீக்கற்பாற்று ; நீங்கியவிடத்து உளதாய் 
நிற்கும் சிவஞானக்கண்ணினால் தன் அறிவின் கண்ணே தனக்கு ஞேயமாகிய 
சிவம் நாடற்பாற்று ; ஐம்புலனுக்கு வேறாகத் தன்னைக் காண்டலும் , பிரபஞ் 
சத்தை அசத்தென்று கண்டு சிவஞானத்தாற் காண்டலுமாகிய இரண்டும் 
சிவானந்த போகப் பிரயோசனத்தை அடைதற்குச் சாதகமாம் . ) இங்கனம் 
சாதித்தோனுக்கு , இனிச் சாதிக்கற்பாலதொன்று உளது என்றும் , அஃதா - 
வது வேம்பு தின்ற புழு அதனை விடுத்துக் கரும்பினிற் றலைப்பட்டு அதன் 
சுவையை அறிந்தவிடத்தும் , பயிற்சி வயத்தினால் முன்னர்த் தான் நோக்கிய 
வேம்பின் சுவையிற் றலைப்பட்டு நிற்றல் போல , மேலே கூறப்பட்ட சாதகங் 
களைச் செய்து முற்றிய ஆன்மாவுக்கு அச்சாதகங்களாற் சிவஞானம் விளங்கி 
ஞேயக்காட்சிப்பட்டவிடத்தும் , முன்னர்த் தான் பற்றிய ஏகதேசக்காட்சி 
யை நோக்கி நிற்குமாதலான் , அந்த நோக்கமாகிய வாசனையை நீக்குகற்குரிய 
சாதகமாகிய முத்திபஞ்சாக்ஷரத்தை “ ஆன்மா பாசத்தை ஒருவிச் சிவஞா 
பாக்கண்ணினாம் சிவத்தைச் சிந்தையில் நாடுக என விதித்தவிதியின்படியே " 
சுத்தமான சமாக அறிவினாற் கணித்து நிற்றல் வேண்டும் என்பதாம் . 


சுஅ . இலங்கை யாக்கர் தமக்கிறையே படந்து கயிலை யெடுக்கிறையே 

புலன்கள் கெடவுடன் பாடினனே பொறிகள் கெடவுடன் பாடினனே 
இலங்கிய மேனி யிராவணனே யெய்து பெயரு மிராவணனே 
கலந்தருள் பெற்றது மாவசியே காழி யானடி மாவசியே 


க- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கசக 


சுகூ , 


என்னும் திருப்பிரமபுரத்துத் தேவாரமும் ஈண்டுக் கவனிக்கற்பாற்றாம் . 

இங்கனம் ஸ்ரீபஞ்சாக்ஷம் வாசனாமலத்தைப் போக்குதற்குச் 
சாதகமாமாறு உணர்த்தப்படுகின்றது : 

எ . (வெ . பொ . ) ஆன்மா சிவபெருமானுக்கு அடிமையாதலை ஸ்ரீபஞ் 
சாக்கரத்தை உச்சரிக்கு முறைமையில் வைத்துக்கொண்டு , தன்னுடலகத்தே 
இதயத்தைப் பூசைத்தானமாகவும் , நாபியை ஓமத்தானமாகவும் , புருவநடு 
வைத் தியானத்தானமாகவும் கருதி , புறத்தே ஞானபூசை செய்யுமாறு 
போல , இதயதாமரையிற் சிவபெருமானை அப்பஞ்சாக்ஷரத்தினால் அமைந்த 
சிவலிங்கத்திருமேனியிலே ( கொல்லாமை , ஐம்பொறியடக்கல் , அருள் , 
பொறை , ஞானம் , தவம் , அன்பு , வாய்மை என்னும் அஷ்ட புஷ்பங்கொ 
ண்டு அப்பஞ்சாக்ஷரத்தினாற் பூசித்து , குண்டலித்தானமாகிய நாபியில் ஞான 
வனலை எழுப்பி அதன் கண்ணே ஸ்ரீபஞ்சாக்ஷத்தினால் விந்துத்தரனத்து அமிர் 
தமாகிய நெய்யைச் சுழுமுனாநாடி இடைநாடியாகிய சுருக்குச் சுருவங்களால் 
ஓமஞ் செய்து , விந்துஸ்தானமாகிய புருவநடுவிலே சிகாரம் தத்பதப்பொரு 
ளும் , யகாரம் துவம்பதப்பொருளும் , வகாரம் அசிபதப்பொருளுமாமுறைமை 
கொண்டு , அப்பஞ்சாக்ஷரத்தினாற் சிவோகம்பாவனை செய்யின் , அப்பொ 
ழுதே அங்கனம் விளங்கித் தோன்றும் சிவபெருமானுக்கு ஆன்மா அடிமை 
யாம் . 
* எக , ஓமித்தலும் தியானித்தலும் பூசைக்கு அங்கங்களாமெனவும் , 
பூசை அங்கியாம் எனவும் கொள்ளற்பாற்று . சுட்டறிவிறந்து ஞானத்தினால் 
ஞேயத்தைக் கண்டு , எங்கும் தானாக நிட்டை கூடியவிடத்தும் , தொன்று 
தொட்டுவந்த ஏசுதேசப்பழக்கத்தினாற் புறத்தே விடயத்திற் சென்று பற்று 
வதாகிய தன் அறிவை அங்ஙனஞ் செல்லாது மடக்கி , அகத்தே ஒரு குறி 
யின்கண்ணே நிறுத்தி நிஷ்டைகூடி நிற்கு முறைமையை ஸ்ரீபஞ்சாக்ஷரம் 
ஒதும் முறைமையில் வைத்துக்கண்டு, சிந்திக்கச் சிந்திக்க , அஃது சிவதரிச 
னத்தை விளக்கி வாசனைமாத்திரத்தினாற் புறத்தே போய்ப் பற்றும் ஏகதேச 
அறிவைப் பற்றறக் கெடுத்துப் பூரணநிலையிற் கொண்டு செல்லுமாம் . 

எஉ . பஞ்சாக்ஷரத்தை ஓதுமுறையால் ஒரு குறியின்கண்ணே வைத் 
துக் காண்டல் வேண்டும் என்றும் , அங்ஙனம் கண்டபோது சிவபெருமான் 
தன்னிடத்து விளங்கித் தோன்றும் என்றும் , அங்ஙனம் தோன்றிய போது 
ஆன்மா சிவபெருமானுக்கு அடிமையாமாறும் கூறப்படுகின்றன : 

எகூ , ( வெ . பொ . ) ஆகாயத்திற் சஞ்சரிக்கும் நவக்கிரகங்களுள்ளே 
எனைய கிரகங்கள் போலக் காணப்படாத இராகு கேதுக்களைக் கிரகணகாலங் 
களிற் சந்திராதித்தரிடத்துக் காணுமாறு போல , பதிபசுபாசம் என்னும் முப் 
பொருள்களுள்ளே “ யான் அறிந்தேன் அறிகின்றிலேன் ” என்னும் உணர் 


கசஉ 


சிவஞான போத 


[ க- சூத்திரம் 


விற்கு விஷயமாகக் காணப்படும் . பசுபாசங்களோடொப்ப வேறு காணப் 
படாத பதிப்பொருளாகிய சிவபெருமானைத் தன் இதய தாமரையின் கண்ணே 
பஞ்சாக்ஷரத்தை ஓதுமுறையினாற் காணின் , கோலை நட்டுக் கயிற்றினாற் சுற் 
றிக் கடையுங்காற் காட்டத்தினின்றும் வெளிப்படும் அக்கினிபோல , சிவ 
பெருமான் ஆண்டு வெளிப்பட்டு அறிவுக்கறிவாய் விளங்கி நிற்பர் . அப்போது 
ஆன்மாவும் அக்கினியைச் சேர்ந்த இரும்பு போலத் தன் சுதந்தரத்தைவிட்டு 
அச்சிவபெருமானுக்கு அடிமையாமாகலான் , ஸ்ரீபஞ்சாக்ஷரம் விதிப்படி கணிக் 
கற்பாலதேயாம் . 

தினேஷ தென O PJ நீவவலவியராவ பொக வாணீஷ 
வாழி வளவரைதாததி ரஹ) தென்வெலௗ வகெநெந தவவலா 
யொ ந வயதி (சுவேதாசுவதரம் க , கரு . ) 
திலேஷதைலம் ததிநீவ சர்ப்பிராப : சுரோ - 

சாக்நில 
ஏவமாத்மாத்மறி கிருஹ்யதே சௌசத்யே லபமே தபசா யோ நுபச்யதி 
" எள்ளில் எண்ணெய் ஆட்டு தலாற் பெறப்படுதல் போன்றும் , தயிரில் நெய் 
கடைதலாற் பெறப்படுதல் போன்றும் , ( வறந்த ) நதியில் ஜலம் தோண்டு 
தலாற் பெறப்படுதல் போன்றும் , விறகில் அக்கினி கடைதலாற் பெறப்படுதல் 
போன்றும் ஆன்மாவிற் பரமான்மாவானவர் சத்தியத்தினாலும் ஞானத்தினா 
லும் அறியப்படுகின்றார் " என்று சுருதியும் ,, 


கிஷெவாயயா sெ @ o P வாவாவி- கழ | 
பாவ : ஹொ தவரவா பயாண ஹ..தா ந 8 
வவவ ஹோதா நரைதநாதவிக்ஷண 
வலதெந் தவவலா ெெவங்காய - கொ z நவ 

rz 

நல்கி 
( வாயுசங்கிதை , பூருவபாகம் , சீ : எச , எரு . ) 
திலேஷுவா யதா தைலம் தத்வா சர்ப்பிரர்ப்பிதம் ! 
யதாப சுரோதசி வியாப்தா யதாரண்யாம் குதாசநம் 
ஏவமேவ மஹாத்மாநமாத்மயாத்மவிலக்ஷணம் 

சத்யேநதபசா சைவ நித்யயுக்தோ நுபச்யதி 
" எள்ளிலே எங்ஙனம் எண்ணெயும் , தயிரிலே எங்ஙனம் வெண்ணெயும் 
அடங்கி இருக்கின்றனவோ, நதியில் ஜலமும் அரணியில் அக்கினியும் எங்ஙனம் 
வியாபகமாயிருக்கின்றனவோ அங்கனமே ஆன்மாவுக்கு வேறாய் வியாபித்துள் 
ள பாமான்மாவை ( ஒருவன் ) சத்தியத்தோடும் ஞானத்தோடும் எக்காலமும் 
இயைந்து நின்று காண்கின்றான் ” என்று ஸ்மிருதியும் கூறுகின்றன . அல்மனம் , 


க- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கசங . 


விறகிற் றீயினன் பாலிற்படு நெய்போன் 
மறைய நின்றுளன் மாமணிச் சோதியா 
னுறவு கோனட் டுணர்வு கயிற்றினான் 

முறுக வாங்கிக் கடையழன் னிற்குமே 
என்று ஸ்ரீவாகீசர் அருளினர். 


எச . அண்டத்திலுள்ளனவெல்லாம் பிண்டத்துள்ளும் சூக்குமமாய் 
இருத்தலின் , அண்டவடிவாகிய முப்பத்தாறு தத்துவங்களும் இதயத்திலே 
கமலரூபமாய் விளங்குகின்றமையால் முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் அப்பாற் 
பட்டு வியாபகமாய் விளங்கும் சிவபெருமானை இதயதாமரையின் மேல் அல 
சக்கண்டு பூசித்தல் அமைவுடைத்தெனத் தெளிவிக்குமாறு , இதயத மரை 
பின் இயல்பு கூறப்படுகின்றது : 

எடு . ( வெ . பொ .) பிருதிவி முதலிய இருபத்திநான்கு தத்துவமும் 
நாபியினின்றும் தோன்றிய எண்விரலளவினதாகிய நாளவடிவும் , வித்தியா 
தத்துவம் எழும் சுக்தவித்தையுமாகிய எட்டும் எட்டிதழ்வடிவும் , ஈசுரதத்து 
வமும் சாதாக்கியதத்துவமும் அறுபத்தினான்கு கேசரவடிவும் , சத்திதத்து 
வம் அக்கேசரங்களுக்குள்ளாகிய பொகுட்வேடிவும் , சிவதத்துவம் அப்பொ 
குட்டின் மீதுள்ள ஐம்பத்தொரு பீஜவடிவுமாமாதலின் , அம்முப்பத்தாறு 
தத்துவக்கமலாசனத்தின் மேல் நிற்கும் சிவபெருமான் திருவடி பஞ்சாக்காத் 
தினாற் பூசிக்கற்பாற்றாம் , 

இருதய நாப்பணஞ்செழத் துருவி னிறைவனை யுயிர்க்கொலை செ 
யாமை , யருள் பொறி யடக்கல் பொறைதவம் வாய்மை யன்பறி வென்னு மெண் 
மலர் கொண் , டொருமையொ டருச்சித் திடுகவென் றடியாக கொள்ளிய தீக்கை 
செய் துணர்த்தத் , திருவமர் துறைசை யுறையருட் தருவார் திருநமச் சிவாயர் தாள் 
போற்றி 

எனவும் , 


எகா . 


எஎ . மலமெனுந் தடத்திற் கருமசே தகத்தின் 

மாயையாங் கிழங்கிலங் தரித்த 
மன்னுழ வெட்டாந் தத்துவ நாள 

மலரிதழ் வித்தையேழ் வித்தை 
நலமிது மீசன் சதாசிவ மிரண்டு 

நண்ணுகே சாங்களாஞ் சத்தி 
நற்பொகுட் டாகு நாதமே வித்து 

நயநீதகண் ணாமென விரவி 
யிலதமென் னுடலப் பதுமபீ டிகைநீ 

யிருந்தரு ளாசன மெனாம 
லெனதுபுக் கிலதா யெண்ணினேன் றெவிய 
வியலநட் பார்வைதத் தனையே 


சிவஞான போத 


[ கூ- சூத்திரம் 


எசு . 


யலகிலா வுயிர்கண் மலநடைக் கிலையா 

யருணடை தண்மையாய் நின்ற 
வாவடு துறைசை யம்பல வாணா 

வடியவர்க் கருளுமா நீதியே 
எனவும் போந்த திருவாக்குகள் பற்றியும் உணர்ந்து கோடற்பாற்று . 

எஅ . மற்றோர் பிரகாரமாகக் கமலாசனம் கொள்ளுமாறு கூறப்படுகின் 
றது : 

பிருதிவியாகிய நிவிர்த்திகலாருபம் நாளம் எனவும் , அப்புமுத 
லிய இருபத்து மூன்று தத்துவமாகிய பிரதிஷ்டாகலாரூபம் மலராம் எனவும் , 
வித்தியாதத்துவமாகிய வித்தியாகலாரூபம் கேசரம் எனவும் , சுத்தவித்தை 
ஈசுரம் சாதாக்கியம் என்னும் மூன்று தத்துவமாகிய சாந்திகலாரூபம் பொகு 
ட்டாம் எனவும், சத்திதத்துவம் சிவதத்துவம் என்னும் இருதத்துவமாகிய 
சாந்திய தீதகலாரூபம் பொகுட்டிற் காணப்படும் பீஜமாம் எனவும் கோடல் 
அமையும் . 
அ 0 . முப்பத்தாறு தத்துவங்களால் அமைந்த கமலாசனத்தின்மீது , 

ய சூத நிதிஷ 
42. ய ) சூதா ரீரழ 

ப ஆத்மநி திஷ்டந் 

யஸ்ய ஆத்மா சரீரம் 
அங . 

" எவர் ஆன்மாவில் உளரோ " எனவும் , " எவருக்கு ஆன்மா 
சரீரம் ” எனவும் மத்தியந்தினசாகை கூறுகின்றமையானும் , 
அசு . தவாவயவரை தா நா பரிவாவே . விவிதயெசு 

ததாலயஸ்தமாத்மாசும் சிவரூபம் விசிந்தயேத் 
அரு . “ தேகமாகிய சிவாலயத்தின்கண்ணே ஆன்மாவைச் சிவலிங்க 
வடிவாகக்கொண்டு " என்று வாதுளாகமம் கூறுமாற்றாலும் , ஆன்மாவே திவ . 
லிங்கம் என்றும் , அதற்கு உயிராய் உள்ளது சிவன் திருவடியாம் என்றும் 
கொள்க. ) இதுபற்றியே , மனவாசகங்கடந்தார் " எட்டுமிரண்டு முருவான 
லிங்கத்தே நட்டம்புதல்வா " என்றும் , திருமூலநாயனார் “ தெள்ளத்தெளிந் 
தார்க்குச் சீவன் சிவலிங்கம் ” என்றும் அருளிச்செய்தார்கள் . 

அக , பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் , சூரியன் , சந்திரன் , 
ஆன்மா என்னும் எட்டினையும் திருமேனியாகக்கொண்ட சிவபெருமானுக்கு , 
ஆன்மா அந்த எட்டனுள்ளே ஓர் திருமேனியாய் முடிதலினால் , சிவபெரு 
மான் பசுபதி எனவும் , ஆன்மா பசு எனவும் கொள்ளப்படுவார் என்றும் , 
சிவன் தானாகிய சக்தே ஆன்மாவுக்கு உயிராம் என்றும் , தாள் என்றது சிவ 
சத்தியின்மேற்றாம் என்றும் , இதுபற்றியே இருக்குவேதம் 


* 


கூ - ஞ் சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கசரு 


அஎ , சுதரிவ தி தா ஜந ** 

வராகநீஷயா மர ஜிஹயர வ vayi 
அத்தரிச்சந்தி தம் ஜகே ருத்ரம் 
பரோமஷயா கிருப்ணந்தி சிஹ்வயா சசம் 


அஅ . சனங்களிடத்து அந்தரியாமியாய் நிற்கும் பானாகிய அந்தச் 
சிவபெருமானைச் சத்தியோடு கூட அகத்திற் பற்றுகின்றவர்களே அன்ன 
த்தை நாவினாற் கிரகிக்கின்றார்கள் ” என அந்தரியாக பூசையை விசேஷித்துக் 
கூறியதாம் என்றும் ஓர்க . 


அக . சிவாகமத்திலே விதிக்கப்பட்டவாறு புலரிக்காலத்திலே புன்னை , 
வெள்ளெருக்கு , சண்பகம் , நந்தியாவர்த்தம் , நீலோற்பலம் , பாதிரி , அலரி , 
செந்தாமரை என்னும் அஷ்டபுஷ்பங்கொண்டும் , மற்றைக் காலங்களில் அச் 
சிவாகமத்தில் விதிக்கப்பட்டவாறு வெவ்வேறு அஷ்டபுஷ்பங்கொண்டும் புற 
த்தே பூசிக்கப்படுதலால் , தேவாரத்தில் " எட்டுநாண் மலர் கொண்டவன் ” 
எனப்படும் சிவபெருமானை அகததே ஆன்மலிங்கத்திலே தமது அறிவைக் 
கொல்லாமை , ஐம்பொறியடக்கல் , பொறை , அருள , அறிவு , வாய்மை , 
தவம் , அன்பு என்னும் அஷ்டபுஷ்பமாக்கிச் சதாகாலபூசை செய்துவரின் , 
கிரகணகாலத்திற் சூரியன் புலப்படுமாறு போலவும் , கண்ணாடியை விளக்குக் 
தோறும் பிரகாசம் மேற்படுதல் போலவும் , பாசி படர்ந்த நீரின்கண்ணே 
கல்லுவிட்டெறிந்தபோது பாசிநீங்க நீர்தோன்றுமாறுபோலவும் , சிவபெரு 
மான் ஆன்மாவின் கண்ணேவெளிப்பட்டு இன்பம் அளித்திடுவார் . 

சுஹிவேலா வய வ - ஷ தீயசியமிடி , மடி | 
த தீயது யாவ-ஒக்ஷரைவஷதகம கழி 
ஐஐதர் நவ - ஷதவவே ஒவகிவாஷ - வ 8 | 
வலக செவாஷ 3 . வ - விஷ கி - காரே 
அஹிமசா பிரதமம் புஷ்பம் துவிதீய மிந்திரிய நிக்ரஹம் 
திருதீயந்து தயாபுஷ்பம் க்ஷமாபுஷ்பம் சதுர்த்தகம் 
ஞாநபுஷ்பம் தப புஷ்பம் பக்திபுஷ்பந்து சப்தமம் 
சத்யமே வாஷ்டமம் புஷ்ப மேபிஸ்துஷ்யதி சங்கரயே 


க . 


இதனால் அகிம்சை என்றது கொல்லாமையையும் , இந்திரியகிக் 
கிரகம் ஐம்பொறியடக்கலையும் , தயை அருளையும் , க்ஷமை பொறையை 
யும் , ஞானம் அறிவையும் , தபம் தவத்தையும் , பக்தி அன்பையும் , சத்தியம் 
வாய்மையையும் உணர்த்தும் என்க . இவ்வுண்மை நோக்கியே , 


கசகர் 


கூஉ . 


சிவஞான போத 

[ கூ- சூத்திரம் 
ஷெஹாயக நவாம்- நலலா வாவ காழி 

வீலெக- வா நயஜெந வ யெசு 
வா -நயம் வாஸவ - ஷெ ஷவிஜி- 581 பொட 
தெநெஷா 8-43 லொகி வாெெஹ -வெ.நாக 
ஹிவலான் தொஷ 3 - கவா 2-3 பழி தவாய ந8 
கா நயம் வாவவடிவம் - வவ. உ .1 
ஸ்வதேஹாய தநஸ்யாந்தர்மநசாஸ்தாப்ய சங்கரம் 
ஹிருத்பத்மபீட மத்யேது தியாகயஞ்ஞேச பூஜயேத் 
தியா நயஞ்ஞஃ பர : சுத்த சர்வதோஷவிவர்ஜித ?! 
தேநேஷ்ட்யா மூக்திமாப்கோ திபாஹ்யை சுத்தைச்ச நாத்வரையே 
ஹிம்சாதி தோஷமுக்த துவாத் விசுத்த : சித்தசா தநம் 
தியாகபஞ்ஞ பாஸ்தஸ்மா தபவர்க்க பலபிரதா 


“ தனது தேகமாகிய ஆலயத்தின் கண்ணே சிவபெருமானை மான 
சமாகத் தாபனஞ் செய்து , இதயகமலத்தின்கண்ணே , கந்தம் , மலர் , தூபம் , 
தீபம் , திருமஞ்சனமுதலியவற்றை மனத்தினாற் கருதிக்கொண்டு , தியான 
யாகம்வாயிலாகப் பூசிக்க . தியானயாகமானது மேலானதும் , தூயதும் , 
சமஸ்த குற்றமும் நீங்கியதுமாயுள்ளது . அந்த அந்தரியாக தியானயோகத் 
தினால் முத்தியை அடைகின்றான் . புறத்துள்ள தூய யாகங்களினால் முத்தி 
எய்தாது . கொலை முதலிய குற்றங்கள் நீங்கி இருத்தலால் , அந்தரியாகம் மிகு 
தூயதும் சித்தசாதனமாயும் உள்ளது . தியானயாகமானது மிக மேலான 
தா தலால் , அது முத்தியைப் பாலிப்பதாயுள்ளது ” என்று சிவதருமோத்தாக 
மம் கூறிற்று . இவ்வுண்மையை வருத்தமற உய்யும் வழி என்னும் நூலும் 

“ அல்லாக்கைக் கீல்லை யருவருப்பு மில்லை . 

கொலையுமிலை யுட்பூசை கூடு " 
என்று கூறிற்று . 

கூடு . அறுபத்துமூன்று நாயன்மாருள்ளே அந்தரியாகபூசை செய்து 
வந்தவர் திருமயிலாப்பூர் வாயிலார்காயனார் . அவ்வுண்மை . 
கூசு . " மறவாமை யானமைத்த மனக்கோயி லுள்ளிருத்தி 

யுறவாதி தனையுணரு மொளிவிளக்குச் சுடரேற்றி 
யிறவாத வானந்த மெனுந்திருமஞ் சனமாட்டி 

யறவாணர்க் கன்பென்னு மமுதமைத்தரதச் சனைசெய்வார் " 
என்னும் திருச்செய்யுளால் அறியப்படுகின்றது . 


கூ - ஞ் சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கசஎ 


ஒன்பதாஞ் சூத்திரத் தொகைப்பொருள் . 


ஆன்மா இறைபணி நிற்றலும் , அவ்வான்மா தான் பணிநீத்தலுமாகிய 
ரண்டும் கருத்தினால் வேறுபடா என்றும் , இவ்விறைபணி நிற்றலால் ஐம் 
புலவேடருள்ளே வளர்ந்த இழிவு நீங்குதலாகிய ஆன்மசுத்தி எய்தும் என் 
றும் , சிவதரிசனத்தில் நிகழ்வது ஆன்பசுத்தியாம் என்றும் , பசுஞானத்தினா 
லும் , பாசஞானத்தினாலும் அறியப்படாத சிவபெருமானை அவரது அருண் 
ஞானக்கண்ணினால் ஆன்மாவில் ஆராய்தல்வேண்டும் என்றும் , புறப்பொரு 
ளைக் காணுமியல்பினதாகிய கண்ணானது தன்னியல்பை அறியமாட்டாத 
வாறுபோல , தத்துவதாத்துவிகங்களை அறிகின்ற ஆன்மாவானது தன்னையும் 
அறியமாட்டாது தன்னைச் செலுத்தும் சிவபெருமானையும் அறியமாட்டாது 
என்றும் , (சிவபிரான் ஆன்மாவின் கண்ணே அறியற்பாலராம் என்றும், அசத் 
தாகிய பிருதிவி முதலிய தத்துவங்கள் நிலையில்லாதன என்று விவேகித்து 
அறியின் சிவஞான சொரூபம் வெளிப்படும் என்றும் ,) அச்சிவஞானத்தினால் 
ஆசாரியர் மாணாக்கனுக்குச் சித்தாதந்மகாவாக்கியத்தை உபதேசிப்ப, அவன் 
சோகம்பாவனையை நாடோறும் பயின்று வந்தால் மாயாகன்மங்களை விட்டு 
நீங்குவான் என்றும் , ஐம்புலனுக்கு வேறாக ஆன்மா தன்னைக் காண்டலும் 
பிரபஞ்சத்தை அசத்தென்று காண்டலுமாகிய இரண்டும் சிவப்பேற்றிற்குச் 
சாதகங்களாம் என்றும் , ) அச்சாதகங்களாற் சிவஞானம் விளங்கி ஞேயமா 
கிய சிவம் காட்சிப்பட்டவிடத்தும் , முன்னர்த் தான்பற்றிய ஏகதேசக் காட்சி 
யாகிய வாசனை நீக்குதற்கு ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை விதிப்படி கணித்தல்வேண் 
டும் என்றும் , தனது உடலின் கண்ணே இதயத்தையும் , நாபியையும் , புருவ 
நடுவையும் முறையே பூசைத்தானம் , ஓமத்தானம் , தியானத்தானமாய்க்கொ 
ண்டு , முப்பத்தாறு தத்துவங்களால் அமைந்த இதயகமலத்தின்கண்ணே 
அமர்ந்த பஞ்சாக்ஷரத்திருமேனியிற் , கொல்லாமை முதலிய அஷ்டபுஷ்பங் 
கொண்டு பூசித்தல்வேண்டும் என்றும் , அங்கனம் பூசிக்குங்காற் சிவபெ 
ருமான் அறிவுக்கு அறிவாய் விளங்கி நிற்பார் என்றும் கூறப்பட்டதாம் 


என்க . 


ஒன்பதாஞ் சூத்திரப் பரீக்ஷை வினாக்கள் . 


உ 
. 


க . சூத்திரப்பொருள் யாது ? சு . 

சூத்திரக்கருத்துரை யாது ? ரு . 
இதன் பொருள் யாது ? சு . 
சிவப்பிரகாசம் எதனை ஆன்மசுத்தி என்று கூறுகின்றது ? எ . 


கசஅ 


சிவஞான போத 


[ க - த் தந்திரம் 


ரு . தான் பணிநீத்தலைப் பத்தாஞ் சூத்திரம் பாதென்று கூறுகின்றது ? எ . 


இறைபணி நிற்றலால் எய்தும் பயன் யாது ? எ . 


பாசக்ஷயம் ஆன்மாவுக்கு யாதாகும் ? எ . 


அ . பத்தாஞ் சூத்திரத்திற் கூறப்படும் ஆன்மசுத்தியை ஒன்பதாஞ் 
சூத்திரம் கூறலாமா ? எ . 

சு . ஒன்பதாஞ் சூத்திரம் பதியை நாடி எனவும் , தண்ணிழலாம் பதி 
எனவும் கூறுமாற்றால் எதன் இயல்பைக் கூறிற்று ? எ . 


. 


கங, 


க 0 . சிவதரிசனத்தின் நிகழ்வது யாது ? எ. 

சிவதரிசனத்துக்கும் ஆன்மசுத்திக்கும் பேதமுண்டா ? எ . 
எந்தச் சூத்திரங்கள் ஒருபொருண்மேலனவாயுள்ளன ? எ . 

ஆன்மா தன்னை ஐம்புலனின் வேறாகக் காணின் எதனை அடை 
யும் ? அ . 
கச . திருவடிக்காட்சியே அமைவதாகவும் , சுத்தி எற்றுக்கோ ? அ. 

காட்சி எத்தனை வகைப்படும் ? அவை யாவை ? அ. 

இம்மூவகைக் காட்சியும் அதிதீவி பக்குவமுடையார்க்கு எப் 
போது நிகழும் ? அ . 

கஎ . அதிபரிபக்குவமில்லாதோர்க்கு எங்ஙனம் நிகழும் ? அ . 
கஅ . சிவரூபத்தின் நிகழ்வது யாது ? அ . 

ஆன்மதரிசனத்தின் பின் நிகழ்வது யாது ? அ . 
20. சிவதரிசனத்தில் நிகழ்வது யாது ? அ . 
உக , சிவதரிசனமாவது யாது ? கூ. 


கசு . 


ஆன்மசுத்தியாவது யாது ? ச . 


ஞானத்துக்கிரியையாவது யாது ? கா , 


உச , சிவதரிசனத்தின் நிகழும் ஆன்மசுத்தி எங்கே வைத்தறியற் 
பாற்று ? க 0 . 

உரு . அதுபற்றி யாது பெயர் பெறும் ? க . 

உசு , இதனையுற்று மெய்கண்டாரும் , அருணந்திசிவாசாரியரும் எங் 
ஙனம் கூறினர் ? க . 


கூ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கசக 


உஎ . சூத்திரப்பிண்டப்பொருள் யாது ? கக . 


உ அ . முதலாஞ் சூர்ணிகை யாது ? கஉ . 


உசு . 


இதன் பொருள் யாது ? கங . 
கூ 0 . ஆன்மாவானது தன்னை யார் என்று தேடியும் அறிகின்றிலேன் 
என்னும் தேர்ச்சியறிவின்கண்ணே , அதனைத் தெரிவிக்கும் அறிவு வேறு 
ண்டு என ஆராயுங்கால் விளங்குவது யாது ? கரு . 

ங க . சிவஞானத்தினால் உணரப்படுவது யாது ? கரு . 
கூஉ . ஆன்மா எப்போது தன்னை அறியுமியல்பினது ? கரு . 

கூ . , சிவஞானபோதத்து ஒன்பதாஞ் சூத்திரத்தில் ஆன்மாவிலே 
( பரமான்மாவாகிய ) சிவனைக் காண்க என்று கூறப்பட்டவாறு , எந்தச் சுருதி 
களிற் காணப்படுகின்றது ? கசு , கஎ . 

கூசு . இதற்கு இசைந்து உபப்பிருங்கணமும் கூறுகின்றதா? ககூ . 
கூடு. திராவிடசுருதிப் பிரமாணமுமுளதோ ? 20 , 


கூசு. 


ஆன்மாவினாற் காட்டப்படுவது யாது ? உஉ . 


கூஎ , அந்தக் கண்ணானது எதிர்முகத்துப் பொருளையும் பின்புறத்துப் 
பொருளையும் காணுமியல்பினதோ ? உஉ . 


நது . அங்ஙனம் காணும் கண் எதனை அறியமாட்டாது ? உஉ . 


கூகூ , 


பின்னர் எதனையும் அறியமாட்டாது ? உஉ . 


10. தத்துவதாத்துவிகங்களை அறியும் ஆன்மா தன்னை அறியுமா ? உஉ 


சக . 


பின் எவரை அறியமாட்டாது ? உஉ . 


கண்போலச் சடமல்லாத ஆன்மா எவரை அறிதல் முறை ? உஉ 


இரண்டாஞ் சூர்ணிகை யாது ? உங . 


சுசு . இதன் பொருள் யாது ? உச . 


சரு . படிக சொரூபத்தைக் காட்டாது மறைத்து நிற்பன யாவை ? உசு . 


எப்போது படிகசொரூபம் நிலையுதலுடைத்தாய் விளங்கும் ? உச . 


கரும் 


சிவஞானபோத 


[ க- சூத்திரம் 


சஎ . சிவஞானத்தை மறைப்பது யாது ? உசு . 

எப்போது சிவஞான சொரூபம் நிராலம்பமாய் வெளிப்படும் ? 


அ . 


2 சி . 


சசு , அசத்தாயுள்ள பிரபஞ்சத்தை எங்கனம் அசத்து என்று காண் 
டல் வேண்டும் ? உரு. 


ரு .. அத்துவா எத்தனை வகைப்படும் ? உரு . 


நிக . இந்த அத்துவா எப்பிரகாரம் வகுக்கப்படும் ? உரு . 


(நிங . 


( ந உ . பித்திகையைக் கண்டால் எது மறைந்து நிற்கும் ? உரு . 

மூவனைப் பிரபஞ்சமும் எங்கே காணப்படாது நிற்கும் ? உரு . 
ருச . அங்ஙனம் கண்டபோது வெளிப்படுவது சூனியமோ ? உசு . 

டுரு . முப்பத்தாறு தத்துவம் சிவத்தை அறிதற்கு வாய்த்தபடியோ ? 
உஅ . 

நசு . சேக்கிழார் பெருமான் அதனையுற்று எங்ஙனம் கூறினர் ? உக . 

நஎ . பிருதிவிமுதற் சிவதத்துவமிறுதியாகிய பிரபஞ்சத்தைச் சுட் 
டிக் கழித்துக்கொண்டு சென்றவிடத்து விஷயமாவது யாது ? நக. 
ரு அ . அந்தச் சத்து யாது ? ங க. 

எப்போது ஆன்மாவின் பொதுவியல்பு நீங்கும் ? கூக . 

தத்துவங்களை நீக்கிய தன்னறிவின்கண்ணே சிவத்தை ஆராய்ந்து 
பின் யாது செய்தல் வேண்டும் ? கூகூ , ( 6) ( 7 ) ( 8 ). 

ஆசாரியர் எதனைச் சீடனுக்கு அறிவுறுத்துகின்றார் ? கூகூ , ( 5 ). 
கஉ . எந்த வேதாந்த சித்தாந்த மகாவாக்கியப் பொருளைச் சீடன் 
நாடோறும் பயின்று , எங்கனம் பாவித்தல் வேண்டும் ? ங ங , ( 4 ) ( 5 ) ( 7) ( 8 ). 

கூகூ . கருடமந்திர தியானத்தினால் விஷம் தீர்கின்றதா ? கூ கூ., ( 9 ). 

சுச . பிருகதாரணியோபநிடதம் ஆன்மாவையும் சிவனையும் துவிதமா 
ய்ப் பாவிக்கச் சொல்கின்றதா ? அபேதமாய்ப் பாவிக்கச் சொல்கின்றதா ? கூரு . 

சுடு . பேதமாய்ப் பாவிப்பவன் தேவர்க்கு எதுபோலாகின்றான் ? கூடு . 
சுசு , இந்தச் சுருதிக்கிசைந்து 

கூறும் 

சிவாகமவாக்கியத்தைக் 
கூறுக ? கூஎ . 


சு . 


சுக . 


சுக . 


எஉ . 


கூ - ருத்திரம் ] வசனாலங்கார தீபம் . 

கடுக 
சுஎ , இவற்றுக்கிசைந்து புராணமும் கூறுகின்றதா ? அ . 

சு அ . சர்வசாரமுதலிய உபநிடதங்களிலே யாது பிரமம் கூறப்படு 
கின்றது ? கூகூ . 

இந்த நிர்க்குணப்பிரமத்துக்குக் குணங்கள் உண்டா ? ங க . 
எ . அந்தப் பிரமத்துக்கு எவ்வித குணங்களுமில்லை யென்பது எவ் 
விருதிறத்தார்க்கும் உடன்பாடாம் ? கூ கூ . 

எக . பரோபநிடதங்களிலே பிரதிபாதிக்கப்படும் பரப்பிரமசிவனார்க் 
குக் குணங்களுண்டா ? 10 . 

ஆன்மா பிரமம் என்னும் மொழிகள் ஏகான்மவாதோபநிடதங் 
களில் நிர்க்குணப்பிரமத்துக்கும் , பசோபநிடதங்களில் பரப்பிரமசிவனார்க் 
கும் வழங்கப்படுகின்றனவா ? 10 . 

ஓர் வகைச் சாதியார் மரங்களில் இந்தியைக் கண்டவுடன் யாது 
செய்கின்றார் ? 10 . 

எச . அதுபோல ஏகான்மவாதிகள் பரப்பிரமசிவனார்க்குச் சத்திய 
ஞானானந்தம் சர்வஞ்ஞதை முதலிய குணங்கள் பரோபநிடதங்களிலே கண்ட 
வுடன் யாது செய்கின்றார் ? 10 . 

எரு . பாப்பிரமசிவனார்க்கு எதனை இல்லை என்று கூறுகின்றார் ? 10 , 

எசு . உபநிடதங்களின்மாத்திர மின்றி வேதாந்த சூத்திரத்திற்கா 
ணப்படும் சகுணப்பிரமத்தையும் அங்கனம் செய்கின்றாரோ ? சஉ , 

ஏகான்மவாதிகள் எவற்றுக்கெல்லாம் மாறுபடக் குயுக்திகொண்டு 
அக்கிரம அர்த்தஞ் செய்கின்றார்கள் ? ச 2 . , 


எங் . 


எ . 


எக . 


எஅ . பாகத்தியா கலக்ஷணை என்றால் என்னை ? சஉ . 

பசுபதிகளாகிய சீவேசுவரர் நித்தியப் பொருள்களென்றும் , சேத் 
னப்பொருள்கள் என்றும் கூறும் சுருதி யாது ? சங , சசு . 

அ 0 . இந்தப் பரசுருதிக்கு மாறாக மாயாவாதசுருதிகள் சீவேசுவரரை 
எங்ஙனம் கூறுகின்றன ? சரு , சசு , சஎ . 


ஏகான்மவாதிகள் தமது ஈசுரன் எத்தனை கூறுகளால் ஆயது 


என்கிறார் ? சஅ . 


அ 2 . இந்த ஈசுரனுக்குக் குணங்களும் உண்டென்கிறார்களா ? சஅ , 


கடுஉ 


சிவஞான போத 


[ கூ- தத்திரம் 


அகூட , இந்த ஈசுரன் தத்துவமகி வாக்கியத்தின் எந்தப் பதத்தின் 
வாச்சியார்த்தமோ ? ச .அ . 

அச . ஏகான்மவாதிகள் தமது சீவன் எத்தனை கூறுகளால் ஆயது 
என்கிறார் ? சகூ . 

அரு . இந்தச் சீவனுக்குக் குணங்களும் உண்டென்கிறார்களா ? ச .. 


அசு . இந்தச் சீவன் தத்துவமசி வாக்கியத்தின் எந்தப் பதத்தின் வாச் 
சியார்த்தமோ ? சக . 

அஎ , இந்த வாச்சியார்த்தங்களால் ஏகத்துவம் அவர்க்குச் சித்திக் 
குமா ? ரு 0 . 


* லிருந்து 


அ அ . ஆதலால் முன்னர் முக்கூறு கொண்டு கூட்டிய ஈச 
எவற்றைக் கழிக்கின்றார் ? ருக . 

அக . பின் எது எதனால் எஞ்சுகின்றது ? (நிக . 


கூ . முன்னர் முக்கூறுகொண்டு கூட்டிய சீவனிலிருந்து எவற்றைக் 
கழிக்கின்றார் ? ருஉ , 

பின் எது எதனால் எஞ்சுகின்றது ? டூஉ , 
ஏகான்மவாதிகள் எதனால் ஏகத்துவம் சித்திக்கின்றது என்பர் ? 


சுக . 


க 2 . 


சிற்சில தீவாந்தரங்கள் நரமாமிச பக்ஷணஞ் செய்தற்கு இடங் 
கொடுத்தல்போல , ஏனைய தேசங்களும் இடம் கொடுக்குமா ? நிச . 


சுச . 


அங்ஙனம் சீவேசுரர் கற்பிதர் ஆபாசர் என்று கூற எந்த உப 
நிடதங்கள் இடங்கொடுக்கின்றன ? ருரு . 


கூடு . 


எவை அதற்கு இடங்கொடுக்கமாட்டா ? (நரு . 


( 


இது சாந்தோக்கிய மகாவாக்கியம் , இது பிருகதாரணிய மகா 
வாக்கியம் என்று மிகு சாம்பிரதாயமாய்க் கூறி , அவ்வே கான்மவாதிகள் , 
மாயாவாதோபநிடதங்களிலுள்ள தத்துவமசிமுதலிய வாக்கியங்களுக்குக் 
கொண்ட பொருள் பாசுருதிகளுக்கு உடன்பாடாமா ? ருரு . 

ஏகான்மவாதிகள் தத்துவமசி முதலியவற்றால் முடித்து நின்ற 
( கூடஸ்தபிரமம் ) ஆன்மப்பிரமமானது பின்னர்ப் பரோபநிடதப்பிரகாரம் மகா 
வாக்கியத்தின் எந்தப் பதத்தினாற் சுட்டப்படும் ? ருசு . 


கூ அ . அதற்குக் கூறப்பட்ட உவமை யாது ? ருசு . 


கூ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கருங 


க 00 . 


க 0 உ . 


கசே . 


காரு 


க 0 சு . 


க 067 . 


பாவனை எத்தனை வகைப்படும் ? ( எ . 

மாயாவா திகள் தீர்க்குணப்பிரமநிலை எந்தப் பாவனைகளுக்கு 
இடைக்கணுற்று நிற்கும் ? ( எ . 
க 0 க . அதற்குப் பிரமாணங்கள் எங்கே காணப்படுகின்றன ? ருஎ .. 

ஏகான்மவாதிகள் தத்துவமசி முதலியவற்றுக்குக் கொண்ட 
பொருள்போல , கருடோ கமஸ்மி என்றதற்குப் பொருள் கொண்டு விடம் 
தீண்டப்பட்டோனை நோக்கின் விடம் தீருமா ? அ . 

கங . இதனால் அவர்கள் அவ்வாக்கியங்களுக்குக் கொண்ட பொருள் 
பொருந்துமா ? – அ . 

அந்த மகாவாக்கியப் பொருளால் பயன் உண்டாம் ? 
எவை உண்டாகா ? ருஅ . 

அவர்கள் கொள்ளும்பாவனை எதுபோலாய் முற்றும் ? ரு. அ . 

கருடபாவனையையுற்று ஸ்ரீநீலகண்டசிவாசாரியசுவாமிகள் யாது 
கூறுகின்றார்கள் ? ருக . 

பிரமாகம்பாவனை முற்றிய போது எப்படிப்பட்ட விசேஷநிலை 
எய்துகின்றது ? ருகூ . 

இங்ஙனம் சைவபாஷ்யகாரர் எங்கே கூறியிருக்கின்றார் ? ருசு . 
காசு , கருடதியானத்தினால் விஷம் நீங்கும் என்பதற்கும் , சிவானந்த 
தியானத்தினாற் பாசம் நீங்குமென்பதற்கும் பிரமாணம் யாது ? • 0 , சுக . 

கக 0 . திருமந்திர நூலுடையார் கருட தியானத்தைப் பொய் 
என்கின்றாரா ? சு உ . 

அரதத்தாசாரியசுவாமிகள் கருடதியானத்தைப்பற்றி யாது 
கூறுகின்றார் ? சுங , கூச . 

ஆன்மாவுக்கும் சிவத்துக்கும் நிருபசரித ஐக்கியம் கொள் 
பவர் யார் ? ஏகான்மவாதிகள் . 

கககூ . அவ்விரண்டுக்கும் உபசரித ஐக்கியம் கொள்பவர் யார் ? சைவ 
சித்தாந்திகள் , 

ககச . இவ்விருவகை ஐக்கியங்களுள்ளே எந்தப்பிரகாசமாகிய ஐக்கி 
யம் கோடல் கூடாது ? சுச . 
ககரு . கருடபாவனை பொய்யா ? கூச . 

கருடன் எத்தனை வகைப்படும் ? அவை யாவை ? சுரு . 
ஆதிபவுதிககருடன் யாது ? கூரு 


க 0 அ . 


பா 


கக்க . 


ககட் . 


ககக . 


ககள் . 


20 


கருச 


சிவஞான போத 


( க- சூத்திரம் 


கககூ , 


கஉ 0 . 


கஉக , 


ககது . ஆதிதைவிக்கருடன் யாது ? சுரு . 

ஆத்தியான்மிககருடன் யாது ? சுரு . 
எதனை மாந்திரிகன் பயிலல் வேண்டும் ? கூரு . 
எங்ஙனம் மாந்திரிகன் பயிலல் வேண்டும் ? சுரு . 

கருடபாவனையால் விஷம் தீர்தல்போலச் சிவோ கம்பாவனை 
யால் எது நீங்குகின்றது ? சுரு 
கஉகூ , மூன்றாஞ் சூர்ணிகை யாது ? கசு . 

இதன் பொருள் யாது ? . * எ , 


கஉஉ . 


கஉச .. 


கஉரு . 


கஉசு . 


க 2 எ . 


எவை 


ஆன்மா எதனை நீக்கல் வேண்டும் ? • எ . 
நீக்கியவிடத்து உளதாவது யாது ? • எ . 
சிவஞான 

வானத்தினால் எது நாடற்பாற்று ? கூ எ . 
கஉஅ . இரண்டும் சிவ 

வானந்த போகப்பயனை அடைதற்குச் 
சாதகமாகும் ? க எ . 

கஉ கூ . அங்ஙனம் சாதித்தோன் பின் எதனைச் சாதனமாகக் கணித் 
தல்வேண்டும் ? கஎ , 

எதற்காக அங்ஙனம் கணித்தல் வேண்டும் ? சுள . 
கூக . ஞேயக்காட்சி எய்தியவிடத்தும் எந்தக் காட்சியை ஆன்மா 
நோக்கி நிற்கும் ? க எ . 
ககூஉ . அதற்கு எடுத்துக்காட்டப்பட்ட உவமை யாது ? கூஎ . 

எந்த விதிப்படி ஸ்ரீபஞ்சாக்ஷரம் கணிக்கற்பாற்று ? • எ . 
எங்ஙனம் கணிக்கற்பாற்று ? கூ எ . 


கங 0 . 


கஙரு . 


கஙச . 


உடலின்கண்ணே எது எது பூசைத்தானம் , ஓமத்தானம் , 
தியானத்தானமாகக் கொள்ளப்படுகின்றது ? எ 0 . 


கூகூ . பஞ்சாக்கரத்தினால் அமைந்த திருமேனி யாது ? எ 0 . 

உட்பூசைக்குரிய அட்ட புஷ்பங்கள் யாவை ? 10 . 


ககஎ . 


கங்அ . 


ஞானாக்கினியை எங்கே எழுப்பல் வேண்டும் ? எ 0 . 
ககூ கூ , குண்டலித்தானமாகிய நாயியின்கண்ணே ஓமித்தற்கு 
அமைந்த சுருக்குச் சுருவங்கள் யாவை ? 10 . 

கச 0. பூசைக்கு அங்கங்களாயுள்ளன யாவை ? எக . 


கூ- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கருரு 


கசஉ . 


கசக, பண்டுதொட்டுப் பயின்றுவந்த பழக்கத்தினால் தன் அறிவு 
புறத்தே செல்லாது பூரண நிலையிற்செலுத்தி நிறுத்தற்குச் செய்யும் 
உபாயம் யாது ? எக . 

இராகு கேதுக்கள் எப்போது எங்கே காணப்படுகின்றன ? எங . 

பஞ்சாக்ஷரத்தை ஓதுமுறையில் ஒரு குறியின் கண்ணே 
வைத்துக் காண்டலால் எய்தும் பயன் யாது ? எ 2 . 

எதுபோலச் சிவபெருமான் அறிவுக்கறிவாய் விளங்குவர் ? எங . 
கசடு , இதனையுற்றுச் சுருதிஸ்மிருதிகளும் தேவாரமும் எங்கனம் 
அருளின ? எ R , 

அண்டத்தில் உள்ளனவெல்லாம் எங்கே உள்ளன ? எசு . 
கசன் . 

அண்டவடிவாகிய தத்துவங்களெல்லாம் எங்கே விளங் 
குகின்றன ? எசு . 


கசச . 


கசக . 


கரும் , 


கருங . 


க நிச . 


கச அ . முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட சிவபிரான் 
எங்கே அலர்கின்றார் ? எசு . 

எத்தனை தத்துவங்கள் நாளவடிவாய் அமைந்தன ? எரு . 

எத்தனை தத்துவங்கள் மலர் ? எரு . 
கருக. 

எத்தனை தத்துவங்கள் கேசரம் ? எரு . 
கருஉ . எந்தத் தத்துவம் பொகுட்டு ? எரு , 

எந்தத் தத்துவம் பீஜம் ? எரு . 
கமலாசனத்தின் மேல் நின்றது யாது ? எரு . 
கமலாசனத்தையுற்று இரு செய்யுட்கள் கூறுக ? எகூ , எஎ . 

கமலாசனத்தை மற்றோர் பிரகாரமாகக் கூறுங்கால் , நிவிர்த்தி 
கலைமுதலிய ஐந்தும் எவ்வெத் தத்துவங்களை அடக்கி நாளமுதலியவாய் 
அமைந்தன ? எகூ . 

கரு எ . சிவபெருமானுக்கு ஆன்மா சரீரம் என்றும் , அவர் ஆன்மா 
வுக்கு உயிர் என்றும் உணர்த்தும் சுருதிகள் கூறுக ? அக , அஉ , அங . 

கரு அ . உடல் கோயில் என்றமைக்கும் , அந்தக் கோயிலுள்ளே இருக் 
கும் சிவலிங்கம் ஆன்மா என்றமைக்கும் பிரமாணம் யாது ? அரு . 

ஆன்மலிங்கத்தை உடலாகக்கொண்டு அதிலே சிவனார் திரு 
நடனஞ் செய்கின்றதென்றமைக்குப் பிரமாணம் யாது ? அரு . 


கருரு 


கருக . 


கருசு 


சிவஞான போத 


[ கூ- சூத்திரம் 


கசு . 


குரிய 


கசு . 


கசு சு . 


சிவபிரானு ய அட்டமூர்த்தங்களுள்ளே சேதன 
மூர்த்தம் யாது ? அசு . 

கசுக . அங்ஙனம் ஆன்மாவாகிய பசுவைத் திருமேனியாகக் கொண்ட 
மையினால் , அவர்க்கு யாது பெயர் எய்திற்று ? அசு . 

சிவன் தாள் என்றது யாது ? அசு . 
ககாங . அந்தரியாகபூசையையுற்று இருக்கு வேதம் யாது 
கூறுகின்றது ? அஎ, அஅ . 

ககூசு . புறத்தே சிவபெருமானைப் புலரிக்காலத்திற் பூசித்தற்குரிய 
அட்டபுட்பங்கள் யாவை ? அக , 

கசுடு . மற்றைக்காலங்களிலும் வெவ்வேறு அட்ட புட்பங்கள் 
கொண்டு சிவபெருமான் பூசிக்கற்பாலர் என்று சிவாகமங்கள் விதிக்கின்ற 
னவோ? அக . 

அங்ஙனம் பூசிக்கப்படுதல் பற்றித் திராவிட சுருதி 
யாது கூறுகின்றது ? அ 0 . 

கக எ . உடலகத்தே கொல்லாமைமுதலிய அட்டபுட்பங்கொண்டு 
ஆன்மலிங்கத்திலே சிவபிரான் திருவடி பூசிக்கப்படுங்கால் , அவர் எங்ஙனம் 
ஆன்மாவுக்குப் புலப்படுகின்றார் ? அக . 

கசு அ . கொல்லாமை முதலிய எட்டையும் உணர்த்தும் சிவாகமப்பிர 
மாணம் யாது ? • 0 , கூக . 

கசு சு . அந்தரியாகபூசை செய்யுங்கால் எந்த உபகரணங்களை மனசி 
னாற் கருதிப் பூசித்தல் வேண்டும் ? கூகூ . 
கஎ . புறத்துள்ள யாகங்களினும் எது மேலாயது . கூ ங . 
இங்கனம் அந்தரியாகபூசையை 

வியந்து எந்த ஆகம 
கூறுகின்றது ? கூகூ . 
கஉ . வருத்தமறவுய்யும் வழி யாது கூறுகின்றது ? கூசு . 

அறுபத்துமும்மைநாயன்மாருள் ளே எவர் அந்தரீயா கபூசை 
செய்து முத்தி அடைந்தார் ? கூரு . 

அங்ஙனம் பூசை செய்தமைக்குப் பிரமாணம் சொல்க ? கூசு 


கஎக . 


க . 


கள . 


க- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கருஎ 


சிறப்பதிகாரம் . 


பயனியல். 


பத்தாஞ் சூத்திரம் . 


மலம் மாயை 


சஷ : 


க . வெெெநக நகலிலடியீ ஜூவர திகம் 
ஒரையாக 

வலவரஷொ வைதி வாந திரைவா 
சிவேரைக்யம் கத 3 சித்தஸ் தததீந்த ஸ்வவிருத்திகா 

மலமாயாத்யசம்ஸ்பிஷ்டோ பவதி ஸ்வாநுபூகிமாநம் 
உ . ( இ - ள் . ) வெ.ந வொச ) மக 3 28 = சிவனோடு ஒற்றுமை 
அடைந்த ஆன்மா; தடியீ நவரதிக : = அச்சிவன் வயத்தனாதலாகிய தன் 
விருத்தியை யுடையனாய் ; வைரயா சூ கவலய 
முதலியவற்றால் தொடக்குண்ணாதவனாய் ; வாந திரேது ஒவ.கி 
சுவா நுபூதியாகிய சிவபோகமுடையனாவன். 

அவனே தானே யாகிய வந்நெறி 
யேக னாகி யிறைபணி நிற்க 

மலமாயை தன்னொடு வல்வினை யின்றே . 
ச , ( இ - ள் . ) அவனே தானே ஆகிய அந்நெறி = ( பெத்தகிலையில் ) 
அவ்வான்மாவே தானேயாய்ச் சிவன் நின்ற அம்முறையானே ; எகனாகி இறை 
பணி நிற்க = ( முத்திநிலையில் ) சிவனே தானெனும்படி ஆன்மா இறைபணியில் 
நிற்குமாயின் ; மலமாயை தன்னொடு வல்வினை இன்று மலம் மாயை என்ப 
வற்றோடு வலியகன்மமும் இல்லையாம் . 
ரு . ( க - ரை .) பாசக்ஷயம் பண்ணுமாறு உணரத்துகின்றது . 

( க - பொ . ) ஏழாஞ் சூத்திரத்தினாற் சாதிக்கும் பொருளியல்பும் , 
எட்டாஞ் சூத்திரத்தினாற சாதித்துப் பெறப்படும் பொருளியல்பும் , ஒன்ப 
தாஞ் சூத்திரத்தினாற் சாதிக்குமாறும் உணர்த்தி , இனி அச்சா தனத்தினால் 
எய்தும் பயனியல்பு வகுத்துக் கூறப்படுகின்றது . பாசக்ஷயமும் ( பாசவீடும் ), 
சிவப்பேறும் எனப் பயன் இருவகைப்படும் . அவ்விரண்டினுள்ளே சுட்டுணர்வி 
னாலாகிய எகதேசக்காட்சி திருவஞ்செழுத்தின் உச்சரிப்பினாற் பற்றறக் 
கழியும் . . அது கழிதலினாற் பெறப்படுவது ஆன்மசுத்தி பாம் . ஆன்மகத் 
தியின் பயன் பாசக்ஷயமே பாம் . ஒன்பதாஞ் சூத்திரத்திற் பாசயம் எய்து 


கரு அ 


சிவஞான போத 


[ 50 - ஞ் சூத்திரம் 


மாறு சிந்தனை செய்த பொருளைத் தெளிய உணர்த்துவது பத்தாஞ்சூத்திரம் 
என்பதாம் . 

எ . இச்சூத்திரம் ஞானத்துயோகமாகிய தெளிதலை உணர்த்துகின் 
றது . இது நிதித்தியாசனம் எனவும் படும் ; சிவயோகமுமாம் , ஆதித்தகி ) 
ணத்தைக் கலந்த கண்போல ஆன்மா திருவருளோடு அழுந்தாது சேர்ந்து 
அருளாய் நிற்றலே சிவயோகம் . இது ஞானயோகஸ்தானமாய் , " தில்லை 
வட்டமாய் , " அறிவினெல்லையாய திருத்தில்லையெல்லை " யாயுள்ள துரிய 
சிதம்பரத்தின்பாலதாம் என்பது . 

அ . ( சூ . பி . பொ .) சிவஞானக்கண்ணினால் ஆன்மாவிலே நாடப்பட்ட 
சிவன் பொருட்டன்மையால் ஆன்மாவுக்கு வேறேயாயிலும் , வேறு காணப் 
படாது யானே கண்டேன் என்னுமாறு ஆன்மாவேயாய்நின்ற பெத்தநிலையிற் 
போல , ஈண்டு ( ஆன்மா தானென வேறு காணப்படுமாறின்றி அச்சிவனே 
யாமாறு ஒற்றுமைபட்டுத் தான் பணி நீத்தலாகிய இறைபணியிலே சலியாது 
நிற்பின் , மலம் மாயை கன்மம் என்னும் மூன்றும் இல்லையாய் ஒழியும் . 


. 


ஈண்டு ஒற்றுமைப்படுதலாவாது 


( 1 ) குடம் உடைந்தபோது குடாகாயமும் மகாகாயமும் ஒன்றாதல் 
போல ஒற்றுமைப்படுதலோ ? 

( 2 ) இன்றேல் வெள்ளியை இப்பி என்பது போல விபரீதக்காட்சி 
யான் ஒற்றுமைப்படுதலோ ? 

( 3 ) இன்றேல் மண்ணே -குடம் என்பது போல ஒன்று திரிந்து மற் 
றொன்றாய் ஒற்றுமைப்படுதலோ ? 

( 4 ) இன்றேல் வெள்ளை நிறமும் தாமரையும் போல குணகுணித்தன் 
மையால் ஒற்றுமைப்படுதலோ ? 

{ 5 ) இன்றேல் தீயும் இரும்பும்போல ஒன்றினொன்று கலத்தலால் 
ஒற்றுமைப்படுதலோ ? 

( 6 ) இனறேற் பாலும் நீரும்போலப் பிரிக்கப்படாத இயல்பினால் ஒற் 
றுமைப்படுதலோ ? 

( 7) இன்றேற் கருடலும் மாந்திரிகனும் போலப் பாவனைமாத்திரையி 
னால் ஒற்றுமைப்படுதலோ ? 

( 8 ) இன்றேற் காய்ச்சிய இரும்பின் நீர்போல ஒன்றின் ஒன்று 
லயமா தலால் ஒற்றுமைப்படுதலோ ? 


க- சூத்திரம் 1 வசனாவங்கார தீபம் . 

கடுக 
( 9) இன்றேற் பேயும் , பேய்பிடியுண்டவனும்போல ஆவேசத்தினால் 
ஒற்றுமைப்படுதலோ ? 

( 10 ) இன்றேற் காட்டத்தில் அங்கிபோல விளங்காமையான் ஒற்று 
மைப்படுதலோ ? 

(11 ) இன்றேற் சூரியனொளியின் விளக்கொளிபோலச் சத்திகெட்டு 
நிற்றலால் ஒற்றுமைப்படுதலோ ? 

(12 ) இன்றேல் தலைவனும் தலைவியும் போல இன்ப நுகர்ச்சிமாத்திரை 
பான் ஒற்றுமைப்படுதலோ ? 

( 13 ) இன்றேல் நட்பினர் இருவர் போல நட்பின் மிகுதியால் ஒற்று 
மைப்படுதலோ ? 

(14 ) இன்றேல் ஆவும் ஆவும் போல ஒப்புமைமாத்திரையான் ஒற்று 
மைப்படுதலோ ? என்று அவ்வச்சமயத்தார் கூறும் ஐயப்பாடுகளெல்லாம் 
பொருந்தா என்று கொண்டே, சிவபெருமான் ஆன்மாவுக்கு வேறேயாயினும் 
பெத்தகாலத்தில் அச்சிவபெருமான் அவ்வான்மாவேயாய் ஒற்றுமைப்பட்டு 
நின்றவாறுபோல , ( முத்திநிலையில் ஆன்மா சிவனேயாய் ஒற்றுமைப்பட்டு 
எகனாகியிறைபணிநிற்றல் , வேண்டும் என்று பெறப்பட்டது . 


முதலாஞ் சூர்ணிகை . 


க 0 . 


அரனுடன் ஒன்றாகி நில் , 
கக. ( சூ . பொ .) அந்த ஆன்மா தான் என வேறு காணப்படுமாறின் 
றிச் சிவனோடு ஒற்றுமைப்பட்டு ஏகனாகி நின்றால் , யானும் எனதும் ) எனப் 
பகுத்துக்காணும் மயக்கவுணர்விற்கேதுவாகிய மலம் நீக்கி அச்சிவபிரானது 
திருவடியாகிய சிவானந்தத்தைப் பெறுமா தலான் , அந்தச் செருக்கு நீங்கு 
தற்குக் காரணமாதல்பற்றி , சிவபெருமான் இந்த ஆன்மாவேயாய் நின்றமை 
போல , அச்சிவபெருமானோடு ஆன்மா எசனதிற்றல் வேண்டுமென்பதாம் . 

க . யானும் எனதும் எனப் பகுத்து நிற்கும் உணர்வே முயக்க , 
உணர்வு என்றமையை உதாரணங்கொண்டு விளக்குகின்றார் : 

) 
ககூ . ( வெ . பொ .) ஆன்மாவாகிய ஞாதாவையும் , சிலமாகிய ஞேயத் 
தையும் , யான் என்றும் அவன் என்றும் பகுத்தறிந்து நிற்பார்க்கும் யனே 
என நிற்பார்க்கும் போல அவ்வாறு கருதுகின்ற ஆன்மபோதம் ) முற்பட்டுத் 
தோன்றுமாதலான் , அது தோன்றுங்காற் சிலனாகிய தான் என்று ஒரு முதல் 
காணப்படுமாறின்றித் தான் அவ்வான்மாவேயாய்க் காணப்பட்டும் , இனி 


கசு 


சிவஞான போத 


[ க - ஞ் சூத்திரம் 


கச . 


" யான் என்று ஒரு முதல் காணப்படுமாறில்லை என்றறிந்து சிவனே முழுவ 
தும் எனக் காண்பாரை " அங்ஙனம் வேறு காணப்படுமாறில்லை என்று தனது 
திருவடி வியாபகத்துள் வியாப்பியமாய் அடக்கி நிற்கச் செய்து தானே முழு 
வதுமாய்க் காணப்பட்டும் நிற்பன் . 

இதுபற்றியே , மாணிக்கவாசகசுவாமிகள் “ நல்வினைத் தெய்வம் 
இவளைக் களவின்கட் கூட்ட , அமுதமும் அதன்கட் கரந்துநின்ற சுவையு 
மென்ன என் நெஞ்சம் இவள் கண்ணே 

வள்கண்ணே ஒடுங்க , யான் என்பதோர் தன்மை 
காணாதொழிய , இருவருள்ளங்களும் ஒரு வேமாமாறு காப்ப , ஒருவேமாகிய 
ஏகாந்தத்தின்கட் பிறந்த புணர்ச்சிப் பேரினபவெள்ளம் யாவரான் அறியப் 
படும் " என்பது பற்றிச் “ சொற்பா லமுதிவள் யான்சுவை யென்னத் துணிந் 
திங்கனே, நற்பால் வினைத் தெய்வக தந்தின்று நானிவ ளாம்பகுதிப் , பொற் 
பாரறிவார் " என்றருளிச் செய்தார் . இங்கே இவள் எனச் சுட்டப்பட்டது 
சிவபரம்பொருளே என்றும் , பேரின்பவெள்ள ததை அடைந்தவன் ஆன்மா 
என்றும் அறியற்பாற்றாம் . 


எண் 


கரு . திருநாவுக்கரசு நாயனாரும் , 

" எம்பிரா னென்றதேகொண் டென்னுளே புகுந்து நின்றிங் , கெம்பிரா 
னாட்டவாடி யென்னுளே யுழிதர்வேனை , பெம்பிரா னென்னைப் பின்னைத் 
தன்னுளே கரக்கு மென்ற, லெம்பிரா னென்னினல்லா லென்செய்கே னேழை 
யேனே 
என்று அருளிச்செய்தார் 

திரண்டாம் பயனெனுந் திருவரு டெளியிற் 
சென்று சென் றணுவாய்த் தேய்ந்து தேய்த் தொன்று 

மென்றிறை யியற்கை யியம்புத றகும் 
று உமாபதிதிவாசாரியர் தமது சங்கற்பநிராகரணத்திற் பாமசித்தாந்தமாக 
(மாணிக்கவாசகசவாமிகள் திருவாக்கை ) முடிவின்கண்ணே எடுத்து ஓதிய 
வாறே, ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தில் உய்த்துணர்ந்துநிற்றலே ஏகனாகி நிற்றலின் 
பொருளாம் , 

வாதனாமலம் போக்கி ஆன்மசுத்திபண்ணுதற்குப் பஞ்சாக்ஷரத் 
தை விதிப்படி உச்சரிததலே சாலும் , அதற்குமேல் ஏகனாதிநிற்றல் எதன் 
பொருட்டாமெனின் , அங்ஙனம் நிற்றலால் யான் எனப்படும் ஞா தாவும் , 
எனது எனப்படும் ஞானமும் , அதற்கு விஷயமாய் எனது எனப்படும் ஞேய 
முமாகப் பகுத்துக்காணும் மயக்க உணர்விற்குக் காரணமாகிய மலவாசனை 
நீங்கும்; அது நீங்கினாற் சிவனார் திருவடியாகிய சிவானந் தந்தை அநுபவிக் 
கும் ; ஆதலால் மலவாசனை நீங்கிச் சிவானந்தத்தை அடைதற்கு ஏகனாகி 
நிற்றலாகிய இது சாதகமேபாம , 


கஎ . 


ககக 


உ 0 . 


உக . 


க- சூத்திரம் ] 

வசனாலங்கார தீபம் . 
க.அ. ஸ்தூலவொளியாகிய கண்ணொளியும் சூக்குமவொளியாகிய 
விளக்கொளியும் அத்துவிதமாய்க் கலந்து நிற்கு நிலை பிரித்தறிய 
வாராமையான் , 

ககூ , கண்ணொளியாய்க் காணுங்காற் காணுந் தன்மையே முனைத் 
துத் தோன்றுமாகலான் , அப்போது விளக்கொளி இருந்தும் இல் 
வைத்தானே ; 

இன்றேல் விளக்கொளியாய்க் காணுங்காற் காட்டும் தன்மையே 
முனைத்துத்தோன்றுமாகலான் அவ்வழி கண்ணொளி இருந்தும் இல்லையாமே ; 

கண்ணொளியும் விளக்கொளியும் எனப் பகுத்துக் காணப்புகினும் , 
காணுந் தன்மையே முற்பட்டுத் தோன்றுதலால் விளக்கொளி திரிவுபுலனா 
கக் காணப்படுவதல்லது தெளிவுக்காட்சிப்படுமாறில்லை ; 

உஉ . அது போல ஸ்தூல அறிவாகிய ஆன்மாவும் சூக்கும அறிவாகிய 
சிவனும் அத்துவிதமாய்க் கலந்துநிற்கு நிலையும் பிரித்தறிய வாராமையால் , 

உசு . ஆன்மாவாய்க் காணுங்கால் ஆன்மபோதமே முனைத்துத் 
தோன்றுமாகலால் அவ்வழி சிவனிருந்தும் இல்லையாமே ; 

உச . இன்றேற் சிவனாய்க் காணுங்காற் காட்டுந் தன்மையே முனைத் 
துத் தோன்றுமாகலான் , அவ்வழி ஆன்மா இருந்தும் இல்லையாமே : 

உரு . இனி ஆன்மாவும் சிவனும் எனப் பகுத்துக் காணப்புகினும் 
தற்போதமே முற்பட்டுத் தோன்றுமாகலான் , அவ்வழியும் சிவன் திரிவுக் 
காட்சிக்குப் புலனாகக் காணப்படுவான்றித் தெளிவுக்காட்சிக்குப் புலனாய் 
நிற்குமாறில்லையாம் ; ஆதலால் (ஆன்மா தான் என்றொருமுதல் காணப்படாது 
எல்லாம் சிவனே எனக் காண்டல் தெளிவுக்காட்சியேயாம் .) 

கண்ணுக்கு ஒளியிருத்தலினாலன்றோ, 
சூடிக x - surzV ணீவராவியாக 

ஆதித்ய : சக்ஷர்பூத்வா Va பிராவிசத் 
உஎ . " ஞாயிறு கண்ணாகி இரு கண்களுள்ளே பிரவேசித்தான் ” 
என்று ஐதரேயசுருதி கூறுகின்றமையானும் , 
உஅ . 

வரக்ஷஷோ U rus 
சாட்சுஷோ ஹி ரச்மி 

கண்ணுக்கு ஒளி உளதன்றோ" என்று நியாயசாஸ்திரம் கூறு 
கின்றமையாலும் , 


2.சு. 


உன . 


கசு 


சிவஞானபோத 


[ க - ஞ் சூத்திரம் 


கூ 0 . 


கூக . 


வாஷ ராவெலா யக்ஷ | 

ஏஷ சோ யச்சட்சு 1 
பிருகதாரணியசுருதி கூற , அதற்குச் சங்காசாரியர் 

ெெதஜவ o ஹி அக்ஷம் 

தைஜஸம் ஹி சட்கம் 
கூ.உ , “ ஒளியுடைத்தன்றோ கண் " என்று பொருள் கூறுகின் 
றமையானும் , 
கூகூ . ( க ) ஒவொநிஷ வாயு -ெெவா வேப & UNI 

( தங்க ) ரூபைகநிஷ்டத்வாச்சட்சுஸ்தைஜஸமிந்திரியம் 


நா . 


" கண்ணானது ரூபமொன்றையே விஷயீ கரித்தலால் ஒளியுடைய 
இந்திரிய மேயாம் " என்று பவுட்கராகமம் கூறுகலானும் கண்ணுக்கு ஒளி 
இல்லை என்று கூறும் பித்தர் கூற்றுப் பொருந்தாதாம் என விடுக்க . கண் 
னுக்கு இயல்பாய் ஒளியில்லையாயின் , அது இருட்காலத்தில் இருட்டை 
இருட்டென்று எங்கனம் அறிய வன்மையுடையதாயிற்றோ? ஆதலால் இயல் 
பாகக் கண்ணுக்கு ஒளி உண்டு என்பதாம் . 

இரண்டாஞ் சூர்ணிகை. 


கூரு . உன் றொழிலெல்லாம் அரன்பணி என்று கொள் . 

ஆன்மாவானது தனது அற்ப இச்சையும் , அற்பஞானமும் , 
அற்பசெய்கையுமாகிய இம்மூன்றும் சிவபெருமானது இச்சாசத்தியும் , ஞான 
சத்தியும், கிரியாசத்தியுமின்றி நிகழமாட்டாமையின் , அஃதாவது , ஆன்மா 
வானது தனது விருப்பு சிவபெருமானது இச்சாசத்தி இன்றியும் , தனது 
அறிவு அவரது ஞானசத்தி இன்றியும் , தனது செய்கை 

கிரியா 
சத்தி இன்றியும் நிகழமாட்டாமையின் , சிவனுடைய விருப்பேயன்றித் 
தனக்கு விருப்பில்லை என்றும் , சிவனுடைய அறிவேயன்றித் தனக்கு அறி 
வில்லை என்றும் , சிவனுடைய செய்கையேயன்றித் தனக்குச் செய 
லில்லை என்றும் உணர்க் 


அவரது 


உஎ . ஒங்கனார்வி லுள்ளடங்கி யுள்ளத்தி லின்பொடுங்கத் 

தூங்குவர்மற் றேதுண்டு சொல் 


என்றவாறு , சிவபெருமானது மிக ஒங்கிய திருவடிவியாபகத்துக்குள்ளாக 
அடங்கி , இந்தப் பேரின்பப்பேறு பெற்றேன் என்னும் கெர்ச்சிதமும் அவ 
ரது இன்பசத்தியாலாயதென்றறிந்து , அந்தப் பூரணநிலையில் விசாரமற்றுத் 


க- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


காங 


தூங்குங்கால் , பிரபஞ்சம் சிறிதும் தாக்குமாறில்லை. பிரபஞ்சம் தாக்கா 
தொழியவே , மறுமைக்குக் காரணமாகிய வினையும் ஏறாது , அங்ஙனம் 
" பல்லடியார் என்றற்றொடக்கத்த தேவாரத்தில் செல்லடியேநெருக்கித் 
திறம்பாது சேர்ந்தவர்க்கே சித்திமுத்தி செய்வான் " என்று கூறப்பட்ட 
பிரகாரம் , சலியாது நிற்றல் தான் இறைபணியில் வழுவாது நிற்றல் , எனப் 
படும் ; திருவடிவியாபகத்துள் நில்லாது அதனைவிட்டு நீங்கிநிற்பின் பிரபஞ்சம் 
தாக்கும் . அது தாக்கவே , விருப்பு வெறுப்புச் சாரும் ; அவை சாரவே , பிற 
விக்கு வித்தாகிய பெத்தநிலை வந்து தலைப்படும் . ஆகலான் , மாயை கன்மல் 
களின் வாசனை அற்றுப் போதற்கு உபாயம் இது என்று அறிந்து இறைபணி 
யிற் சலியாது நிற்க என்பதாம் . 

* அ . முதலாஞ் சூர்ணிகையிற் கூறப்பட்டவாறு , சிவபெருமானி 
டத்து ஆன்மா ஏகனாப்நின்றால் , ஞாதாவும் , ஞானமும் , ஞேயமும் ) எனப் 
பகுத்துக்காணும் மயக்க உணர்விற்கு ஏதுவாகிய மலவாசனை நீங்கும் . 

கூ ... இறைபணி நின்றால் , உடம்போடுநிற்குமிடத்து அநுபவித் 
தற்கு வேண்டப்படும் பிராரத்தவினையும் , அதுபற்றிவரும் ஆகாமியவினை 
யும் பிரவேசிக்கமாட்டா என்று விளக்கப்படுகின்றது : 

ச 0 . ( வெ . பொ .) ( 1 ) வினைசளை நுகர்தற்கும் ஈட்டுதற்கும் கருவி 
யாகிய செவி , வாய்முதலிய இந்திரியங்கள் சிவபெருமானது உடைமையா 
சிய மாயேயமாமன்றி ஆன்மாவாகிய நாமாவன அன்றாம் ;)அவ்விஈதிரியங்கள் 
தொழிற்படுதலும் சிவபிரான் வயத்தானன்றி நம வயத்தான் அன்றாம் .) அந் 
தச் செவி முதலிய இந்திரியங்கள் சத்தாதி வாக்காதிகளை விடயித்தற்குத் 
திவாரமாயுள்ள தனு காணபுவன போகங்களும் , அம் மாயேயமாவனவன்றி 
யாமாவன அன்று ; ) அவை தொழிற்படுதலும் முதல்வன் வயத்தானன்றி 
நம்வயத்தானன்றாம் ; 

( 2 ) அவற்றோடு கூடி நின்ற வினைகளை ஈட்டி நூகர்ந்துவருகின்ற யாமும் 
எமது அறிவையும் செயலையும் சிவபெருமான் விளக்கியபோது விளங்கியும் , 
விளக்காத போது விளங்காமலும் , ( இங்ஙனம் நமது ஞான இச்சாக் கிரியை 
கள் சிவபெருமான் ஞான இச்சாக் கிரியைகளையின்றி நிகழாமையின் ), ( ஆன் 
மாக்களாகிய நாமெல்லாம் சிவபெருமானது அடிமையாகிய உடைமையாவே 
மன்றிச் சுவதந்திரராவேமல்லேம் ; 

) 
(3 ) இவ்ஙனம் பசுபாசங்களின் இயல்பை உள்ளபடி அறிந்து செய் 
வனவெல்லாம் சிவபெருமான் அருளின் வழிநின்று செய்யும் செயலாகக் 
கண்டுகொண்டிருப்பாராயின் , இந்த இறைபணியாகிய அடிமைத்திறமுடை 
யார் எவ்வுடம்பினின்று எவ்வினைகளைச் செய்யினும் அவ்வினைகள் அவர்க் 
குப் பந்தமாகமாட்டா . அவ்வாகாமிய வினையைப் பிரியாது உடன் கொண்டு 


கசுச 


சிவஞான போத 


[ க - ஞ் சூத்திரம் 


வருவதாகிய பிராரத்தவினையும் தன்னைக் கூட்டும் சிவசன்னிதியிலே உடல் 
அநுபவிப்பதாய்க் கழியும் . ஏனையோர்க்குப்போல அல்வினை அவர்க்கு எய் 
தாதாம் . 

ய பொது. கிஷ ந .) : சொகு , கரோ யயோடெகஷ.க 
தாகயாக: | யதிஷ நதேரொ யபகோஷம் 
சூதாதயா | யொ விஜாத திஷநோ விசாநதேரொ 
யயேகெஷத சூதாயை -28Jay 58 | 

(பிருகதாரணியம் , ரு . எ , கக , உக , உஉ . ) 
ப சுரோத்திரே திஷ்டய : சுபோத் பயந்தரோ யமயத்யேஷத ஆத்மாக் 
தர்யாம்யமிருத யெஸ் துவசிதிஷ்டங்யஸ்துவசமந்த சோயமயத்யேஷத ஆத்மாக் 
தர்யாம்யமிருத : | யோவிஞ்ஞாநேதிஷ்டந்யோ விஞ்ஞாநமந்தரோயமயத்யே 
ஷத ஆத்மாந்தர்யாம்யமிருதம் 
" எவர் சுபோத்திரத்தினும் , துவக்கினும் ( அங்கனம் ஏனையவற்றினும் ) இருந்து 
அச்சுசோத்தியம் துவக்குமுதலியவற்றையும் உண்ணின்று செலுத்துகின்றா 
ரோ , எவர் ஆன்மாவிலிருந்து அதான உண்ணின்று செலுத்துகின்றாரோ , 
அவர் உன் அந்தரியாமியாகிய பரமான்மா எனப்படும் சிவனாம் " என்னுஞ் சுரு 
திப்பிரகாசம் , இவ்விந்திரியங்களும் ஆன்மாவும் செலுத்தப்படுதலான் இந்திரி 
யங்கள் சிவபெருமானுக்கு உடைமையாம் என்றும் , ஆன்மா அவர்க்கு அடி 
மையாம் என்றும் பெறப்பட்டது . 

சஞ்சிதலினை ஞானாசாரியரால் ஷடத்துவ சோதனை செய்தபோது எரி 
யைச் சேர்ந்த வித்துப்போலக் கெட்டொழிந்தது ; இங்கே பிராரத்தவினையும் 
ஆகாமியவினையும் உடலின் நுகர்ச்சியாய் ஒழிந்தன. 


H 


அல்ல லென்செயு மருவினை யென்செயுந் 
தொல்லை வல்வினைத் தொண்டன்ற னென்செயுந் 
தில்லை மாநகர்ச் சிற்றம் பலவனார்க் 

கெல்லை யில்லதோ ரடிமைபூண் டேனுக்கே 
என்று ஸ்ரீவாகீசப்பெருமான் அருளிய திருவாக்கினாலும் அறியற்பாற்று . 

சஉ . ஆகாமியவினையும் பிராரத்தவினையும் இறைபணிநிற்பார்க்கு 
அவர் உயிரைச் சாராது உடலின் அநுபவமாய்க் கழிந்து போக , அவ்விறை 
பணி நில்லாத ஏனையோர்க்கு அவ்வினைகள் உடலின் அநுபவமாய்ச் சென்று 
வருத்துதற்குக் காரணம் கூறி விளக்குதல்வாயிலாகச் சிவபெருமான் நடுவு 
நிலையிற் பிறழ்ந்திலர் என்று கூறப்படுகின்றது : 

கூ . ( வெ . பொ .) " தன்னையடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாய 
வர் தக்கடன் " என்று திருநாவுக்கரசுநாயனருளிச்செய்த பிரகாசம் , தம்மி 


க - ஞ் சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


ககாடு 


டத்து அடைக்கலம் எனச் சார்ந்தவரை அவர்க்கு வரும் ஏதத்தை நீக்கி , 
அவர்க்குப் பற்றுக்கோடாய் நின்று இருத்தல் உத்தமகுணமுடையார்க் 
குக் கடமையா தலின் , சிவபிரான் ஏனையோரை விடுத்துத் தம்மைச் சார்ந்த 
வரைப் பாதுகாப்பாசாய் , அதுபற்றி நடுநிலையினின்று கோடினோரல்லராய்த் 
தம்மைச்சார்ந்து தமது திருவடித்தொண்டுப் பணியின் நிற்கவல்ல அடியார் 
சிவனேயாய் நிற்குமாறு நிறுவி , அவர்க்குவரும் ஆகாமியவினைத் தொடக்கில 
ராகச் செய்து , அவ்விறைபணி செய்யமாட்டாத பிறர்க்கு வரும் ஆகாமிய 
வினையை நியதிசெய்து அவர்க்குக் கொடுப்பாராதலின் , அவ்விறைபணி 
நிற்பார் நிற்கமாட்டாதார் என்னும் இருவர்க்கும் உணவாகி அணுகி 
வந்து நணுகும் பிராரத்தவினையும் அவ்வாறு செய்வோர் செய்திக்குத்தக்க 
பயனாமாறு இருவேறுவகைப்படச் செய்வர் . 

சச . இயற்றிச் சிவபெருமான் நவுே நிலைமையுடையராவாரன்றி , 
கோட்டமுடையாராகாரென்பது ஏனைச் சமயத்தார்க்கும் ஒப்ப முடிந்த 
பக்ஷமாம் . 

சடு , சிவப்பணியினிற்கும் ஞானிகளுக்கும் பிசாத்தவினை தாக்கு 
மென்பது " தினைத்துணை யேனும் பொறேன் றுயாக்கையின் றிண்வலையே " 
என்றற்றொடக்கத்தனவாகிய மாணிக்கவாசகசுவாமிகள் திருவாக்குகளால் 
அறியப்படுவதேயாக , இறைபணிநிற்பார் உலகின்கண்ணே செய்யும் நன்மை 
தீமைகள் ( நன்மை தீமைகளை இவ்விறைபணிநிற்பார்க்குச் ) செய்வாரிடத்தே 
இசையச் செய்வர் சிவபெருமான் என்றதனோடு மாறுபடுகின்றமையால் , 
பிராரத்தவினைவாயிலாக ஆகாமியவினை பிறவிக்கு வித்தாய் நிலைபெறுமே 
யெனின் , அந்தப் பிராரத்தவினை தாக்கினமைக்குக் காரணம் உரைத்து , அது 
செய்வோர் செய்திப்பயனாய் ஒழியுமென்று கூறப்படுகின்றது . - 

சசு , ( வெ . பொ . ) தன்பால் வைத்தெடுக்கப்பட்டொழிந்த பெருங் 
காயத்தினின்றும் , அதன் வாசத்தை வாங்கிக்கொள்ளும் பாத்திரத்தின் கண் 
அந்த வாசம் மங்கிப்போய் மெலிதாய் மணக்குமாறு போல , நான் அவன் 
என்று தியானித்துச் சோகம்பாவனை எனப்படும் சிவோகம்பாவனை செய்து 
இறைபணிநிற்கும் தத்துவஞானிக்குப் பயிற்சிவபத்தினால் அவ்வாறு தியா 
னிக்கின்ற ஆன்மபோ தமாகிய தற்போதம் முனைத்துத் தோன்றுதலுண்டா 
மாதலின் , அதுபற்றிப் பிராரத்தவினையும் , அதற்கு வாயிலாக உடம்பு முத 
விய மாயேயமும் மங்கிப்போய் வாசனைமாத்திரையாய் மெலிதாய் வந்து 
தாக்குமாயின் , அந்தத் தத்துவஞானி பின்னர்ப் பகுத்துணர்வு உதித்து 
“ ஏகனாகி , இறைபணி நின்று " சத்தாயுள்ள சிவனேயாந் தன்மையினால் , 
ஒரோவிடத்து அவ்வாதனைபற்றிப் பிறழ்ந்தாலும் பிறழவொட்டாது அந்த 
மெய்ப்பொருட் சிவனாகிய அச்சினை உணர்ந்து நிற்பானாதலினால் , அவ் 
வாகாமியவினை மறுபிறவிக்கு வித்தாய் நிலைபெற்று முறுகுதலின்றித் தனக் 
குப் பற்றுக்கோடாகிய தனுகரணாதி மாபேயத்தோடு கெட்டொழியும் என்க , 


கசுசு 


சிவஞானபோத 


[க- சூத்திரம் 


சஎ . பிராரத்தவாதனையினால் ஆகாமியம் மெலிதாய் மூண்டவிடத்து , 
சிவனாகிய அச்சினை உணர்ந்து நிற்றல் எங்ஙனம் என்று உவமைவாயிலாக 
விளக்கப்படுகின்றது : 


சவு . ( வெ . பொ .) சுடாமைக்குக் காரணமாக அக்கினிஸ்தம்பனஞ் 
செய்பவல்லார் , அந்த அக்கினிமத்தியிற் கிடந்தாலும் தம்வெற்றிப்பாட்டி 
னின்று நீங்காதவாறுபோன்றும் , குதிரை செலுத்துதற்குரிய அசுவசாஸ்தி 
ரப் பயிற்சியில் வல்லார் அக்குதிரையின் வேகத்துட்பட்டாலும் தமது வெற் 
றிப்பாட்டினின்று நீங்காதவாறு போன்றும் , ஐம்புலன்களில் அகப்படாமைக்கு 
உபாயம் யாதென்றுணர்ந்து , ஐம்புலன்கள் தம்முள்ளே வியாப்பியமாய் அட 
ங்க , தாம் அவற்றை வியாபித்து மேற்பட்டுநிற்கும் முறையை ஆராய்ந்து , 
சிவபெருமானது அருட்டிருவடி வியாபகத்தைத் )கலைப்பட்டு அந்த அச்சினை 
உணர்ந்து நிற்கவல்லார் அவ்வாகாமியவினை மூளுதல் பற்றி ஐம்புலவிஷயங் 
களிற் சென்றாராயினும் , அதனால் அவர் தம் வெல்வியை இழந்து பந்தத்தி 
னால் தொடக்குண்பாரல்லர் . 

யயா வாவா சூவொ நதுக வவே விழி 
வாவ . க3- நஜிஷதோ 

யதா புஷ்கரபலாச ஆபோ ந சிலிச்யந்த எவமேவம் விதியாயம் 
கர்ம ந சிலிச்யதே 


ரு . " தாமரையிலையில் நீர் ஒட்டாதது போடு ( பரப்பிரமசிவனாகிய ) 
அதனை அறிந்தவரிடத்துப் பாவகர்மம் பற்றாது " என்று சாந்தோக்கிய 
சுருதியும் , 
டுச . வலது பயாதொெெயம் ஒவொவி ந விவதொ 

மலா விஷயாலொவிய ஆா நீ நவிவதொ 
பத்மபத்ரம் யதா தோயை : ஸ்வஸ்தைரபி ந லிப்யதே ! 

சப்தா திவிஷபாம்போபிஸ்தத்வஜ்ஞா க லிப்பதோ 
(நீஉ . " தாமரையிலையானது தனக்கு ஆதாரமாய் நிலைத்தஜலங்களினால் 
எவ்வனம் தொடக்குண்ணவில்லையோ , அங்கனம் ஞானி சப்தாதி விஷயங் 
களினாற் றொடக்குண்ணான் ” என்ற சிவதருமோத்தாகமமும் கூறியிருத்தல் 
காண்க , 
உருக , சத்தோடு சார்ந்தவிடத்தும் , அசத்தோடு சார்ந்தவிடத்தும் 
அதுவதுவாய்ச் சத்தசத்தாமியல்பினையுடைய ஆன்மாக்கள் ஐம்புலனாகிய 
அசத்தைச் சார்ந்தும் அதனால் சிக்குண்ணாது வெல்விபடைதல் எப்படி 
என்று கூறப்படுகின்றது : 


க- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் 


கான 


நச . ( வெ . பொ .) சத்தாகிய சிவபிரானோடு கூடியவிடத்துச் சத்தா 
கிய சிவனாயும் , அசத்தாகிய ஐம்புலன்களோடு கூடிய விடத்து அசந்தாயும் , 
(இங்கனம் சத்தசத்தாமியல்புடைய ஆன்மாவின் உண்மை உணர்ந்தோன் 
சிவபிரான் திருவருளாலல்லது ஒன்றையும் காணானாய் , அவ்வருளின் வழி 
நின்று காணுமாயின் , அப்போது பாசத்திலே பற்றுச் செய்தல் கூடாமை 
யான் , சத்தாகிய அப்பெருமானைத் தலைப்பட்டோர் மிகச்சொலித்து எரியும் 
ஒளிக்கு முன் எதிர்ப்பட்ட அந்தகாரம் போல , அந்தச் சத்தாகிய சிவபிரா 
னது எதிரிலே தனது சத்தி ஏற்கமாட்டாத அசத்தாகிய ஐம்புலனுட் சிக்கி 
நிற்பாரல்லர் . 

திரு . இங்ஙனம் சத்தாகிய சிவபிரானைத் தலைப்பட்டுத் துரிய அருணி 
லைச் சுகப்பிரபைநிலையை அடைந்தோர்க்கு ஒருகாலும் பஞ்சகிருத்தியஞ் 
செய்யவேண்டுமென்றேனும் . அட்டமாசித்தி செய்யவேண்டுமென்றேனும் , 
மற்றொருசித்து விளையாடல் செய்து உலகத்திற் பொருள் புகழ் பெறவேண்டு 
மென்றேனும் நினைவு உதிக்கச் சாவகாசமிராது ; அங்கனம் அவர்க்கு அறி 
வுதிக்கப் பெறுமாயின் , அவர் அந்த அருணிலையை அடைந்தாருமல்லர் ; அந் 
தச் சுகத்தை அடைந்தாருமல்லர் ; அமிர்தமுண்டு சுவைகண்டவன் மற்றோர் 
இழிவாகிய உணவை விரும்புவானோ? விரும்புவானல்லன் ; அதுபோலாம். 

டுசு . இறைபணிநிற்பார்க்குப் பிராரத்தவினை சிவபிரான் சன்னிதி 
யில் உடற்புசிப்பாய் ஒழிவதன்றி, உயிர்ப்புசிப்பாய் மறுபிறவிக்கு ஆகாமி 
யவினையாய் ஏறுமாறில்லை என்றும் , இறைபணிநில்லாத ஏனையோர்க்கு அது 
உயிருழாய் வருத்தும் என்றும் , 

நஎ , இங்கனம் இறைபணி நிற்பார்க்கும் , இறைபணிநில்லாதோர்க் 
கும் இருவேறுவகைப்படச் செய்தலாற் சிவபிரான் “ சார்ந்தாரைக்காத்தல் ” 
என்னும் முதுமொழிகொண்டு நடுநிலையினின்று வழுவினுல்லர் என்றும் , 

நவு . பிராரத்தவாசனை ஒரோவிடத்து இறைபணிநிற்பார்க்கு வந்து 
தாக்கினும் , அது அவரது திருவடி ஞானத்தினால் அழிவுறும் என்றும் , 

ருசு . அந்த இறைபணிநிற்பார் ஒவ்வோர் ஐம்புலவிடயத்துட்படி 
னும் , அவர் அதனாற் பந்தத் தொடக்குணார் என்றும் , 

சு 0 . சத்தாகிய சிவனைத் தலைப்பட்டோர் அசத்தாகிய ஐம்புலன்மாட் 
டெய்தி நிற்பாரல்லர் என்றும் கடைப்பிடிக்க 


ககாஅ 


சிவஞான போத 


[ 50 - ஏ குத்திரம் 


பத்தாஞ் சூத்திரத் தொகைப்பொருள் . 


ஏழாஞ் சூத்திரத்தினாம் சாதிக்கும் அதிகாரியாகிய ஆன்மாவினி 
பல்பும் , எட்டாஞ் சூத்திரத்தினாற் சாதித்துப் பெறப்படும் பொருளினியல் 
பும் , ஒன்பதாஞ் சூத்திரத்தினாற் சாதிக்குமாறும் உணர்த்தி , இந்தப் பத்தாஞ் 
சூத்திரத்தினாற் சிவஞானவாயிலாக ஆன்மாவில் நாட்டப்பட்ட சிவன் 
பொருட்டன்மையால் வேறேயாயினும் , வேறுகாணப்படாது யானே கண் 
டேன் எனுமாடி சிவன் பெத்தநிலையில் ஆன்மாவேயாய் நின்றமைபோல , 
ஆன்மா முத்திநிலையிற் சிவனோடு ஏகனாகிநிற்றல் வேண்டுமென்றும் , அங்ஙனம் 
நான் என்றொருமுதல் இல்லை என்றறிந்து சிவனே முழுவதுமெனக் காண்பா 
ரைத் தமது திருவடி வியாபகத்துள் அடங்கிநிற்கச் செய்வரென்றும் , ஆத 
லால் மலவாசனை நீங்கிச் சிவானந்தத்தை அடையுமாறு ஏகனாகிநிற்றல் சாதக 
மாமென்றும், ஆன்மாவையும் சிவனையும் பகுத்துக் காணப்புகின் தற்போதம் 
முனைத்துத் தோன்றுமாதலான் அது ( திரிவுக்காட்சியாம் என்றும் , ஆதலால் 
கண்ணொளியோடு கூடியவிடத்தும் இது விளக்கொளி, இது ஆதித்தெனொளி, 
இது சந்திரனொளி என அவ்வப்பெற்றியவாய்க் காணப்படும் விளக்கொளி 
முதலியவற்றின் காட்சி தெளிவுக்காட்சியாமா றுபோல , ஆன்மாவானது தான் 
என்றொருமுதல் காணப்படுமாறில்லை என்றுணர்ந்து முழுவதுஞ்சிவனே எனக் 
காண்டல் (தெளிவுக்காட்சியாம் என்றும் , பசுபாசங்களின் தன்மைகளை உள் 
ளவாறு உணர்ந்து ( ஆன்மாவானது தான் செய்பவற்றையெல்லாம் சிவனார் 
அருளின் வழிநின்று செய்தலே இறைபணிநிற்றலாம் என்றும் ) ஏகனாகிநிற்ற 
லால் மலவாசனை நீங்கும் என்றும் , இறைபணிநிற்றலால் பிராரத்தவினையும் 
ஆகாமிய வினையும் ஆன்மாக்களுக்குப் பந்தமாக மாட்டாவாய் உடலின் 
அநுபவமாய்க் கழிந்து போம் 

கழிந்து போம் என்றும் , ஏனையோர்க்கு அவை உயிரின் 
அதுபவமாய்ச் சென்று வருத்தும் என்றும் , இங்கனம் இருவேறுபடச் 
சிவபெருமான் செய்தலாற் " சார்ந்தாரைக் காப்பது இறைவர் கடனாம் 
என்னும் பழமொழிப்பிரகாரம் அவர் நடுவுநிலையிற்றிரிந்திலர் என்றும் , 
சிவோகம்பாவனை செய்யும் தத்துவஞானியர்க்கும் பயிற்சி வயத்தால் தற் 
போதம் முனைத்துத் தோன்றுதல்வாயிலாகப் பிராரத்தவினை மெலிதாய்வந்து 
மூளுமாயின் , அவர் அச்சிவனாகிய அச்சினை உணர்ந்து நிற்றலால் அதுபிற 
விக்குவித்தாய் முறுகாது தனு கரணாதி மாபேயத்தோடு கெட்டொழியும் 
என்றும் , அத்தத்துவஞானியர் ஐம்புலவிஷயங்களிற் சென்றாரேனும் தாமரை 
யிலையின் நீர்போல அவர் அவற்றாற்றொடக்குண்ணார் என்றும் , அசத்தோடு 
சார்ந்து அசத்தாயும் , சத்தாகிய சிவனோடுசேர்ந்து சிவனாயும் , இங்கனம் 
சத்தசத்தாமியல்பினையுடைய ஆன்மாவின் உண்மை உணர்தோர் திருவரு 
ளின் வழிநின்று அனைத்தையும் காணுவாராயின் , பாசப்பற்றொழிந்து சத்தா 
கிய சிவனைத் தலைப்பட்டமையால் , ஒளிமுன் எதிர்ப்பட்ட இருள்போலச் 
சிலபிரான்முன் தன் சத்தி முனைக்க வலியில்லாத( ஐம்புலனில் அகப்படமாட் 
டார் என்றும் உணர்த்தப்பட்டதாம் என்க . 


க- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கசுக 


பத்தாஞ் சூத்திரப் பரீக்ஷைவினாக்கள் . 


க . 


சூத்திரப்பொருள் யாது ? ச . 
உ , சூத்திரக்கருத்துரை யாது ? (ரு . 

ஏழாஞ் சூத்திரத்தில் எந்தப் பொருள் கூறப்பட்டது ? சு . 
எட்டாஞ் சூத்திரத்தில் எந்தப் பொருள் கூறப்பட்டது ? சு . 


ரு . 


ஒன்பதாஞ் சூத்திரத்தில் எது கூறப்பட்டது ? சு . 


கா . 


இந்தப் பத்தாஞ் சூத்திரத்தில் எவ்வியல்பு கூறப்படுகின்றது ? சு . 
பயன் எத்தனை வகைப்படும் ? சு . 


எ . 


அ . ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தின் உச்சரிப்பினால் எது பற்றறக்கழியும் ? சு . 

அக்கழிவினால் எது பெறப்படும் ? சு . 


க 0 . ஆன்மசுத்தியின் பயன் யாது ? சு . 

கக , ஒன்பதாஞ் சூத்திரத்திற் பாசக்ஷயம் எய்துமாறு சிந்தித்த 
பொருளை நிதித்தியா சனஞ் செய்யுமாறு கூறுவது எந்தச் சூத்திரம் ? சு . 


கஉ . 


தெளிதல் என்றது யாது ? எ . 


இது மற்றெப்பெயர் பெறும் ? எ . 
சிவயோகமாவது யாது ? எ .. 


கச . 


கசு . 


கரு . இது எந்த ஸ்தானம் ? எ . 

தில்லைவட்டமும் அறிவினெல்லையும் எதனைச் சுட்டும் ? எ , 
கஎ . சூத்திரப் பிண்டப்பொருள் யாது ? அ . 
கஅ . ஆன்மா தான் என 

வே 

வறுகாணப்படுமாறின்றிச் சிவனேயாய் 
எதுபோல ஒற்றுமைப்படுதல் வேண்டும் ? அ . 

பின் எவைபோல ஒற்றுமைப்படலாகாது ? கூ , ( 10 ) முதலியவற் 
றிற் கூறப்பட்டிருத்தல் காண்க , 


கக . 


20 . 


முதலாஞ் சூர்ணிகை யாது ? க 0 . 


உக . 


அதன் பொருள் யாது ? கக . 


கஎ O 


சிவஞான போத 


[ க - ஞ் சூத்திரம் 


உச . 


உஎ . 


யானும் எனதும் எனப் பகுத்துக் காணும் உணர்வு யாது 
எனப்படும் ? கஉ . 

உகூ , சிவபிரான் பெத்தகாலத்தில் ஆன்மாவேயாய் நின்ற முறை 
போ முத்திகாலத்தில் ஆன்மா எப்படி நிற்றல் வேண்டும்? சுக , 

சிவமாகிய ஞேயத்தையும் , ஆன்மாவாகிய ஞாதாவையும் எங்க 
னம் பகுத்தறிகின்றார் ? ககூ , 

உரு . அங்கனம் பகுத்துக்காண்பார்க்கு எது முற்பட்டுத் தோன் 
றும் ? கங . 

உசு , ஆன்மபோதம் முற்பட்டுத் தோன்றுங்காலத்திற் சிவபிரான் 
எப்படி நிற்கின்றார் ? கங . 

யான் என்றொருமுதல் காணப்படுமாறில்லை என்று அறிந்து எல் 
லாம் சிவமே எனக் காண்பாரைச் சிவபிரான் யாது செய்து , தாம் எங்ஙனம் 
நிற்பர் ? ககூ . 

உ அ . இந்நிலையையுற்று மாணிக்கவாசகசுவாமிகள் எங்ஙனம் 
அருளினர் ? கச . 

உக . இங்கே இவன் என்றமையாற் சுட்டப்பட்டவர் யாவர் ? கச . 
$ 0 . திருநாவுக்கசுநாயனார் அதனையுற்று எங்கனம் கூறினர் ? கரு . 

கூக . எந்தத் திருவாக்கை முடிவாகக்கொண்டு எங்ஙனம் நிற்றல் 
வேண்டும் ? கசு . 
கூஉ . வாதனாமலம் போக்கி ஆன்மசுத்திபண் 

மசுத்திபண்ணுதற்கு எது 
சாலும் ? கள. 

AA , பஞ்சசுபோச்சாரணமே போதியதாயிருப்ப , ஏகனாகிநிற்றல் 
யாதுக்கு ? கஎ. 

மலவாசனை நீங்கினால் ஆன்மா எதனை அனுபவிக்கும் ? கள . 
ஏ கனாகிநிற்றல் எதற்குச் சாதகமாகும் ? கஎ . 

கண்ணொளியோ விளக்கொளியோ சூக்கும் ஒளி ? கஅ . 
கூஎ , இவ்விரண்டொளியும் கலந்து நிற்குநிலை பிரித்தறிய முடியாமை 
யின் , கண்ணொளியாய்க் காணுங்கால் எது முனைத்துத்தோன்றும் ? கக . 
கூ அ . விளக்கொளியாய்க் 
காணுங்கால் 

முனைத்துத் 
தோன்றும் ? 20 . 

கசு , இவ்விரன் டொனியையும் பகுத்துக்கானுங்கால் எது முற்பட் 
டுத்தோன்றும் ? உக . 


க - ஞ் சூத்திரம் ] 


வ ச ல 


லை 


லங்கார தீ பரம் . 


கஎக 


ச . 


விளக்கொளி எங்ஙனம் காட்சிப்படும் ? எது காட்சிப்படாது ? உக 


சக . 


இங்ஙனம் தூல அறிவாகிய ஆன்மாவும் சூக்கும அறிலாகிய 
சிவமும் கலந்துநிற்குநிலை பிரித்தறியவாராமையால் , ஆன்மாவாய்க் காணுங் 
கால் , எது முனைத்துத் தோன்றும் ? உஉ , உங . 


சஉ . 


சிவமாய்க் காணுங்கால் எது முனைத்துத்தோன்றும் ? உச . 
சகூ , இரண்டையும் பகுத்துக்காணப்புகின் எது முற்பட்டுத் 
தோன்றும் ? உரு . 

சுசு . அதனால் எந்தக் காட்சி தலைப்படும் ? உரு . 
சடு , தெளிவுக்காட்சியாவது யாது ? உரு . 


சுக . ( ஏகான்மவாதிகள் கருத்தின்படி பசுவாகிய சீவன் பொய் , அது 
வைதிக்சைவசித்தாந்திகள் கருத்துப்பிரகாரம் மெய் ; ஆன்மாவாகிய பசுவுக்கு 
உவமையாக நாம் கூறுவது கண்ணொளி ஆதலால் , கண்ணுக்கு ஒளி இல்லை 
என்று குயுக்தியினாற் சாதித்துவிட்டாற் பசுவாகிய ஆன்மா பொய்யாய்விடும் 
என்பது ஏகான்மவாதிகள் கொள்கையாதலின் ), கண்ணுக்கு ஒளி உண்டென் 
றமைக்குப்பிரமாணம் வேண்டப்படுதலால் , அந்தப் பிரமாணங்கள் யாவை ? 
உஎ , உக , கூ 0 , கூஉ , கூச . 

கண்ணுக்கு ஒளிஉண்டென்பது யுக்தியினால் எங்ஙனம் 
சாதிக்கப்படும் ? கூசு . 
ச அ . இரண்டாஞ் சூர்ணிகை யாது ? கூரு . 

சூர்ணிகைப் பொருள் யாது ? கூசு . 

ஆன்மா 
மாவின் அற்ப இச்சாஞானக்கிரியைகள் எவற்றையின்றிச் 
சலிக்கமாட்டா ? கூசு . 

ஆன்மா எங்ஙனம் உணர்ந்து எங்கே அடங்கி நிற்றல் 
வேண்டும் ? கூசு , கூஎ . 

(52 பேரின்பம் பெற்றேன் என்னும் கெர்ச்சிதம் எதனால் ஆயதென் 
அறிதல் வேண்டும் ? கூ எ . 


ரு . 


ருக . 


ருங . 


எங்ஙனம் இருந்தாற் பிரபஞ்சம் தாக்காது ? ங எ . 
ருச . பிரபஞ்சம் தாக்காதொழியின் எது ஏறாது ? ங. எ . 
ருடு . இறைபணி வழுவாது நிற்றலாவது யாது ? கூ எ . 


சிவஞான போத 


( க 0 - ஞ் சூத்திரம் 


கஎ 2 


(ருகா . 


நவ . 


* 0 . 


சுங . 


திருவடி வியாபகத்தைவிட்டு நீங்கின் எது தாக்கும் ? ங எ . 
ரு . 

அது தாக்கினால் எது சாரும் ? ங. எ . 
( அ . விருப்பு வெறுப்பு எய்தவே , எது தலைப்படும் ? ங எ . 

இறைபணியிற் சலியாது நின்றால் எந்த வாசனை நீங்கும் ? ங . எ . 
ஏகனாகி நின்றால் எந்த வாசனை நீங்கும் ? ஙஅ. 

எங்கனம் நின்றாற் பிராத்தவினையும் ஆகாமியவினையும் பிரவே 
சிக்கமாட்டா ? கூகூ , 10 , ( 1 ) 
• உ . செவிமுதலிய கருவிகள் எவருடைய உடைமை ? 50 , ( 1 ) . 

அவை எவரால் தொழிற்படுகின்றன ? 10 , ( 1 ). 
சுசு . செவிமுதலிய இந்திரியங்கள் சப்தா திகளை விடயித்தற்குத் 
துவாரமாயுள்ளன யாவை ? சக , ( 1) 
கூரு . அவை மாயேயமாய் எவரால் தொழிற்படுகின்றன ? 10 , ( 1 ) 

ஆன்மாக்களாகிய எங்கள் ஞான இச்சாக்கிரியைகள் எவராற் 
செயற்படுகின்றன ? 10 , ( 2 ). 

ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் சிவபெருமானுக்கு எவ்வியல்பின 
ராயுள்ளேம் ? 10 , ( 2 ), 

சு அ . இறைபணிநிற்போர் எங்கனம் ஒழுகின் வினை அவர்க்குப் பந்த 
மாகாது ? 40 , ( 3 ) அடிமை உடைமைகளை உணர்த்துதற்குப் போ தரும் சுரு 
திப்பிரமாணங்கள் யாவை ? 10 , ( 3 ) . 

இறைபணி நிற்பார்க்குச் சிவசன்னிதியில் எது உடல் ஊழாய் 
முற்றும் ? 50 , ( 3 ) . 

சஞ்சிதவினை எப்போது கெட்டொழிந்தது ? 10 , ( S. ) 
எக . ஆகாமிய வினையும் பிராரத்த வினையும் அவர்க்கு எங்ஙனம் இல 
வாய் ஒழியும் ? 10 , ( 3). 

எஉ . இறைபணிநிற்பார்க்கு ஆகாமிய வினையும் பிராரத்தவினையும் 
உயிரூழாய்ச் செல்லுமா ? உ . 


சுசு . 


சு , 


எ . 


எம் . 


இறைபணி நில்லாதோர்க்கு அவ்விரு வினையும் உயிர் ஊழாய்க் 
கழியுமோ ? உடலூழாய்க் கழியுமோ ? உ . 

எசு . உத்தம குணமுடையார்க்குப் போதரும் கடமை யாது ? சங 


க0- கத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


கஎரு 


எஎ . 


எரு . அதுபற்றி அவர் நடுநிலையிற் கோணினாரா ? சங . 

எசு . அங்ஙனம் சிவபெருமான் தம்மைச் சரணென்று அடைந்த 
வரைப் பாதுகாத்தல் பற்றி அவர் நடுநிலையிலே தவறினாரோ ? சங . 

றைபணிநிற்கமாட்டாதோர்க்கு ஆகாமியவினையை எங்கனம் 
அருளுவர் ? சங . 

எஅ . இறைபணிநிற்பார் நிற்கமாட்டாதார் என்னும் இருவர்க்கும் 
பிராரத்தவினை எங்ஙனம் வேறுபட்டு நிகழும் ? சங . 

இறைபணிநிற்பார்க்கும் பிராரத்த வினை தாக்குமா 
றுண்டோ ? சரு . 


எக . 


அ 0 . அதற்குப் பிரமாணம் யாது ? சரு . 


அக. ஞானிகள் செய்யும் நல்வினை தீவினைகள் எவரைச் சாருமாறு 
சிவபிரான் செய்வர் ? சரு. 


சக . 


அஉ . பெருங்காயம் வைத்தெடுக்கப்பட்ட பாத்திரத்தில் , யாது மெலி 
தாய் மணக்கும் ? 

அ .. சிவோகம்பாவனை செய்து இறைபணிநிற்கும் தத்துவஞானிக் 
குப் பயிற்சிவயத்தால் எது முனைக்கும் ? சசு . 
அச . தற்போதம் முளைக்குமாயின் 

வந்து 

எவை மெலிதாய் 
தாக்கும் ? சசு . 

அரு . அதுபற்றித் தத்துவஞானி பிறழநேர்ந்தாலும் , பிறழாது எங் 
ஙனம் நிற்பன் ? சசு . 

அசு . மெய்ப்பொருளாகிய அச்சை உணர்ந்து நின்றால் ஆகாமிய வினை 
யா தாய்ப்போகும் ? சசு . 

அஎ . ஐம்புலன்களில் அகப்படாமைக்கு உபாயம் யாது ? சஅ . 

அஅ . திருவடிவியாபகத்தைத் தலைப்பட்டு அந்த அச்சினை உணர்ந்து 
நின்றார் ஐம்புலவிஷயத்திற் சென்றாரேனும் , பந்தத்திற்றொடக்குறார் என்ற 
மையை இரு உவமைகளால் விளக்குக ? ச.அ . 

அதுபற்றிச் சுருதிப்பிரமாணமும் சிவாகமப்பிரமாணமும் 
கூறுக ? ரு 0 , ருஉ . 

40. சத்தொடுசார்ந்து சத்தாயும் , அசத்தோடு சார்ந்து அசத்தாயும் 
நிற்பது யாது ? ருசு . 


அகூ . 


கஎச 


சிவஞான போத 


( கக - த் சூத்திரம் 


கூக . அருளின்வழி நின்றால் எதிலே பற்றுச் செய்தல் கூடா 
தாகும் ? நிச . 

கூ 2 . சத்தாகிய சிவத்தினைத்தலைப்பட்டோர் எதுபோல ஐம்புலனிற் 
சிக்குண்ணார் ? ருச . 

எவர்க்குப் பஞ்சகிருத்தியஞ் செய்யவேண்டுமென்றும் , மற் 
றோர் சித்தி செய்யவேண்டுமென்றும் மனது உதிக்காது ? ருரு . 

கூச , அங்கனம் பஞ்சகிருத்தியஞ் செய்யத் துணிவாராயின் அவர் 
எதனை அடைந்தாரல்லர் ? குரு , 


சிறப்பதிகாரம் . 


ม ม ฟ ม ค่ะ 


பதினோராஞ் சூத்திரம் . 


Pyrr - V- யிதாவாகா தவ PU- விதா பவம் 
தவாத நார்வதி கயவாகொவகாாகொ 
திருசோர் தர்சயிதா சாத்மா தஸ்ய தர்சயிதா சிவமே 
தஸ்மாத் தஸ்மிந் பராம் பக்திம் குர்யாதாத்மோபகாரகோ 


2. ( இ - ள் .) ரா : U- யிதா வசூ.கா = கண்களுக்கு ( உரு 
வத்தைக் காட்டுபவனும் அவற்றோடு ஒற்றித்து நின்று காண்பவனும் ஆன்மா 
வாம் ; தவ y) -J. கா வலிவம் = ( அதுபோல ) அவ்வான்மாவுக்கு (விஷ 
யத்தைக் ) காட்டுபவனும் , ( அவ்வான்மாவோடு ஒற்றித்து நின்று ) காண்பவ 
னும் சிவனே ; கலாச = ஆகலின் ; சூசொவகாரகெ தவமிது = ஆன்மா 
வுக்கு உபகாரியாம் அவரிடத்தில்; வார்வதி கயாசு = (ஓர்காலும் 
மறவாத ) பேரன்பைச் செய்க . 


ந .. 


காணுங் கண்ணுக்குக் காட்டு முளம்போற் 
காண வுள்ளத்தைக் கண்டு காட்டலி 
னயரா வன்பினரன்கழல் செலுமே . 


ச . ( இ - ள் . ) காணும் கண்ணுக்கு = காட்சியையுடைய கண்ணுக்கு ; 
காட்டும் உளம்போல (உருவத்தைக் ) காட்டிக் ( காண்கின்ற ) ஆன்மாப் 
போல ; காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் = ( ஆன்மாவானது ) விஷயத் 


கக- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கஎரு 


- 


தைக் காணுமாறு அவ்வான்மாவுக்குச் ( சிவபிரான் ) காட்டியும் கண்டும் நிற்ற 
லான் ; அயரா அன்பின் அரன் கழல் செலுமே = மறவாத அன்பினாற் சிவ 
பிரான் திருவடியைக் கூடும் . 


ந . ( க . ரை .) பரமேசுவரன் சீபாதங்களை அணையுமாறு உணர்த்து 


கின்றது . 


சு . ( க . பொ . ) ஏகனாகி இறைபணிநிற்கும் ஞானிக்கு அவர் ஞான 
இச்சாக்கிரியைகள் விடயித்தற்கு விடயம் ஒன்றுளது என்று அதனை உணர்த் 
அதல்வாயிலாக, பாசக்ஷயம் சிவப்பேறு என்னும் இரண்டனுள்ளே எஞ்சி 
நின்ற சிவப்பேறு எனப்படும் ஆன்மலாபம் கூடுதலாகிய நிட்டையினியல்பை 
இப்பதினொாஞ் சூத்திரம் உணர்த்துகின்றதென்பதாம் . 


எ . 


ஏகனாகி இறைபணிநிற்பார்க்கு இனிச் செய்யக்கடவது ஒன்றில்லை 
எனவும் , இருணீக்கமும் ஒளிவிளக்கமும் உடனிகழ்ச்சியாயவாறுபோல, பசுத் 
துவநீக்கமும் சிவத்துவவிளக்கமும் இடையீடின்றி உடனிகழ்கின்றனவே 
என்னும் கூறின் , அது பொருந்தாது ; “ ஏகனாகி இறைபணிநிற்றல் ” துரிய 
நிலைக்கண்ண தாகிய சிதம்பர அருணிலையே பாதலினாலும் , அங்கே மலம் 
நீங்கியவிடத்துச் சுகப்பிரபைமாத்திரையே விளங்குவதன்றித் துரியாதீதத் 
தின்கண்ணதாகிய சிவத்துவவிளக்கம் எனப்படும் பரமானந்தம் விளங்கா 
மையாலும் , 

அது விளங்குதல் அவனருளால் ஒன்றையுஞ் செய்யாமை 
மாத்திரம் போதாமையால் , அதற்கு வேறும் ஆண்டுச் செய்யவேண்டிய துண் 
டென்பது பெறப்படுதலானும் , இருணீக்கத்தின் ஒளிவிளக்கம்போலப் பசுத் 
துவக்கத்தில் அருள்விளக்கமாத்திரமேயன்றி , ஆனந் தவிளக்கமும் உடனி 
கழாமையானும் , இவ்விரு விளக்கத்துக்கும் பேதம் முன்னர்க் காட்டப்படு 
மாதலினாலுமாம் . 

அ . ஒன்பதாஞ் சூத்திரத்தில் எடுத்துக்கொண்ட ஆன்மசுத்தி பத்தாஞ் 
சூத்திரத்தில் முற்றுப்பெற்றாற்போல , ( வடமொழி ) பத்தாஞ் சூத்திரத்தில் 
எடுத்துக்கொண்ட சுவாநுபூதிநிலை பதினோஞ் சூத்திரத்தில் முற்றுப் 
பெறும் என்றும் , வடமொழிப் பத்தாஞ் சூத்திரத்திற் கூறப்பட்ட சுவானு 
பூதிமானாவன் என்பது தென்மொழிப் பதினோசஞ் சூத்திரத்தில் அரன் 
கழல்செலுமே என்று மொழிபெயர்க்கப்பட்டதாம் என்றும் , அதுபற்றி 
மாறுபாடில்லையாம் என்றும் , வடமொழிப் பத்தாஞ் சூத்திரத்திற் சுவாங் 
பூதிமான் என்றது வடமொழிப் பதினெசாஞ் சூத்திரத்திற் பராபக்திசெய்க 
என்றதின் பின்னர்க்கொண்டு கூட்டி உரைக்கப்பட்டது என்றும் யூகித்த 
உணரற்பாற்றாம் . இதுபற்றியே பத்தாஞ் சூத்திரம் பாசக்ஷயம் பண்ணு தல் 
உணர்த்திற்று எனவும் , பதினொராஞ் சூத்திரம் பரமசிவனது சீபாதத்தை 
அணையுமாறு உணர்த்திற்று எனவும் கருத்துரை போந்ததாம் என்க. 


கஎசு 


சிவஞானபோத 


[ கக- சூத்திரம் 


கக , 


ச . ( சூ . பி . பொ .) காட்டக் காணும் இயல்பினையுடைய கண்ணானது 
உருவத்தைக் காணுமாறு ஆன்மாவானது அந்தக் கண்ணோடு பிரிப்பில்லாமல் 
ஒருங்கியைந்து நின்று காட்டித் தான் காண்கின்றவாறுபோல , அறிவிக்க அறி 
வதாகிய அவ்வான்மா விஷயத்தை அறியுமாறு சிவன் பிரிப்பின்றி ஒருங்கி 
யைந்து நின்று அதற்கு அவ்விஷயத்தை அறிவித்துத் தான் அறிந்து 
வருதலான் , இங்ஙனம் அத்துவிதமாய் நின்று உபகாரஞ் செய்துவரும் பெரும் 
கருணை யை அவ்வான்மாவானது மறவாது உறுதியாகப்பற்றிச் செய்யும் அன் 
பினால் அச்சிவபிரானாரது திருவடியாகிய சிவானந்தாஙபூதியைத் தலைப் 
படும் என்றவாறு . 
க 0 . எந்நன்றி கொன்றர்க்கு மய்வுண்டா முய்வில்லைச் 

செய்ந்நன்றி கொன்ற மகற்கு 
என்று திருவள்ளுவநாயனாரும் , “ நன்றி மறவேல் " என்று ஒளவைத்தாயா 
ரும் கூறியாங்குச் சிவபெருமான் பெத்தகாலத்திற் பிரபஞ்சவிஷயத்தையும் 
முத்திகாலத்திற் சிவவிஷயத்தையும் ஆன்மாவுக்குக் காட்டித் தாமும் உடனி 
ன்று கண்டுவரும் பேருபகாரத்தை இடையீடின்றி மறவா திருந்தாற் பேர 
ன்பு உளதாகும் . அந்தப் பேரன்பு வாயிலாகச் சிவானந்தப்பேறுள தாம் , 
இந்த இடையீடில்லாத அன்பு பராபக்தி எனப்படும் என்றும் , அதுவே 
அயரா அன்பு என்றும் உணரற்பாற்றாம் . அயரா அன்பு என்றது அயராமையா 
னாகிய அன்பு எனப்படும் , 

இந்தச் சூத்திரப்பிண்டப்பொழிப்பு விரித்துக் கூறப்படுகின்றது , 

( 1 ) ஆன்மாவையின்றியமையாத கண்ணானது ஒர் உருவத்தைக் 
காணுமிடத்து , ஆன்மசிற்சத்தி கண்ணொளியெனத் தானெனப் பேதமுறாது 
டனாய்க் கலந்து நின்று கண்ணுக்குக் காட்டிய உருவத்தைக் கண் கண்ட 
தென்றும் கண்ணை அதிட்டித்து நின்ற ஆன்மா அறிந்ததென்றும் பிரித்தறியப் 
படுமாறின்றி , ) இருவகைக் காட்சியும் ஒன்றனையொன்று விடாது அத்துவித 
மாய் ஒருங்கே நிகழுமாறு போல , 

( 2 ) சிவபிரானையின்றி அமையாத ஆன்மாவானது ஒரு விடயத்தை 
அறியுமிடத்தும் , சிவபிரானது சிற்சத்தி ஆன்மாவின் சிற்சத்தியெனத் தா 
னெனப் பேதமின்றி உடனாய்க் கலந்துநிற்ப , சிவபிரானும் ஆன்மாவில் அவ் 
வாறு கலந்து நின்று அறிவித்தவிஷயத்தை ஆன்மா அறிந்ததென்றும் , ஆன் 
மாவை அதிட்டித்து நின்ற தாம் அறிந்தேம் என்றும் பிரித்தறியப்படுமா 
றின்றி , இருவகை அறிவும் ஒன்றனையொன்றுவிடாது அத்துவிதமாய் ஒருங் 
கே விடயிக்குமாறு செய்துவரும் இவ்வுபகாரம் பெத்தகாலம் முத்திகாலம் 
என்னும் இருகாலத்தினும் ஒரே பிரகாரமாயிருத்தலின் , 

( 3 ) எனையவற்றையெல்லாம் விடுத்து , ஆன்மாவானது ( பத்தாஞ் சூத்தி 
ரத்திற் கூறப்பட்டவாறு ) துரியத்திலே சிவபிரானிடத்து ஏகனாகி அவரது 
அருளாலன்றி ஒன்றையும் செய்யாமையாகிய இறைபணியில் நின்று , 
* ( 4 ) சிவபிரான் அவ்வாறு அத்துவிதமாய் உடனின்று பெருங்கருணை 
யினால் உபகரித்துவரும் உதவியுரிமையை நோக்குந்தோறும் நோக்குந்தோ 
றும் அப்பொருளின்கண்ணே செல்லும் ஆசை அடங்காது மீதூருமாதலின் , 


* 


கக- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கஎள 


கச . 


( 5 ) அந்த இச்சையாகிய ஆசையே தானாக விளங்கித் தோன்றும் 
பேரானந்தத்தைச் சாக்கிராதீதமாகிய துரியாதீதத்தில் ) அநுபவிக்கப்பே 
றும் ; இங்கனம் ஆன்மாவின் சிற்சத்தி எனப்படும் ஞான இச்சாக்கிரியைக 
ளாற் (சிவமாகிய விஷயம் )விஷயீகரிக்கப்பட்டவாறு காண்க . 

க .. நோக்குந்தோறும் நோக்குந்தோறும் என்பதனையே மாணிக்க 
வாசகசுவாமிகள் " கொவ்வைக்கனிபோலுஞ்செவ்வாயையுடைய இக்கொடி 
விடை தோளைக் க.டினாலும் , கூடுந்தோறும் பெரிதாகிய இன்பம் முன்பு போ 
லப் பின்னும் புதிதாய் வளராநின்றது " என்று கொண்டு , புணர்ந்தாற் புண 
ருந்தொறும் பெரும் போகம் பின்னும் புதிதாய் ... வளர்கின்றதே ” என்றரு 
ளிச்செய்தார் . 

அது நீ ஆகின்றனை ( தத்துவமசி ) எனவும் , அவன் நான் ஆகின் 
றேன் ( சோகமஸ்மி ) எனவும் , அவன் இது ஆகின்றான் ( சோயமஸ்தி ) என 
வும் மூவிடம்பற்றி நிகழும் மகாவாக்கியங்களுள்ளே , 

கரு . அது நீ ஆகின்றனை என்னும் முன்னிலை மகாவாக்கியத்தில் , அது 
என்பது சிவமாகிய 

ஒரு பொருள் , நீ என்பது ஆன்மாவாகிய மற்றொரு பொரு 
ளாகலின் , ஒரு பொருள் மற்றொரு பொருளாதல் எப்படி எனவும் , 

கசு . அவன் கான் ஆகின்றேன் என்னும் ( தன்மை ) மகாவாக்கியத்தில் , 
அவன் என்பது சிவனாகிய ஒரு பொருள் , நான் என்பது ஆன்மாவாகிய மற் 
றொரு பொருளாதலின் , ஒரு பொருள் மற்றொரு பொருளாதல் எப்படி 
எனவும் , 

அவன் இது ஆகின்றான் என்னும் படர்க்கை மகாவாக்கியத்தில் 
அவன் என்பது சிவனாகிய ஒரு பொருள் , 

து என்பது ஆன்மாவாகிய மற் 
றொருபொருளாகலின், ஒரு பொருள் மற்ருெபொருளாதல் எப்படி எனவும் 
வரும் 

கவு . ஐபநீக்குகற்கு எழுந்தமையால் , அவ்விரு பொருட்கும் உளதா 
கிய சம்பந்தவி சேஷ முணர்த்துதலே அத்துவிதம் என்னுஞ் சொற்குப் பொரு 
ளாம் . அதுபற்றியே பெரியோர் 

சொன்ன தத்துவ மசியெனுஞ் சுருதியின் மொழியு 
மன்னு காரண பதியுநா னெனவரும் பசுவு 
மென்ன வேபொரு ளிருமைகண் டியைந்துவே றன்மை 

தன்னை நாட்டிய தல்லது தனியென்ப தின்றே 
என்று கூறினர் . 

உ 0 . அத்துவிதம் என்னுஞ் சொல்லினாற் பெறப்படுஞ் சம்பந்தம் ஐக் 
கியமோ ? தாதான்மியமோ ? சமவாயமோ ? சையோகமோ ? சொரூபமோ ? 
அல்லது வேறோ? என ஆக்ஷேபநிகழின் கூறுதும் : -- 


1 


கள . 


கன் , 


கஎ அ 


சிவஞான போத 


[ ககி- சூத்திரம் 


2.2 


உக , ஆற்றுநீரும் கடனீரும் தம்மிற் சேர்ந்தாற்போன்றதெனவும் , 
குடா காயமும் மகாகாயமும் தம்மிற் சேர்ந்தாற்போன்றதெனவும் முறையே 
ஐக்கியவாதியும் மாயாவாதியும் கூறின் , அங்ஙனம் சேர்ந்தவிடத்து ஒரே 
பொருளாகலான் , அதனை ஏகம் அல்லது ஒன்று எனக் கூறவே அமையும் , 
அத்துவிதம் என உய்த்துணர வைத்துரைக்க வேண்டியதில்லை ; ஒன்றாகப் 
போமாயின் , அதுவதுவாய் நிற்கும் ஆன்மாவின் இலக்கணம் முத்திகாலத்தில் 
இல்லை எனப்பட்டு வழுவாமாதலின் , அது பொருந்தாது. 

குண குணிகளுக்குத் தம்மின் உளதாகிய சம்பந்தம் போலும் 
தாதான்மியம் எனின் , ஆன்மா முதல்வனைப்போல ( ஆறாஞ் சூத்திரத்து ஈ.எ , 
3 - னும் , கூ கூ - னும் கண்டவாறு ) குணகுணிப்பொருளாய் நிற்பதன்றி , ஆன் 
மா சிவபெருமானுக்குக் குணமல்லாமையால் அவ்வாறியைதல் கூடாது . 

தாதான்மியத்தின் வேறாய் நையாயிகர் கூறும் சமவாயமென்பது 
ஒன்று இல்லையாதலின் , அதுவும் பொருந்தாது , 

உச . விரலும் விரலுஞ் சேர்ந்து நின்றாற்போலச் சையோகம் எனின் , 
ஒரு விரல் மற்றொரு விரலால் வியாபிக்கப்படாதிருத்தலாகிய சையோகம் 
வியாபகப்பொருள்களாகிய ஆன்மாவுக்கும் சிவத்துக்கும் கூடாமையால் , அது 
வும் பொருந்தாது . 

உடு. யாதாயினும் ஒரியல்புபற்றிக் கூறப்படும் சொருபம் எனின் , 
அது மகாவாக்கியப் பொருளை வலியுறுத்துமாறு போந்த அத்துவிதம் என் 
னும் மொழிக்குப் பொருளாகாமைய னும், சொரூபசம்பந்தமாத்திரத்தினால் 
ஆன்மா சிவானந்தத்தை அடைதல் கூடாமையானும் அதுவும் பொருந்தாது . 

உசு . ஒருபொருளே அவயவமாகிய நூலும் அவயவியாகிய துணியும் 
போல அவயவ அலயவிகளாபாதல் , குணமாகிய செம்மையும் குணியாகிய 
தாமசையும் போலக் குணகுணிகளாயாதல் வேற்றுமைப்பட்டு) நிற்றற்கேது 
வாகிய தாதான்மியம் ஒன்றும் , அது போலக் கண்ணொளியும் கதிரொளியும், 
போலவாகல் , ஆன்மபோதமும் கண்ணொளியும் ) போலவாதலுள்ள இரு 
பொருளே அதுவ துவாய் ( ஒற்றுமைப்பட்டு , ஒன்றாப் நிற்றற் கேதுவாகிய 
தாதான்மியம் மற்றொன்றுமாகத் தாதான்மியம் இருவகைப்படும் : முதற்கண் 
ணே கூறப்பட்டது தாதான்மியம் எனப்படும் ; பின்னையது அத்துவிதம் 
எனப்படும் . 

உஎ . அத்துவிதம் என்னும் சொல்லியைபு ( இரண்டாஞ் சூத்திரத்து 
கரு -ம் பிரிலிற் கூறப்பட்டவா ம ) அன்மைப் பொருள் பற்றி இரண்டன்றென 
வேற்றுமைப்படாமையை விளக்கி நிற்பதாயிற்று , 

உ.அ. எல்லாவற்றினும் அதுவதுவாய் நிற்குந்தன்மையில் ஆன்மாவா 
னது பூதான்மா , அந்தரான்மா, தத்துவான்மா , சீவான்மா, மந்திரான்மா , 
பரமான்மா என்று அறுவகைப்படும் . 


கக- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கள்கூ 


O 


உக பூதபரிணாமமாகிய( உடம்பினைப்பற்றியவிடத்து ) ஆன்மா பூதான் 
மா எனப்படும் . 

அகத்தின் கண்ணவாகிய சூக்குமைமுதலிய வாக்குக்களைப் பற்றி 
யவிடத்து ஆன்மா அந்தரான்மா எனப்படும் . 

ஙக . ( சப்தமுதலிய சூக்குமதத்துவங்களைப் பற்றிய போது ஆன்மா 
தத்துவான்மா எனப்படும் . 

கூ.உ. புருடதத்துவமாய் நின்று பிரகிருதிகுணங்களைப்பற்றிய (இன்ப 
துன்பங்களை ஆன்மா அநுபவிக்குங்காற் சீவான்மா எனப்படும் . 

மந்திரங்களைக் கணிக்குமிடத்து ஆன்மா ஸ்படிகம் போல அவ் 
வம்மந்திரமயமாய் நிற்குங்கால் மந்திரான்மா எனப்படும் . 

ஆன்மா ( அத்துவிதபாவனையாற் பரமான்மா என நிற்குங்காற் 
பரமான்மா எனப்படும் . 


கூகூ . 


கூச . 


கூசு . 


வ 


வா 


ங எ . 


கூரு . 

இந்த அறுவகையுள் ஏனையவெல்லாம் உபாதிபற்றிய செயற் 
கையாம் ; சித்து என்னும் சாதி ஒருமைபற்றிப் பரமான்மா என நிற்றல் 
இயற்கையாம் . ஆகலான் , 
வாவதை வவ - 

டிவ வரிவணை 3 M - B8_ze : / 
வி-க : கெவஹ்தஹவக்ஷையவை - யாக ! 
சர்வஞ் சர்வதர்சீச பரிபூர்ண : சுநிர்மலன் 
விமுக்த : கேவலீபூத சுகமக்ஷயமாப்நுயாத்ய 

சிவனை 
" அத்துவிதபாவனையுடையோன் ஞானக்கண்ணாத் 
ஆன்மாவிற் கண்டு , முழுதும் வியாபகமாய் நின்று அறிவதாகிய முற்றுணர் 
வுடையனாய் அவ்வப்பொருளியல்பெலாமுணர்ந்து மலவாசனை தீர்ந்து கேவ 
லமாய் நின்று முடிவு காண்கிலாப் பேரின்பத்தைப் பெறுவன் " என்று ஆன் 
மா பரமான்மாவாய் நின்று பேரின்பம் பெறுமாறு சர்வஞ்ஞானோத்தரத்திற் 
கூறப்பட்டது. 

கூ. அ . கடாகாயமும் மகாகாயமும்போல அபேதமாய் நிற்கு நிலையே 
அத்துவிதத்தின் பொருளாமென்றும் , சிவானந்தம் எனப்படும் பரமானந்தம் 
அடைதற்குரியதாய சீவான்மா என்பதொன்று மாயாவாதச்சுருதிப்பிரகாரம் 
கெட்டொழியும் என்றும் கூறின் , 

சூ நாடிொ ஆறு 
ஆனந்தோ பிரம்ம 
" ஆனந்தகுணமுடையது பிரமம் " என்றும் , 


கூக . 


+0 . 


கஅம் 


சிவ ஞான போத 


[ கக - ஞ் சூத்திரம் 


சிக . 


வல வனகொ வஜண சூ நடி3 

ச ஏகோ பிரம்மண ஆநந்தம் ! 
சஉ , " அது பிரமத்தின் ஓர் ஆனந்தம் ” என்றும் , 
சக . 

வெலா வெவ : 


ரசோ வை ஸ 


சகா . 


ப 


சசு 


றார் " 


அவர் (சிவபிரான் ) ஆனந்தகுணமுடையவர் " என்றும் , 
அகா ஆகா நடி88 
அந்தர ஆத்மாநந்தமயம் 

" அந்தரான்மாவானவர் ஆனந்தகுணமிகுதியுடையர் என்றும் , 
சஎ . 

TVO ஷா நதீ வை 

ரசம் லப்த்வா நந்தீபவதி 
* சஅ , ( பிரம் ) ஆனந்தத்தைச் ( சீவான்மா ) அடைந்து ஆனந்தமா 
யிருக்கின்றான் என்றும் , 

ஷஹவ சூ நாடியாதி 

ஏஷஹ்யேவ ஆகத்தயாதி 
நி . இவர் நிச்சயமாக ( ஆன்மாவுக்கு ) ஆனந்தத்தை விளைக்கின் 
என்றும் , 

பாாெெவவo ஆலகெZ காதி 

யதா வை சுகம் லபதே த கரோதி 
டூஉ . “ எப்போது ஒருவன் இன்பத்தை அடைகின்றானோ, அப்போ 
து ( அவன் புண்ணியஞ்) செய்கின்றான் " என்றும் , 
ருகூ . யொ ெெவ லர க க -வது 

யோ வை பூமா தத்சுகம் ! 

" எது பூமா எனப்படுகின்றதோ, அது முடிவிறந்த ஆனந்தம் 
என்றும் , 

நிரு . யத நாயகிகாணொதி நாந ஜாநாதி 
ல ஓரே 

யத்ரநந்யத்பச்யதி நாந்யச் சுருணோதி நாந்யத்விஜாநாதி ச பூமா ! 
இசு. “ எங்கே மற்றொன்றும் காண்கிலனே , மற்றொன்றும் 

கேட்கில் 
னோ மற்றொன்றும் அறிகிலின , அது முடிவிறந்த ஆனந்தம் (பூமா ) ” 
என்றும் கூறும் அளவிறந்த சுருதிகளுக்கும் 


ருக . 


(நசு . 


4 . 


கக - ஞ் சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கஅக 


ருஎ 


நணொதி ந வரஹாதி ந பவதி நவாந்தி 

ந கிருணோதி ந கிருஹ்ணாதி நரஸ்யதி ந பச்யதிர் 
ரு.அ. " ( அவன் சிவானந்தத்தில் அமிழ்ந்தி மற்றொன்றும் ) கேட்கின் 
றிலன் , மணக்கின்றிலன் ,, உருசிக்கின்றிலன் ) காண்கின்றிலன் " ) என்றற் 
றொடக்கத்த ஆகமசுருதிகளுக்கும் 
ருகூ . சூ நடியொவாக 

ஆனந்தமயோப்யாசாத் 

சிவபெருமான் அப்பியாசத்தினால் ஆனந்தகுண 
மிகுதியினர் " என்றும் , 
சுக , கலெ.க - வ )வயொஆ 

தத்தேது வியபதேசாச்ச 


சு 0 . 


கூகட் , 


க . உ . " அவர் ( ஆனந் தமாகிய ) அதற்கு ஏதுவாகக் கூறப்படலா 
னும் " என்றும் கூறும் வேதாந்தசூத்திரங்களுக்கும் , அந்த வேதம் , ஆகமம் , 
வேதாந்தசூத்திரம் என்பவைகளுக்கு இசைந்து வேறுபடாது , 

" அந்தமிலா வானந்த மணிகொடில்லை கண்டேனே ” எனவும் ,, 
அந்தமொன் றில்லா வானந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன் றென் 
பால் ” எனவும் , “ கருப்புச் சாற்றினு மண்ணிக்குங் காண்மினே ” எனவும் , 
உள்ளத் தேற லமுத வொளிவெளி, கள்ளத் தேன்கடி யேன்கவ லைக்கடல் , 

, 
வெள்ளத் தேனுக் கெவ் வாறு விளைந்ததே " எனவும் போதரும் பலப்பல 
திராவிடசுருதிகளுக்கும் கதி யாதோ ? அறிகின்றிலம் . 


கச . ஆகலினாற் பசுருதியும் , இவற்றின் சாரமாகிய சித்தாந்தமும் 
கூறுமாறு , சீவன் கெட்டொழியாதென்பது உறுதியேயாம் . 

. மாயாவா திக 
ளும் " நாம் சச்சிதானந்தமாய் இருக்கின்றோம் ” என்று கூறுவாரேல் , அது 
சுபகருமங்களுக்கு ஆகாத செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம் என்பது 
போல வெறும் கூற்றாய் முடியும் ; சுருதிப்பிரகாரம் சிவபிரான் வாயிலாக 
ஆனந்தத்தை அடைதற்குரிய பெறுவானாகிய சீவான்மா ஆண்டில்லையா தலின் 


என்க. 


சுரு . ( சாந்தோக்கியம் எ . உ ங . க - ற் காணப்படும் ) பூமா என்பது 
சிவனாது முடிவிறந்த ஆனந்தத்தை மேலே உசைத்தவாறு உணர்த்துவதே 
யாகவும் , ஏகான்மவாதிகள் “ சர்வதேசத்தினும் , சர்வகாலத்தினும் , சர்வ 
வஸ்துக்களினும் வியாபகமாகிய ஆன்மப்பிரமமென்னும் வஸ்துவே பூமா 
எனப்படும் அந்தமில்லா ஆனந்த ரூபம் ” என்று துரர்த்தஞ்செய்து முடிவிறந்த 


கஅடி 

சிவஞான போத [ கக - ஞ் சூத்திரம் 
ஆனந்தகுணத்தைப் பாகத்தியாகலக்ஷணையிஞர் செதுக்கி ரூபமாக்கிவிடுகின் 
றார்கள் . அவர் தமது ஆன்மப்பிரமத்தை ஆனந்தரூபமென்று அலங்காரமாகக் 
கூறுதலெல்லாம் குருடன் ஒருவனைக் கமலக்கண்ணன் என்றமை போலாம் . 


முதலாஞ் சூர்ணிகை. 


சுசு , 


ஞானிக்கு வருகிற வியங்களை அரனே அநுபவிப்பன் . 
கஎ . (சூ . பொ .) விளக்கொளி கண்ணொளியோடு கலந்து கண்ணொ 
ளியோடு கூட உருவத்தினும் கலந்தாலன்றி , அக்கண்ணானது உருவத்தைக் 
காண்டலின்றாயவாறுபோல , அறிவிக்க அறியும் இயல்பினவா 

னவாகிய ஆன்மாக் 
களும் சிவபிரானது சிற்சத்தி தமது ஆன்மசிற்சத்தியோடு கலந்து நின்று 
தம்மோடு உடன் சென்று விடயத்தினுங் கலந்துகின்றால் அறிவு விளங்கி ,, 
அவ்விஷயத்தை அறிய வன்மையுடையனவேயன்றி , அவ்வான்மாக்கள் 
தனித்து நிற்கமாட்டா , தனித்து ஒன்றை விஷயீகரிக்கவும் மாட்டா ; ஆக 
லின் , அறிவு விளங்குதற்குமாத்திரமன்றி விடயத்தைப் பற்றுதற்கும் 
சிவபிரான் ஆன்மாவோடு உடன் நிற்றல் உறுதியாக வேண்டப்படுதல்பற்றி , 
அச்சிவபிரானே பரமுத்தர்களாகிய ஞானிகளுக்கு எய்தும் விஷயங்களை 
உணர்வார் என்பதாம் . 

சு அ . சிவபிரான் ஆன்மாவுக்குக் காட்டு தன்மாத்திரை அமையுமன்றி , 
ஆன்மாக்களோடு உடன் நின்று அவ்வாறொப்பக் காண்டலும் செய்யுமாயின் , 
அவர் ஆன்மாக்கள் போலப் பந்தப்பட , பெரியாவாரல்லர் என்று கூறப்படு 
கின்றது : 

கூகூ . ( வெ . பொ .) சத்தம் , பரிசம் , ரூ , இரசம் , கந்தம் என்னும் 
ஐவகை விஷயங்களையும் உணருங்கால் ஆன்மாவானது தன்னியல்பு இது 
வென வேறு காணப்படுமாறின்றி அவ்வவ்விடயங்களே போல அதுவது 
வாய் விரவி நின்று அறியும் இபல்பினதாதலின் , அந்த ஐந்து விஷயங்களையும் 
ஒருங்கே அறியமாட்டாது , ஒரோவொன்றாக அவ்வான்மா அறிந்து அதுப 
விக்கும் . அதுபோல , சதசத்தாய்ச் சார்ந்ததன்வண்ணமாய ஆன்மாவைப் 
போலப் பலதிறப்படுமியல் பின்றி என்றும் ஒரியல்பினதாகிய சிவம் எல்லா 
ஆன்மாக்களுடைய எல்லா விஷயங்களையும் ஏகமாய்ப் பொதுவகையால் 
ஒருங்கே உணர்ந்து , அவ்வான்மாக்களோடு உடன் நின்று சிறப்புவகையாலும் 
உணரும் , அங்கனம் உடனின்று அறிதல்பற்றி , ஆன்மாப்போலப் பரம்பொரு 
ளாகிய சிவபிரான் விகாரமெய்துவாரல்லர் . 


110 . 


ஆன்மா ஐம்புலவிஷயங்களை விஷயீகரிப்பதுபோல , ஆன்மா சிவ 
த்தை விஷயீகரிக்குங்கால் முதல்வரும் அவ்வாறு உடனின்று தம்மை விஷயீ 
கரிப்பரென்று உணர்த்துகின்றது : 


கக- சூத்திரம் ] வசனாலங்கார தீபம் . 

கஅங 
எக . ( வெ.பொ. ) (1 ) சிவபிரான் திருவடிசளில் " நான் என்று ஒருமுதல் 
காணப்படுமாறில்லை என்றுணர்ந்து முழுவதும் சிவமே " என்று காணும் 
தெளிவுக்காட்சியினால் அச்சிவத்தோடு ஒற்றுமைப்பட்டுநின்று அவரது திரு 
வடிகளை ( கஉ , 4 , பிரிவிற் கூறப்பட்டவாறு ) உணருங்கால் , அச்சிவம் அவ் 
வான்மாவுக்குப் பரபோகமாய் மேன் மேல் விளைகின்ற பொலிவினையுடை 
பதாகும் , “ ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞானசம்பந்தன் " எனவும் , 
" ஒன்றி யிருந்து நினைமின்க ளுந்தமக் கூனமில்லை " எனவும் , “ ஒல்லை யாறி 
யுள்ள மொன்றி " எனவும் போந்த திருவாக்குக்களும் அக்கருத்தே பற்றிய 
னவாம், 

( 2 ) ஆதலால் அங்கனம் ஆன்மா உணருங்கால் , அவ்வான்மஞானத் 
தினிடத்து நீங்கா திருந்த அச்சிவம் கருதுவார் கருதிய பொருளாகிய 
தன்னை அவ்வான்ம அறிவோடு உடனின்று அறியா திருக்குமோ? அங்கனம் 
அது அறியாதிருத்தல் அகண்டாகாரநித்தவியாபகசச்சிதானந்தப்பொரு 
ளுக்கு ஏதமாகுமன்றே , 

பெத்தகாலத்தினும் முத்திகாலத்திலும் ஆன்மாவினால் விடயிக் 
கப்படும் விடயங்களைச் சிவபிரான் உடனின்று விடயிப்பர் . பெத்தகாலத்திற் 
சிவபிரான் ஆன்மாவாய்தின்று விடயித்தலின் விஷயங்களால் வரும் இன்ப 
துன்பங்கள் ஆன்மாவுக்காகுமன்றிச் சிவபிரானுக்கு எய்தா ; முத்திகாலத்தில் 
ஆன்மாவானது சிவபிரானாய் நின்று விடயித்தலின் , அச்சிவபிரானொழிந்த 
விஷயங்களெல்லாம் ஆன்மாவுக்காகாது சிவத்துக்கேயாம் . 

இம்முறைமை 
நோக்கியன்றோ உலகத்திலே ஒன்றனை ஈவாரும் ஏற்பாரும் சிவார்ப்பணமெனக் 
கருதல் வேண்டும் என்றும் , அங்ஙனம் கருதாக்கால் குற்றம் எய்தும் என்றும் 


எஉ . 


கொள்ளப்படுகின்றது 
. 


இரண்டாஞ் சூர்ணிகை. 


எசு . 


அரனை மறவாமல் அன்பு இருந்தால் அவனிடத்திலே ஐக்கிய 
மாய்ப்போவன் . 

( சூ . பொ .) ( 1 ) ஒரு பொருளை அறிந்தமாத்திரத்தினால் அதன் 
கண் இச்சை நிகழுமாறுபோல , இச்சை நிகழ்ந்தமாத்திரத்திலே அப்பொரு 
ளைப்பெறுதல் கூடுமென்பது உலகத்தில் இல்லாமையால் , ஆன்மாவானது இச் 
சையாகிய பத்திமாத்திரத்தினாற் சீபாதத்தை அடையுமாறு எங்ஙனமெனில் , 

( 2 ) சிவபிரான் ஆன்மாவில் விரவினின்று அறிவித்த சிவானந்த விஷய 
த்தை ஆன்மா அறிந்ததென்றும் , அவ்வான்மாவை அதிஷ்டித்துகின்ற தாம் 
அறிந்ததென்றும் பகுத்தறியவாராது இருவகை அறிவும் ஒன்றனை ஒன்று 
விடாது அத்துவிதமாய் ஒருங்கே நிகழுமாறு செய்துவரும் உபகாரத்தை 


கஅச 


சிவஞானபோத 


[ கக- சூத்திரம் 


எள . 


அவ்வான்மா மறவாது உறுதியாகப்பற்றி அவரது அருளின்வழி நிற்றலால் , 
அவரது சீபாதத்தை அடைதலாகிய சிவானந்தாஙபூதிநிட்டையை அடை 
யும் ; 

( 3 ) அச்சிவபிரான் உலகத்தார்போலன்றிப் பெத்தமுத்தி இரண்டி 
னும் வேறுநில்லாது அத்துவிதமாய் உடனின்று யார் யார் எதனை எதனைச் 
செய்கின்றார் என்று அறிந்து அவ்வச்செய்கைக்கு வாய்ந்த பயனை அவ்வப் 
பொழுதே விளைவித்தும் , காலாந்தரத்தில் விளைவித்தும் நிற்பவராதலான் 
என்பதாம் , 

எரு , அன்பு பத்தி என்பன இச்சை மீதூர்தல் எனப் பொருள்படும், 
மாயாவாதிகள் பத்தியாவது தங்கள் நிர்க்குணப்பிரமநிலைக்குச் சாதகமாகப் 
பிரமா , விஷ்ணு , உருத்திரர் என்னும் சகுணமூர்த்திகளிடத்து வைக்கப்படும் 
அன்பென்று மபங்கிக்கொள்வர் . 

எசு . இந்த மாயவாதியின் நிர்க்குணப்பிரம கிலை * சீவன்முத்திநிலை ; 
இதற்கு மேற்பட்டது அதிகாரமுத்திநிலை ; இதற்கு மேற்பட்டது போக 
முத்திநிலை ; இதற்கு மேற்பட்டது வயமுத்திகிலை ; இதற்கு மேற்பட்டது 
பரமுத்தி நிலை ; இத்தப் பாமுத்திநிலையில் இச்சையாகிய அன்பு நிகழாதவிடத் 
துச் சிவானந்தா நுபவம் ஓர்காலும் சித்திக்காது . 

ஒருவர்க்குச் (சிவானந்தாதுபூதி உடம்பு நீங்கியபின்னன்றி 
உடம்போடிருக்குங்காலும் எய்துமாயின் , அது சூரியன் ஒளிபோல , ஏனை 
யோர்க்குப் புலப்படாதென்று உவமைமூகத்தாற் கூறப்படுகின்றது : 

எஅ . ( வெ . பொ . ) ஆதித்தன் எல்லார்க்கும் ஒப்ப நிற்பினும் ஒளி 
மழுங்கிய கண்ணுக்கு மாலை இருட்டேயாம் ; ஒளிவிளங்கிய கண்ணுக்கு 
நன்கு தோன்றும் ; அதுபோலச் சிவபெருமான் பெத்கர் முத்தரிடத்து 
அத்துவிதமாய் ஒப்ப நிற்பினும் , பாசத்தாவாகிய ( ஏகதேச அறிவுடைய 
பெத்தர்க்குப் பாசஞானமாய்த் தோன்றுவர் ; பாசப்பிணிப்புக்கு 
வ யே அபக்குவம் நீங்கித் தமது திருவருட்பார்வையினால் அன்பு செய்து 
தம்மை அறிதற்கியன்ற பக்குவமுடைய மலநீங்கிய முத்தர்க்குப் பாசத் 
தினாலாகிய ஏகதேச அறிவை நீக்கிப் பூரண அறிவு ) விரியச்செய்து அவ 
ரெதிரே விளங்கித் தோன்றுவர் ; ஆயிசம் கிரணத்தையுடைய சூரியன் 
தனது கிரணம் தீண்டிப் பக்குவமெய்திய கமலமலருக்கு முன்னுள தாகிய 
கூம்புதலைமாற்றித் தன் போல அத்தா மரைமலரின் ஆயிரம் இதழும் அலரச் 
செய்வது போலாம் . 

எகா . இதனால் முத்திநிலையில் ஆன்மாவின் அறிவு நிகழுமாறும் , அது 
சிவபிரானது அறிவாகிய அருட்கண்ணினால் எய்துமாறும் கூறப்பட்டன . 

மாயாவாதிகள் தமது நிர்க்குணப்பிரமநிலையைச் சீவன்முத்தர் நிலை என்பர் ; 
சைவசித்தாந்திகள் பரமுத்திநிலையையே சீவன் முத்தர்நிலை என்பர் ; ஆகலின் , அவ்வி 
ரண்டின் தாரதம்மியநிலை ஈண்டுக் கூறியதுபற்றி உணர்ந்து கோடற்பாற்றாம் . 


ஏது 


கக- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கஅரு 


அ 0 . பிறையார் சடையண்ணன் 

மறையார் மருதனை 
நிறை யா னினைபவர் 

குறையா ரின்பமே 
என்றும் , 


அக. " சூன் முதிர் பசலை கொண்டு சுருள்விரித் தரனுக் கன்ப , ரா 
லின சிந்தை போல வலர்ந்தன கதிர்க ளெல்லாம் " என்றும் , 


அஉ . ஞான வரம்பின் றவை நின்றார் " என்றும் , 

அகூ . " அப்பதியில் வாழ்பெரியோ ருள்ளம் போல , வோங்குநிலைத் 
தன்மையதாய் " என்றும் , 

அச , " திண்ணிய வுணர்விற் கொள்பவர் ” என்றும் 
போகத திருவாக்குகளால் முத்தர் அறிவு வியாபகமாமாறு தெளியப்படும் .) 

அரு . அன்பினால் தம்மை உணருமுத்தருக்குப் பாசத்தை நீக்கி 
அறிவை அலர்த்துமாறு கூறப்படுகின்றது : 

அசு . (( வெ . பொ . ) கண்ணின்கணுள தாகிய இருளைச் சந்திரன் உட 
னாய் நின்று முறைமுறையால் நீக்கி ஓட்டியவா துபோல , ஆன்மாவில் அநா 
திக்கண்ணே நிலைபெற்ற சிவபிரான் ஆன்மாவைத் தமது திருவடிக்கண்ணே 
சேர்த்துக்கொள்ளுகற்குளதாகிய இச்சை மிகுகியினால் , அவ்வான்மாவின் 
கண் நிலைபெற்ற ஆணவமலத்தை நீக்கி ஓட்டி , காந்தமானது இரும்பைத் தன் 
கண்ணே இழுத்திக்கொண்டு தன் வசமாய்ப் பற்றச்செய்தல் போல , சிவபிரான் 
ஆன்மாவைத் தமது சிவானந்தசாகரத்துட் சேர்த்துத் தம்வசமாய்ப் பற்றிக் 
கொண்டுநிறகுமாறு செய்தலால் , அவருக்கு எக்காலத்தினும் விகாசமில்லை , 
அவர் எல்லாத் தொழிலையும் தமது சாதிக்கண்ணே சத திசங்கற்பமாத்திர 
மாய் ஓர்பா ரமின்றி விளையாட்டுப்போலச் செய்கின்றார் . 

அஎ . முக்திநிலைபில் ஆன்மாவுக்கு அன்பு நிகழும் என்றும் , அது 
சிவத்தின் அன்பினால் எய்தும் என்றும் கூறப்பட்டது . 

அஅ . உள்ளூறு மன்பர் மனத்தார் தாமே " என்றும் , “ ஆறு செஞ் 
சடை வைத்தவாட்போக்கியார்ச் , கூறி யூறி யுருகுமென் னுள்ளமே ” என்றும் , 
" ஆறாத பேரன்பி னவருள்ளங் குடிகொண்டு ” என்றும் , உள்ளத்திற் றெளி 
கின்ற வன்பின் மெய்ம்மை யுருவினையு மவ்வன்பி னுள்ளே மன்னும் , வெள் 
ளைச்செஞ் சடைக்கற்றை நெற்றிச் செங்கண் விமலரையும் " என்றும் போந்த 
திருவாக்குகளும் அவ்வன்பின் நிலைமையை இனிது புலப்படுத்தும் . 


* நிறை என்றது வியாபகம் , 


கஅசு 


சிவஞானபோத 


[ கக- சூத்திரம் 


அகூ . ஆன்மாவுக்குக் குணம் போல அநாதியாயுள்ள சகஜமலம் அவ் 
வான்மாவுக்கு சீவராய் நீக்கற்பாலதென்றும் கூறப்படுகின்றது : 


கூ 0 , ( வெ . பொ . ) வியாபக அறிவு விளங்கி ஆன்மா சிவபிரான் வக 
மாய் ஒன்றுபட்டுக் கூடுங்கால் முன்னுளதாய ஏகதேச அறிவு கெட்டுக்கூடு 
மாயின் , குணமாகிய அறிவுகெடவே குணியாகிய ஆன்மாவும் கெட்டுப்போ 
மாதலின் , அது சிவத்தோடு ஒன்றமாட்டாதி ; அறிவுகெடாது சிவத்தோடு 
கூடுமாயின் ஏகதேச அறிவு கெடாதபோது வியாபக அறிவு விளங்குதலின் 
மையால் இரண்டு பொருளாய் நிற்றல்பற்றி ஒன்றாமாறின்றாம் . பின் எங்க 
னம் ஏகதேச அறிவும் சிலமும் கூடுமோ எனின் கூறுதும் ; ஏகதேச 
அறிவைச் செய்யும் ஆணவம் கன்மம் மாயை என்னும் மும்மலங்கள் மாமாத்தி 
ரையே கெட்டொழிய , தன்னிடத்துளதாகிய கடின குணம் நீங்கி நீரைச் 
சேர்ந்து ஒன்றாய்ப் போன லவணப்போல, ஆன்மாவானது சிவானந்தத்தைத் 
தலைப்பட்டு அச்சிவத்துக்கு அடிமையாக , அச்சிவமும் ஆன்மாவை 
பிரியாது இயைந்து நிற்கும் . } 


க . 


ஏனைப் பசுக்களும் பாசங்களும் சிவபிரானுக்குப் பொதுவியல் 
பானே அடிமையும் உடைமையு மாயிருப்பினும் , ஈண்டு ஆன்மா அவனருளா 
லல்ல து ஒன்றஞ் செய்யானாக , அவ்வான்மாவைப் பிரியாது இயைந்து நிற் 
கும் இன்பசிவத்தை அறிந்து இச்சித்து அனுபவிக்கும் உரிமை எய்திய ஆன் 
மா அச்சிவத்துக்குச் சிறப்பியல்புபற்றி அடிமையாம் இதனால் முத்தி 
நிலையில் ஆன்மாவின் கிரியை நிகழுமாறும் , அது சிவத்தின் கிரியையினால் 
எய்துமாறும் கூறப்பட்டன . 


கூஉ . 


நான்காம் , ஐந்தாம் , ஆறாம் சூத்திரங்களில் முறையே கூறப் 
பட்ட கேவலம் , சகலம் , சுத்தம் என்னும் மூன்று அவஸ்தையினும் ஆன்மா 
தன்னியல்பிற் கேடின்றி நிற்குமாறு கூறப்படுகின்றது : -- 


கங . 


( வெ . பொ .) பரிதி பங்கடவுள் காலைப் போதில் முகிற்படலத் 
துள் மறைந்து , அம்முகிப்படலம் சிறிது நீங்கிய போது சங்கோசமாய்த் கன் 
னொளி ஏகதேசமாய்ச் சிறிது விளங்கி , பின்னர் அம்முகிற்படலம் பெரும் 
கா ஏறினால் அடியுண்டு அதனால் சத்திமடங்கி விட்டுநீங்கிய போது , அவ் 
வொளி எங்கணும் விகா சமுமாய் விளங்கும் முறைமை போல , ஆன்மாவும் 
மலத்தினால் கேவலாவஸ்தையில் மறைப்புண்டு , பின்பு தன்னறிவு சகலா 
வஸ்தையில் ஏகதேசமாய்ச் சிறிதே விளங்கிப் பிரபஞ்சவிஷயத்தை அறிந்து 
அதில் அழுத்தும் ; பின்பு ( சிவபிரான் திருவருளால் ) அமமலசத்தி பற்றறக் 
களைந்து அடக்கப்பட்ட போது . அவ்வறிவானது சுத்தாவஸ்தையில் வியாப 
கமாய் விளங்கிக் கப்பின்றிச் சிவானந்தத்தைத் தலைப்பட்டு அந்த ஞேய இன் 
பசிவத்தில் அழுத்தும் . 


கச. 


வவல 


கக - ஞ் சூத்திரம் ) வசனாலங்கார தீபம் . 

கஅள 
நதிநெ உசேயொழ பாதௌநெவவ நெவவு 
வத.க.வபொடவ காராதெள வரயெசு ] 
நதிநே பூஜயேத் தேவம் ராத்ரௌ நைவச நைவச 

சந்ததம் பூஜயேத் தேவம் திலாராத்ரௌச வர்ஜயேத் 
கூரு . பகல் எனப்படும் சகலாவஸ்தையிற் சிவனை வழிபடற்க; இரவு 
எனப்படும் கேவலாவஸ்தையில் அவரை வழிபடற்க ; பின் கேவல சகலமொ 
ழிந்து எஞ்ஞான்றும் சுத்தாவஸ்தையில் அவரை வழிபடுக " என்று கூறிற் 
றுச் சிவாகமம் . 

கசு . ( 198 -- வ ; ans) கதலி.க - வ- ரொண மர செ 
ஹிே யியொ யோ நவ வொயாக ! 
(இருக்கு வேதம் , கூ . சு உ . க 0 ; கிருஷ்ணயசுர்வேதம் , க . ரு . சு . சு ; 
சுக்கிலயசுர்வேதம் , கூசு . கூ ; சாமவேதம் , ஏழாவது பிரபாடகம் , க 0 ) 

( பூர்புவ ஸ்வ 8) தத்சவிதுர்வரேண்யம் பர்க்கோ தேவஸ்ய தீமஹி தியோ 
யோ ந 8 பிரயோ தயாத்!! 

கஎ . “ எந்தச் சிவசூரியனது ( ஞானேச்சாக்கிரியா) சத்தியாகிய ஒளி 
யானது எங்கள் ஞானேச்சாக் கிரியாசத்திகளைச் செலுத்துகின்றதோ , அந்த 
முக்கியப் பொருளை ( அஃதாவது , அந்தப் பராசத்தியொளியை ) தியானிக் 
கின்றோம் " என்பதே சமஸ்தவேதங்களின் சாரமாகிய மகாமந்திரகாயத்திரி 
யின் பொருளாம் . இதற்கு உபப்பிருங்கணமாக , 
கூவு . பரீவாக பாகிய காவலகேரக வி JULI 

பலி . கைதாவிலாக 3 வாகா மகாவரகிாே 
சிவார்க்கசக்திதீதித்யா சமர்த்தீகிருதசித்திருசா 

சிவம் சக்தியாதிபி : சார்த்தம் பச்யத்யாத்மா கதாவிருதிய 
கசு . " சிவசூரியனுடைய பராசத்தியொளியினால் வன்மையாக்கப் 
பட்ட ஞானக்கண்ணினால் ஆன்மாலானது சிவசத்தியோடியைந்து சிவத் 
தைப் பார்க்கின்றது ; மலம் மறைந்து போயிற்று " என்று சிவாகமம் அக் 
காயத்திரிப்பொருளை விளக்கிற்று . காயத்திரியிலே தேவசவிதா எனப்பட் 
டவர் நாராயண சூரியனா? மற்றொன்றா? என்னும் ஆசங்கைகள் எழவொட்டா 
மல் , தேவ என்பது சிவனையும் , சவிதா என்றது . சூரியனையும் உணர்த்தும் 
என்பது போதரச் சிவார்க்கர் ( அஃதாவது ) சிவாதித்தன் என்று கூ 

படவே , நமது கண்களுக்கு விஷயங்களைப் புலப்படச் செலுத்தும் 
புறத்துள்ள சூரியனுக்கு இயையச் சிவாகமம் ஒளி என்றும் , சிவத்துக்கியை 
யச் சத்தி என்றும் கூறிற்று , காயத்திரி சுருதியானது ஒரு மொழிகொண்டு 


1 


கூறப்பட் 


கஅ அ 


சிவஞானபோத 


[ கக - ஞ் சூத்திரம் 


ருளா 


ஒளியையும் பராசத்தியையும் ஒருங்கு உணர்த்துமாறு பர்க்கஸ் என்று 
கூறிற்று . செதனாசேதனப் பிரபஞ்சமனைத்தையும் பிரகாசிப்பித்தலாற்ப ( ம ) 
எனவும் , அவற்றை இச்சிப்பித்தலால் ர (IT ) எனவும் , அவையனைத்தும் ஒடுங் 
கித் தோற்றுதலால் க ( 9 ) எனவும் பகுத்துப் பொருள் கோடற்கியன்ற பர்க்க 
சப்தம் சிவசத்தியினின்று வே மாறாத சிவனுக்குப் பெயராகப் போந்த 
தென்று மைத்திராயணோபநிடதம் கூறுமாற்றால் , ( பர்க்கஸ் ( மற- ) 
என்றது ஞான இச்சாக்கிரியாரூப பராசத்திக்குப் பெயராயிற்று ; பர்க்கஸ் 
என்றது தனிமொழியாய் ஒளிக்கும் பெயராமாறு தெளியப்படும் . 

400 , பிரசோதயாத் ( ஆ வொடியாக ) என்னும் மொழி செலுத்து 
கின்றார் எனப் பொருள்படும் . அஃதாவது ஆன்மாக்களாகிய எங்கள் ஞான 
இச்சாக்கிரியைகளை உண்ணின்று செலுத்துபவர் சிவசத்தி என்றே பெறப் 
படுகின்றது . எங்சே ஆன்மாவைச் செலுத்துகின்றாதெனின் , பெத்தகாலத் 
திலே திரோதானசத்திபாய் நின்று பிரபஞ்சவிஷயததை அறிந்து அதுபவிக் 
குமாறும் , முத்திகாலத்திலே அருட்சத்தியாகின்று ஞேயப்பொ பாகிய 
சிவத்தை அறிந்து சிவாநுபவத்தை அநுபவிக்குமாறுமாம் என்க . 

க 0 க . பொதுவகையாற் ( பெத்தகாலத்திற் திவசூரியனார் ஆன்மாவின் 
ஞான இச்சாக்கிரியைகளைச் செலுத்தி அறிவித்து நிற்றல் அதிசூக்கும பஞ் 
சகிருத்தியமாம் என்றும் , சிறப்பு வகையால் ( முத்திகாலத்திற் ) சிவசூரியன் 
ஆமாவின் ஞான இச்சக்கிரியைகளைப் புறத்தே மற்றொன்றினுஞ் செல்ல 
வொட்டாது தடுத்தி , ஞேபப்பொருளாகிய தம்மை உணருமாறே செலுத்தி , 
தாமும் அங்கனம் சென்று உணருங்கால் , ஆன்மசிற்சத்தியினிடத்துத் தாம் 
ஏகபாய் விட்டு நீங்காதவராய் , அந்த ஞேயவிஷயத்தை உணர்வோராவர் . இங் 
ஙனம ஆன்மாவுக்குச் செய்யும் உபகாரம் பரநடனம் எனப்படும் . 

கஉ . ஆகவே , சிவஞானபோதத்தில் ஐந்தாம் சூத்திரத்தாலும் , பகி 
னோம் சூத்திரத்தாலும் முறையே உரைக்கப்பட்ட அதிசூக்குமாடனமும் 
பரநடனமும் காயத்திரி மாதிரத்தினால் உணர்த்தப்பட்டனவாம் . அந்தக் 
காயத்தரி மந்திப்பொருள் , 

தலை யிதா விலம் 

தஸ்ய தர்சயிதா சிவம் 
க . அந்த ஆன்மாவுக்குப் ( பிரபஞ்சசிவஞேய ) விஷயத்தைக் 
காட்டுபவரும் ( உடனின்று ) காண்பவரும் சிவனே என்று க - ம் பிரி 
விற் காணப்பட்டவாறு கூறும் சிவஞான போத கக-ஞ் சூத்திரத்தினாலும் 
உணர்ததப்பட்டது . 

103. ஆதித்தனையும் ஒளியையும் பதார்த்தத்தையும் குருடன் அறி 
யான் ; அது போல , ஆசாரியரையும் சிவஞானத்தையும் மெய்ப்பொருளையும் 
அபக்குவுன் அறியான் , 


50 % . 


கக- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கஅகூ 


க o சு , ஆதித்தன் குருடனுக்குக் காட்டாதது போல ஆசாரியர் அபக் 
குவனுக்கு அறிவிக்கமாட்டார் . 

ஆதித்தனுக்குத் தன் கிரணங்களால் இருட்டை நீக்கிப் பதார்த் 
தங்களைக் கண்ணுக்குக் காட்டும் குணம் ஒன்று ; தன்னைக் காட்டிப் பதார்த் 
தங்களையும் கிரணத்தையும் காட்டாத குணம் ஒன்று ; ஆக இரண்டு குணம் 
உண்டு . 


க o எ . 


104. கண்ணுக்குக் கிரணத்தைப் பொருந்திப் பதார்த்தங்களைக் கா 
ணும் குணம் ஒன்று ; கண் ஆதித்தனைப் பொருந்திக் கிரணத்தையும் பதார்த் 
தத்தையும் காணாத குணம் ஒன்று ; ஆக இரண்டு குணம் உண்டு , 

ககூ . ஆசாரியர்க்குத் திருவருண் ஞானத்தினால் உயிர்க்கு அனைத்தை 
யும் அறிவிக்கும் குணம் ஒன்று ; சிலமாகிய ஞேயத்தைக் காட்டித் திருவருண் 
ஞானத்தையும் , அதனால் அறிந்த ஏனைய பொருளையும் காட்டாத குணம் 
ஒன்று ; ஆக இரண்டு குணம் உண்டு . 


ககஉ . 


க்கம் . ஆன்மாவுக்குத் திருவருளைப் பொருந்தி அனைத்தையும் அறி 
யும் குணம் ஒன்று ; சிவமாகிய ஞேயத்தைப் பொருந்தி அருளையும் அதனால் 
அறிந்த ஏனைப்பொருளையும் காணாத குணம் தன்று ; ஆக இரண்டு குணம் 
உண்டு. 

ககக , சீவன்முத்தர்களுக்குச் சிவமேயன்றி எனைய பதார்த்தங்கள் 
விஷயமாகா திருக்கினும் , பழக்கவசடையால் ஒரோவழி ஞானக் கிரியைகள் 
புறத்தேசென்று , அதுவாயிலாக ஏகதேசவுணர்வு உண்டாயதேனும் , ஒரு 
பொருள் காட்சிப்படவருமாயின் அந்தப்பொருள் காட்சிப்படும்போதே , 

எப்பொரு ளெத்தன்மைத் தாயினு மப்பொருள் 

மெய்ப்பொருள் காண்ப தறிவு 
என்று உத்தரவே தமுடையார் கூறியவாறு , சிவஞானம் எவ்விடத்தினும் 
இருப்புவிடாமல் எல்லாப்பொருட்கு மிடம்கொடுத்துநிற்கு நிலையைமறவாத 
உணர்வால் அந்த ஞானப்பொருட்குள்ளாகச் சிவத்தைக் காண்பாராதலின் , 
அவர்க்குப் பரமே பார்க்கப்படுவதன்றிப் புறத்துள்ள பதார்த்தங்களைப் பார் 
க்க கோாதாம் ;(சிவயோகத்தானத் துரியநிலக்கண்ணே தம்மை வேறு காணு 
மாறின்றித் திருவருளிலே அடங்கி அருளாய் ஒழிந்திருக்கப் பெற்ற போகி 
கள் தம்மிடத்து ஒரோவழிச் சுகதுக்கங்கள் வந்து தாக்கினும் , அவர் பரமே 
பார்த்திருப்பாராதலின் , எல்லாம் அந்தப் பானிறைவிலடக்கிக் காண்பார்கள் 
என்று சித்தாந்தசாத்திரங்கள் கூறுகின்றமையாலன்றோ, எஞ்ஞான்றும் 
சிவத்தினது பரநடனத்தைப் பார்க்குமியல்பினாய பகவானாகிய விஷ்னு 
மூர்த்தியானவர் 


ககன 


கதக . 


ககசா . 


சிவஞான போத [ கக- சூத்திரம் 
நரபல- நலஹாடாஉ மலா ஞாவதில் 
ஃவா நாகாண -வெதொ நவ வவாராவே ஜமச 
83 ஜ -விர கா @ பலிவா நடி 8 ஹாவ- பௌ 
நிருத்ததர்சநசம்ஹிலாதாத் பகவாந் கமலாபதில் 
சிவாநந்தார்ணவே மக்நோ நச ஸஸ்மார வை ஜகத் 
மமஜ்ஜ சுசிரம்காலம் சிவாநந்தமஹாம்பு தெள 

அந்த நடேசரது நிருத்ததரிசன மகிழ்ச்சியினாற் சிவானந்த 
சமுத்திரத்திலே அமிழ்ந்தி , உலகத்தை உணர்ந்தாரில்லை ; நெடுங்காலம் சிவா 
னந்தமகோததியில் அமிழ்த்திக் கிடந்தார் ” என்று சுவேதாரண்ணியமான் 
மியமும் , 
ககடு . லய நிம - க .) ஒவொகெ வாணரீவ -70 வாழி 

வாவ ) ஷோ ஹோவெத்து, வி , விண பவழி 
சூ நாவசிகாக்ஷ வடிா மடிடிவாமாரே 
உதபோஸானுஜோவா நகிஹிடிவி ஜாயவளே 
ஸ்வயம் நிர்கத்ய பூலோகே புண்டரீகபுரம் பரம் 
பிராப்ய திருஷ்ட்வா மஹாதேவம் தத்ர சித்ரூபிணம் சிவம் ! 
ஆனந்தா சுருபரீதாக்ஷஸ்ததாகத்கதவாக்கரி ! 
சதுர்மாசாந்த மஞ்ஞத்வா ந கிஞ்சிதபி மாதவம் ! 

" பாற்கடலைவிட்டு விஷ்ணுவானவர் நிலவுலகின் மிக்கதாகிய 
அரிய சிதம்பரஸ் தலத்தை அடைந்து , ( அகண்டாகார ) ஞானரூபியாகிய 
மகாதேவாடே சமூர்த்தியைத் தரிசித்துக் கண்களினின்று ஆனந்தபாஷ்பம் 
பொழியவும் , வாக்குத் தழுதழுக்கவும் , நான்கு மாசம்வரையும் புறத்துள்ள 
தொன்றும் உணராது ( போயினார் ) " என்றும் , 
ககஎ , அங்கதற்பின் முறையாக வச்சுதன்பாற் கடலகன்று 

நங்குழவெல் லாஞ்சூழ நாவலந்தீ வகத்தணுகி 
யெங்கஸ்பிரா னருணடஞ்செய் யெல்லையிலாத் தில்லைதனிற் 

றுங்கமணி மன்றுதனைத் தொழதுபா வசமானான் . 
ககஅ . சொல்லரிய பரவசமாய்த் திருழன்னே வீழ்த்திறைஞ்சித் 

தொல்லைதனி லறிவிழந்து துணைவிழிகள் புனல்பெருகப் 
பல்லுயிர்க்கு முயிராகும் பரமசிவ பூரணத்தி 

னெல்லைதனிற் புக்கழந்தி யெழந்திலனீ ரிந்திங்கள் . 
கககூ . இத்திறத்தா லவசமதா மீறுமுத னடுவுமிலா 

வத்தனது திருவடிக்கீ மடங்கியே யாணையினான் 
மெய்த்துரியங் கடந்தவுயிர் மீண்டுசாக் கிரத்தடையத் 
தத்துவமெய் யுணர்ச்சியெலாந் தலைத்தலைவத் தீண்டினவால் . 


ககசு , 


கக- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


ககக 


க 20 . 


" விஷ்ணுவானவர் பாற்கடலை நீங்கிச் சம்புத்தீவிற்போய் , எம் 
பெருமானாகிய சிவபெருமான் பரமானந்த தாண்டவஞ் செய்தருளுகின்ற 
தில்லைப்பதியிலுள்ள கனகசபையை வணங்கி , பரவசமாய்த் திருமுன்னே 
வீழ்ந்திறைஞ்சி , அறிவு செயலிழந்தவிடத்தளதாம் அன்பு மீதூர்ந்து , 
அதுகாரணமாகக் கண்கள் இரண்டினின்றும் ஆனந்தபாஷ்பம் பொழிய , சர் 
வான்மாக்களுக்கும் அந்தரியா மியாகிய சிவபெருமானது அகண்டாகாரநித்த 
வியாபக எல்லையைத் தலைப்பட்டு , அதிலழுந்தி , நான்குமாசம் எழுந்தாரல்லர் " 
என்றும் கந்தபுரானமும் கூறுகின்றன , 

கஉக , திருவாலங்காட்டிலே ஊர்த்துவதாண்டவமும் , சுவேதாரண் 
ணியத்திற் புஜங்கலளிதநடனமும் , மதுராபுரியில் வியத் தியஸ்த தாண்டவ 
மும் , குடந்தைக் கீழ்க்கோட்டத்தினும் நாகேசுவராலயத்தினும் அம்பிகா 
தாண்டவமும் , தேவதாருவனத்திற் கஜகும்பிநடனமும் , பேரூரிற் பிரளய 
காலசங்காரதாண்டவமும் , உத்க / கோசமங்கையிற் பரமரகசிய ஆனந்த 
தாண்டவமும் , திருக்கைலாசத்திலே திருநடனமும் , சிதம்பரத்திற் பரமா 
னந்தபோத தாண்டவ முமாகக் கூறப்படும் நவதாண்டவங்களுள்ளே , இறுதி 
யாகக் கூறப்பட்ட பரமானந்தபோத தாண்டவத்தைத் தரிசித்து விஷ்ணு 
வானவர் நடராஜர் திருமூன்னே பாவசமாய் வீழ்ந்து நான்குமாசம் எழுந்தா 
ரல்லர் என்று ஈண்டுக் கூறப்பட்டதாம் என்க . 

உரனென்னுநீ தோட்டியா னோரைந்துங் காப்பான் 
வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து 


கஉஉ . 


கஉக . “ சுருக்கம் விரித்தலறச் சோதி நிறைவில் , பெருக்கவிழித் தா 
லலது , பேரின்ப மெய்து மோ ” என்று திருச்சிற்றம்பல நாடிகள் அருளியங்கு, 
எப்பொருளினும் பற்றிநின்றும் ஒன்றினும் பற்றில்லாத திருவருளே பற்றாக 
விரவிற்பவனாய் ஏகதேசப் பழக்கம் தீர்ந்து வியாபக அறிவு விளங்கிநிற்கப் 
பெறுதலாகிய மெய்யுணர் வெனப்படும் ( திண்ணிய அறிவாகிய ) தோட்டியி 
னால் ஐம்பொறிகளாகிய யானைகள் ஐந்தனையும் தத்தம் புலன்களின் மேற் 
செல்லாமற் காப்பவன் சந்திபலோக வைகுண்டலோகமுதலிய எல்லா உலகக் 

னும் மிக்கதென்று கூறப்படும் பரப்பி மசிவலோகம் எனப்படும் சோம 
லோகத்திற்கு ஓர் வித்தாம் ; அஃதாவது , அந்தச் சோமலோகத்தை ஒளி 
மார்க்கத்தினாலே சென்றடைந்து மீளப் பிறவியிற செல்லான் என்று உத்தர 
வேகமுடையார் அருளிச்செய்தார் . வேதமானது ஞானயோகஸ்தானமாகிய 
துரிய அருட்சிதம்பரவெல்லையில் நிலைத்தலால் , சிவலோகம் கூறப்பட்டதாம் 


களி 


என்க . 


கஉசு . சிற்றின்ப சிறுபோகம் துய்த்தற்கு ஏகதேச அறிவு வேண்டப் 
படுமாறுபோல , பேரின்ப பரபோகம் துய்த்தற்கு வியாபக அறிவு வேண்டற் 
பால தேயாம் என்க . 


ககூடி 


சிவஞான போத 


[ கக- சூத்திரம் 


கஉரு . இதுபற்றியே மெய்கண்டதேவநாயனார் மலத்து இரித்துச் 
செல்லும் வரத்து என்றும் , அருணந்திசிவாசாரியர் விரிந்திடு மறிவுங் 
காட்டி வீட்டையு மளிப்பன் மேலோன் " என்றும் , உமாபதிசிவாசாரியர் 
“ அதிலறி வடங்கி மன்னிட வியாபி யாய வான்பயன் றோன்றும் " என்றும் 
அருளிச்செய்தார்கள் , சேக்கிழார் பெருமான் அவ்லியாபக அறிவை “ உான் " 
என்றும் , திண்ணிய அறிவு ” என்றும் , " நிலைப்பட்டமெய்யுணர்வு " என்றும் 
பலபிரகாரமாக அருளிச்செய்தார். 

கஉசு . " உணர்வு தேர்பெற வருஞ்சிவ போகத்தை யொழிவின்றி யுரு 
வின்க , ணணையு மைம்பொறி யளவினு மெளிவர வருளினை யெனப்போற்றி " 
" ஐம்புலன்வாயிலாக எய்தும் ( காமம் வெகுளி மயக்கம் ) என்னும் முக் 
குற்றங்களும் அலைவுபட்டோடுமாறு , நிலைப்பட்ட மெய்யுணர்வானது 
தலைப்பட்டவிடத்து வரும் பரமானந்தசிவபோகத்தை , ( இப்போது ) இடை 
வீடின்றி ( உ . ea ) சபாநடராஜ திருவுருவின் கண்ணே செல்லும் ஐம்புல அள 
விற்கும் எளிதாக வாய்க்குமாறு அருளிச்செய்தீர் என்று திருஞானசம்பந்த 
மூர்த்திநாயனார் திருவாய்மலர்ந்ததாகப் பெரியபுராணம் கூறுமாற்றால் , புறத் 
துள்ள ஐம்புலச் சிற்றின்பத்தை ( மேலே ககசீ - ம் பிரிவிற் கூறியாங்குப் ) 
பேரின்பமாகக் காணும் நாயனார் , சிவானந்தபோக தாண்டவம் புரியும் 
தம்பிரானாரையே தலைப்படப் பெற்றால் , அவர டையும் ஆனந்தத்தின் எல்லை 
யை யார் அளவிடவல்லார் !! 

" உரனுறு திருக்கூத் துள்ள மார்தரப் பெருகி " என்றும் , " வவ் 
வியமெய்யுணர்வின்கண் வருமானந்தக்கூத்து என்றும் , " உணர்வு நேர்பெற 
வருஞ்சிவ போகம் " என்றும் கூறப்படலால , பரநடனானந்தமும் சிவபர 
போகானந்தமும் ஒன்றாமென்பது பெறப்படுகின்றது , படவே , சிவஞான 
போதத்துப் பதினொரஞ் சூத்திரம் பரானந்தசிவபோகபரகடனத்திலே 
முற்றியவாறு காண்க . 


கஉள . 


க2.அ. பத்தாஞ் சூத்திரத்திற் கூறப்பட்டவாறு , சிவயோகத்திலே 
ஆன்மா அருளால் நிற்குங்கால் அதற்கு மேலாகிய ஞேயம் தோன்றும் ; அந்த 
ஞேயத்தைப் பொருந்தித்தான் தோன்றாமல் இரண்டறக் கலந்து நிற்பதுவே 
சிவபோகமாம் . இதுவே இப்பதினொஞ் சூத்திரத்திற் கூறப்பட்ட ஞானத் 
து ஞானம் எனப்படும் சமாதிப்பரமுத்திநிலை . இது ஆன்மலாபம் எனவும் 
படும் . 
கஉகூ . 

சிவபோக பரானந்தத்தை இப்போதே அடைந்து கொண்டிருப் 
பவர் சகஜநிஷ்டையினர் எனப்படுவர் . 
கூ 0 . பொதெ லிவா ந ெெவகாலதா 

நாவ.ஜெக 
தேஹபாதே சிவாநந்தம் சிவைகாசதாம் விஜேத் 


கக - சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


ககக 


143 


ககக . “ தேகவியோககாலத்தில் ( ஆன்மாவானது ) சிவானந்தத் 
தோடு ஒரே இரசத்தை அடைக " என்று இரௌரவாகமங் கூறுகின்றது . 
அங்ஙனமாகவும் " முடிவி லாத சிவபோக முதிர்ந்து முறுகி விளைந்ததால் " 
என்று சுந்தரமூர்த்திநாயனாரையுற்றுக் கூறப்படலால் , அச்சிவபோகநிலை 
அடைந்த சுந்தரமூர்த்திநாயனார் , திருநந்திதேவர் முதலாயினோர் இங்கே 
சிவாகமம் கூறிய பிரகாரம் தேகவியோகமெய்திச் சிவைக்கியாசத்தை அடைந் 
தாராகக் கூறப்படாது , திருக்கைலாசம் என்னும் ஓர் ஸ்தானத்தை அடைந்தா 
ராகக் கூறப்படுகிறன்றதே என்று ஆக்ஷேபிப்பது அடாது ; மீளா அடிமைக 
ராகிய அவரெல்லாம் சிவாஞ்ஞையை எஞ்ஞான்றும் சிரமேல் வகித்து இறை 
பணியில் ஒழுக வேண்டியவராதலின் , அந்தச் சர்வஞ்ஞராகிய சிவபெருமான் 
யா துகாரணம்பற்றியோ எவரையும் ஆங்காங்குத் திருத்தொண்டுகளில் நிறு 
த்துவார் ; அதனை ஆக்ஷேபிக்க நமது குயுக்திகளுக்கு வன்மை இன்றாமா தலின் 
என்க , மேலும் , அகண்டைசுவரிய ஆனந்தத்தினால் ஒங்கிய மந்திரியானவன் 
தனது பெரிய இராஜதானியிலிருந்தாலும் , இன்றேல் தனது அரசன் ஆஞ்ஞாப் 
பிரகாரம் ஓர் சிற்றூரிலிருந்தாலும் , மற்றெங்கிருந்தாலும் அவனுக்கு ஓர்கா 
லும் இன்பம் குறையாதிருத்தல் போலாம் ; இதுபற்றியே , 
ககூஉ . சத்திய நிருவா ணத்தாற் றனுகாணாதி தம்பாற் 

பொத்திய லோட்டி னெட்டாப் புளிம்பழம் போற றேற்ற 
ரத்தினா லுடல் போ மென்பாதுபுரி முறையுந் தேற்றர் 

பித்தென மயங்கி நிற்பார் பெரிதிவ ருணந்தார் போலும் . 
ககூகூ . இன்னணஞ் சகச நிட்டை யெய்திய நந்தீப் புத்தே 

டன்னருட் தரவ னேவற் றலை நீந்து மியல்புந் தேற 
ரன்னவ னூலை யாய்ந்து மாக்கைநின் றுளதேன் பத்தி 

மன்னல ரென்ப ரன்னோர் மம்மர் நோய்க் கொழிவு முண்டே 
என்று மேலோரூம் பணித்தார் . 
கூச . சுயிகாரிணா பிகாரநிவரதொநதா 3-43 

அதிகாரிணா மதிகாரநிவிருத் தேரநந்தரம் முக்தி : 
ககூரு. “ (சிவோபாசனையில் முற்றிய ) அதிகாரிகளுக்கு அதிகாரம் 
நிவிர்த்தியானபின்னர்த்தான் முத்தி " என்று ஞானயோகத்தானத்தினராகிய 
சிவாத்துவிதசைவபாஷ்யகாரர் கூறிய திருவாக்கியத்தினால் , திருக்கைலா 
சத்தை அடைந்த திருத்தொண்டர்களுக்கு இறைபணித் திருத்தொண்டின் 
அதிகாரம் நீங்கிய பின்னர்த்தான் மேலே கூறிய இரெளரவாகமவிதி அங் 
சரிக்கற்பாலதாம் என்று பெறப்படுகின்றது . 

இருக்குவேதத்திலும் ( சு . கசுச , கூசு , ) சுவேதாசுவதசோப 
நிட.கத்தினும் ( ச . அ ) , தைத்திரீயோ பநிடதத்தினும் ( உ . க ; கூ . சு ) , பிருக 


| 


கருசா . 


கசை 


சிவஞானபோத 


[ கக - ஞ் சூத்திரம் 


தாரணியோபநிடதத்தினும் ( சு . ச . உஉ ; ரு . அ . கக ). சாந்தோக்கியோப 
நிடதத்தினும் ( அ . க . க ; க , க . க ), கைவல்லியோபநிடதத்தினும் , தைத்திரீய 
ஆரணியகத்தினும் ( க 0, க , க ) , முண்டசோபநிடதத்தினும் ( உ . உ .. எ ) , 
பிரசிநோபநிடதத்தினும் ( ரு . (ரு ) , அதர்வசிகோ பநிடதத்திலுமாக எல்லா 
உபநிடதங்களினும் , அவ்வுபநிடதங்களை ஆதாரமாகக்கொண்டு கிளர்ந்த 
வேதாந்தசூத்திரத்தினும் ( க. கூ , க .. ; கூ . கூ . , கூ. 4 ), { தடஸ்தத்திலே 
நிறுத்திப் பிரதிபாதிக்கப்பட்ட ஞானயோகஸ்தானமாகிய சிதம்பரத்துத் 
தகராகாய திருச்சிற்றம்பலநடனமானது வேதசாரமாய் , வேதாந்தத்தெளி 
வாய்ப் போந்த சித்தாந்தசிவஞானபோதத்திற் சொருபநிலைபற்றிப் பேசப் 
படுங்கால , ஆட்டுவித்தா லாரொருவராடாதாரே " என்று வாகீசப்பெருந்த 
கையார் அருளியவாறு , ஆன்மாவைச் சிவ ஞேபவிஷயத்திற் செல்லுமாறு 
ஆட்டி , ஆட்டுதல் மாத்திரத்தோடமையாது , அவ்வான்மாவோடு உடனாய் 
நின்று ஆடியும் நிற்றலாகிய பரநடன நிலையை நோக்குந்தோறும் நோக்குந் 
தோறும் கரும்பிரசம் , தேன் , பால் , கனி , அமுதம் , கற்கண்டு, கருப்புக் 
கட்டி என்னும் சுவைப்பொருள்களையெல்லாம கலந்தவிடத்துளதாகிய 
சுனவ இவ்வியல்பிற்றெனப் பிரித்தறிய வாராமை போல , சொல்லுதற்கரிய 
பேரின்பம் ஆன்மாவுக்கு எய்துமாம் என்க . 

இங்ஙனம் ஆன்மா எனப்படும் மன்றிலே பரநடனஞ் செய் 
கின்னார் என்பது ( மதிகங்கைவிதியாளனென்னுயிர் மேல் விளையாடல் விடுத் 
தானே " என்று திருநாவுக்கரசகாயனா திருப்பழனத் தேவாரச்சுருதியிலே 
கூறியிருத்தலினாலும் புலப்படும் திருஞானசமபந்த மூர்த்திநாயனாரும் அன்று 
நீ யாடல் செய்கை நினைப்பதே நியமமாகும் " என்று அருளுமாற்றால் , சிவ 
ஞானபோதம் கூறுமாறு சிவபோகபரநடனத்திலே எஞ்ஞான்றும் அவர் கரு 
தது ஒழுகிக்கொண்டிருந்தவாறு வெளிப்படையாம் . 


கஙஎ , 


கஙஅ . புளிக்கண் டவர்க்குப் புனலூறு மா போற் 

களிக்குந் திருக்கூத்துக் கண்டவர்க் கெல்லா 
மளிக்கு மருட்கண்ணீர் சோர்நெஞ் சுருகது 

மொளிக்கு வானந்தத் தழதூறு முள்ளத்தே 
என்று திருமூலநாயனார் பரநடனம் தரிசனஞ் செய்வோர்க்கு எய்தும் மெய் 
ப்பாடு இங்கனமாம் என்று விளக்கினார் . 

இங்கனம் சதாநிருத்த தரிசனஞ் செய்து கொண்டிருக்கும் 
பரமுத்தருடைய ஸ்தானமும் சிதம்பரமாம் . 
கச . ஆரண வுருவார் தில்லை யம்பல மெய்தப் பெற்றே 

ரோருணர் வாவ சென்று மொன்றல ரொன்ற ரல்லர் 
காரண பாகா ரொத்த கருத்திலர் நிருத்த வின்பப் 

பூான ரவர்கள் வாழும் புவனழம் பொதுவா மன்றே 
என்னும் உமாபதிசிவ சாரியசுவாமிகள் திருவாக்கினால் உணரப்படும் . 


கஙகூ , 


கக- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


ககூடு 


கசக , தாமரைப்பூவை அடிக்கடி தீண்டியும் , அதனோடு கலந்திருந் 
தும் அந்தத் தாமரைப்பூவின் தேனைப் பருகமாட்டாத மண்டூகங்கள் போல 
வும் , பாற்சமுத்திரத்துள் வாழும் மீன்கள் பாலை இருந்தவிடத் திருந்து 
நிறையப் பருக அறியாமல் வேறு பலவற்றை உண்டல் போலவும் , உறியின் 
கண்ணே தூங்கும் பால் நிறைந்த பானையிலிருக்கும் பூனை அதனைப் பருக 
அறியாது சுவரின்கண்ணே ஊரும் காப்புப் பூச்சியை விரும்பிப் பாய்ந்து 
பாற்பானையையும் தகர்த்து அப்பூச்சியினாலும் தன் வயிறு நிறையப் பெறாது 
போதல் போலவும் , நடராஜப்பெருமானது திருமேனியை எஞ்ஞான்றும் 
தரிசித்தும் பூசித்தும் வரும் பாக்கியம் பெற்றும் , அவரது பாநடனானந்தத்தை 
அவர் அருளிய வேதசிவாகமநெறியானே தலைப்பட அறியாது , புறச்சமய 
மாயாவாத நெறியிற் சிலர் தலைப்படுதல் நெறியாமோ ? அங்ஙனம் தலைப்பட்ட 
வர்க்கு இறுதியில் அவர் அளித்த பயனை அறிந்தவர் பின்னும் அக்குழியில் 
எப்போதேனும் இறக்கமுயல்வாரோ ? எந்தப்பிரகாரம் திருப்பித் திருப்பி 
வெள்ளிடை மலைபோல விளங்கவைத்தாலும் அதிபரிபக்குவமுடையார்க்கே 
அந்த நன்னெறி புலப்படும் . . இதுபற்றியே , “ உண்மையாஞ் சிவானுபவ 
ஞான போக மருந்திடினு முத்தமர்க்கே யாகும் " என்றார் பெரியோர் . 

கசஉ . இராப்போதிலே போய்த் தத்தம் கூத்துக்களைக் கண்ணினாற் 
பார்த்து மகிழ்தல் எந்தெந்தத் தேசத்திலும் உள்ள எந்தெந்தச் சாதியாரா 
கிய அஞ்ஞானிகளெல்லோர்க்கும் ஒப்பமுடித்த பக்ஷமேயாக , சிவபரானந்தக் 
கூத்தை எக்காலத்தினும் இடையீடின்றி உண்ணோக்கி மகிழ்தல் சிவஞானி 
களுக்குமாத்திரம் இயலுமாம் என்க , 

பதினோராஞ் சூத்திரத் தொகைப்பொருள் . 


ஏகனாதி இறைபணிநிற்கும் ஞானிக்கு அவரது ஞான இச்சாக் கிரியை 
கள் விடயித்தற்கு விடயமொன்றுளதென்று உணர்த்துதல்வாயிலாகச் சிவப் 
பேறு எனப்படும் ஆன்மலாபம் கூறப்படுகின்றதென்றும் , சிவபாவனையின்றி 
அமையாத ஆன்மாவானது ஒரு விடயத்தை அறியுமிடத்தும் சிவபிரானது 
சிற்சத்தி ஆன்மாவின் சிற்சத்தி எனத் தானெனப் பேதமின்றி உடனாய்க் 
கலந்து நிற்ப , சிவபிரானும் ஆன்மாவிற் கலந் துநின்று அறிவித்த விஷயத்தை 
ஆன்மா அறிந்ததென்றும் , ஆன்மாவை அதிட்டித்து நின்ற தாம் அறிந்த 
தென்றும் பிரித்தறியப்படுமாறின்றி இருவகை அறிவும் ஒன்றனை ஒன்று 
விடாது அத்துவிதமாய் ஒருங்கே விடயிக்குமாறு செய்துவரும் இவ்வுபகாரம் 
பெத்தத்தினும் முத்தியினும் ஒரே பிரகாரமாய் இருக்கும் என்றும் , ஆன்மா 
வாகிய ஒரு பொருள் சிவமாகிய மற்றொன்றாதல் எங்ஙனம் என்னும் சந்தேகம் 
ஒழிக்கப் போந்தமையால் அவ்விரு பொருட்கு முளதாகிய சம்பந்தவிசே 


ஆசு 


சிவஞான போத 


[ கக- சூத்திரம் 


ஷம் உணர்த்துதலே அத்துவித சொற்குப் பொருளாம் என்றும் , சிவபிரான் 
ஆன்மாவுக்குக் காட்டியும் அதனோடு சலந்து காண்டலும் செய்யுமாற்றால் 
அவர் விகாரியாவாரல்லர் என்றும் , ) ஆன்மா சிவத்தோடு ஒற்றுமைப்பட்டு 
நின்று அவரது திருவடிகளை உணாவே , அச்சிவம பரபோகமாய் மேன்மே 
லும் விளையும் என்றும் , பெத்தகாலத்திற் சிவபிரான் ஆன்மாவாய் நின்று விட 
யித்தலின் , விஷயங்களால் வரும் இன்பதுன்பங்கள் ( ஆன்மாவுக்கேயாம் என் 
றும் , முத்திகாலத்தில் ஆன்மாவானது சிவபிரானாய் நின்று விடயித்தலின் 
அவ்வின்பதுன்பங்கள் ஆன்மாவுக்காகா என்றும் , சிவபிரான் ஆன்மாவுக்குக் 
காட்டியும் கண்டும் நிற்கும் உபகாரத்தை அவ்வான்மா மறவாது உறுதியாய்ப் 
பற்றித் திருவருள்வழி நிற்பின் அதற்குச் சிவானந்தா நுபூதி நிஷடை எய்தும் 
என்றும் , பாமுத்திநிலையில் அன்பு நிகழாதாயின் சிவானந்தானுபவம் எய்தாது 
என்றும் , சிவபிரான் பெத்தர் முத்தர் என்னும் இருதிறத்தாரிடத்தும் அத்து 
விதமாய் ஒப்ப நிற்பினும் பக்குவமுடையார் அறிவையே பூரண அறிவாக 
விரியச்செய்வர் என்றும் , ஆன்மாவின்கண்ணேயுள்ள ஆணவமலத்தை நீக்கிச் 
சிவானந்தசாகரத்துட் படியச் செய்து தமவசமாகச் சங்கற்பமாத்திரத்தினால் 
விளையாட்டுப்போலச் செய்கின்றார் என்றும் , ஆன்மாவானது ஆணவமுதலிய 
மும்மலமாத்திரையே கெட்டொழியச் சிவானந்தததைத் தலைப்பட்டுச் (சிவத் 
துக்கு அடிமையாம் என்றும் , ஆன்மா மலத்தினாற் கேவலாவஸ்தையையும் , 
கலாதிதத்துவங்களாற் சகலாவஸ்தையையும் அடைந்து , சிவபிரான் திருவரு 
ளால் அவ்வான்மா சுத்தாவஸ்தையை அடைந்து வியாபகமாய் விளங்கிச் 
சிவானந்தத்தைத் தலைப்படும் என்றும் உணர்த்தப்பட்டதாம் என்க. 


பதினோராஞ் சூத்திரப் பரீக்ஷைவினாக்கள் . 


க . சூத்திரப் பொருள் யாது ? ச . 

சூத்திரக்கருத்துரை யாது ? ரு. 
A. அதன் பொருள் யாத ? சு . 

ச . இருள் நீக்கத்தில் ஒளிவிளக்கம் போல் , எதன் நீக்கத்தில் எது 
விளங்குகின்றது ? எ . 

அதனால் இறைபணிநிற்பார்க்கு இனிச் செய்யக் கிடந்ததொன் 
றிலலை யெனலாமா ? 


ஏகனாகி நிற்கும் தானம் யாது ? எ . 
எ . அந்த அருணிலையில் எது விளங்கும் ? எது விளங்காது ? எ . 

அ . வடமொழிப் பத்தாஞ் சூத்திரத்தில் எடுத்துக்கொண்ட கவானு 
பூதிநிலை எங்கே முற்றுப்பெறுகின்றது ? அ . 


கக- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


( 9 ) ககள 


க 0 . 


வடமொழிச் சூத்திரத்திற் சுவா நுபூதிமானவன் என்றது எங்க 
னம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ? அ . 

சுவா நுபூதிமான் ( எனப்படும் அரன் கழல் செலும் ) என்றது எதன் 
பின் வைத்துரைக்கப்பட்டது ? அ . 

கக , பத்தாஞ் சூத்திரம் எதனை உணர்த்திற்று ? பதினொராஞ் சூத்திரம் 
எதனை யுணர்த்திற்று ? அ . 

கஉ , சூத்திரப் பிண்டப்பொருள் யாது ? சு . 


கங் . 


கச . 


கசு . 


தெனை மறவாதிருந்தாற் பேரன்பு உளதாகும் ? 40 , 

நன்றி மறவாமையைப்பற்றி நாயனாரும் , ஒளவையாரும் யாது 
கூறினர் ? க 0 . 

கரு . ஆன்மாவை விடுத்துக் கண்ணானது ஓர் உருவத்தைக் காண 
வல்லதோ ? கஉ , ( 1 ). 

கண்ணுக்குக் காட்டுவது யாது ? கஉ , (1 ). 
கள . ஆன்மசிற்சத்தி கண்ணொளியோடு எங்ஙனம் கலந் 
நிற்கும் ? கஉ , ( 1 ) 

கஅ ஓர் உருவத்தைக் கண்ணொளி கண்டதோ , ஆன்மசிற்சத்தி கண் 
டதோ எனப் பிரித்தறிய வராது நிற்கும் இருவகைக் காட்சியும் எங்ஙனம் 
ஒருங்கு நிகழ்கின்றன ? கஉ , ( 1), 
ககூ . சிவபிரானை விடுத்து ஆன்மா ஒரு விட 

ரு விடயத்தை அறிய 
வியலுமோ ? கஉ , ( 2 ). 
உ 0 . ஆன்மாவுக்குக் காட்டுபவர் யார் ? கஉ , ( 2 ). 

சிவசிற்சத்தி ஆன்மசிற்சத்தியோடு எங்கனம் கலந்து 
நிற்கும் ? கஉ , ( 2 ). 

உஉ . ஓர் விஷயத்தை ஆன்மசிற்சத்தி அறிந்ததோ, சிவசிற்சத்தி 
அறிந்ததோ எனப் பகுத்தறிய வாராதுநிற்கும் இருவகை அறிவும் எங்ஙனம் 
விடயிக்கும் ? கஉ , (2) 

உங . அத்துவிதமாய் விடயிக்குமாறு செய்யும் உபகாரம் எக்காலங் 
களில் உண்டு ? க 2. , ( 2 ) 

எங்கே நின்று கொண்டு ஆன்மா சிவபிரானது உபகாரத்தைச் 
சிந்தித்தல் வேண்டும் ? கஉ , ( 3 , 4 ) 

உரு : அவ்வுபகாரத்தை நோக்குந்தோறும் யாது மீதூரு 
கின்றது ? கஉ , ( 4 ). 


உக . 


ககூஅ 


சிவஞான போத 


[ கக- சூத்திரம் 


உசு. 


உசு . அந்த 

அந்த இச்சை பின் யாதாக விளங்கும் ? கஉ , ( 5 ). 
உஎ , பேரானந்தத்தை எந்நிலையில் அனுபவிக்கும் ? கஉ , ( 5 ). . 

உ அ . ஆன்மாவின் ஞானேச்சாக்கிரியைகளால் எது விஷயீகரிக்கப் 
பட்டது ? கஉ , (5 ) 

நோக்குந்தோறும் நோக்குந்தோறும் என்றதை மாணிக்கவாசக 
சவாமிகள் எங்ஙனம் அருளிச்செய்தார் ? கங . 

கூ 0 . மூளிடம் பற்றிய மகாவாக்கியங்கள் யாவை ? கச 

கூக , எவற்றின் சம்பந்தவிசேஷத்தை உணர்த்துகின்றது அத்து 
விதப்பொருள் ? கஅ . 

எவற்றின் ஐயத்தை நீக்குமாறு ஆன்மா பரமான்மாக்களின் சம் 
பந்தம் உணர்த்த நேர்ந்தது ? கரு , கசு , கள . 

கூகூ . தத்துவ மசிச்சுருதியின் பொருளைப் பெரியோர் எங்ஙனம் 
கூறினர் ? கசு . 

கூச . அத்துவிதம் என்னும் மொழியினாற் பெறப்படும் சம்பந்தம் 
எத்தனை ? 20 . 
கூரு . 

மாயாவாதி கூறும் ஐக்கிய சம்பந்தம் ஒவ்வாதென்பதை 
விளக்குக ? உக . 

குணகுணிபோலும் தாதான்மியசம்பந்தம் ஒவ்வாதென்பதை 
விளக்குக ? உஉ . 

சமவாயசம்பந்தம் ஒவ்வாதென்பதை விளக்குக ? உங . 


கூ .2 . 


கூசு , 


கூஎ . 


சையோகசம்பந்தம் ஒவ்வாதென்பதை விளக்குக? உசு . 
சொரூபசம்பந்தம் ஒவ்வாதென்பதை விளக்குக ? உரு . 

அவயவ அவயவிகளாயேனும் , குணகுணிகளாயேனும் வேற்று 
மைப்பட்டு நிற்றல் யாது சம்பந்தம் ? உசு . 


ச O. 


பொருள் அது அதுவாய் ஒற்றுமைப்படுதல் யாது 
சம்பந்தம் ? உசு . 

இதனால் தாதான்மியம் எத்தனை வகைப்பட்டது ? உசு . 

எது தாதான்மியம் , எது அத்துவிதம் என்று கூறப்படும் ? உசு . 
சச . ஆன்மா எத்தனை வகைப்படும் ? உ அ . 


கக- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


கககூ 


சுரு . பூதான்மா யாது ? உக .. 

அந்தரான்மா யாது ? கூ 0 


அஎ . 


தத்துவான்மா யாது ? ஙக. 


சீவான்மா யாது ? கூஉ . 


மந்திரான்மா யாது ? கூகூ . 


ரு . 


பரமான்மா யாது ? கூசு .. 


ருஉ . 


(ருகூ . 


நக . எவையெல்லாம் ஆன்மாவுக்கு உபாதியினாற் செயற்கையாம் கூடு 

எது இயற்கை ? அதற்குக் காரணம் யாது ? கூரு . 

பரமான்மாவை ஆன்மாவிற் கண்டு பேரின்பத்தைப் பெறுவன் 
என்றமைக்கு ஆகமப்பிரமாணம் யாது ? கூசு , கூ எ . 

நிச . கடாகாயமும் மகாகாயமும்போல இருவகை ஆன்மாவும் அபேத 
மாய் நிற்குமென்றும் , அதுபற்றிச் சீவான்மா கெட்டொழியும் என்றும் 
கூறினால் என்னை ? ச 0 , சுங . 

ருரு. பரப்பிரமசிவம் ஆனந்தகுணமுடையது என்றமைக்கும் , சீவான் 
மா சிவானந்தத்தைத் துய்க்கும் என்றமைக்கும் சுருதிப்பிரமாணம் விடுக்க ? 
ச 0 - ம் பிரிவு முதல் கூ கூ - ம் பிரிவு இறுதியாக உள்ள பிரிவுகளிற் காண்க 

ருசு . ஏகான்மவா திகள் நாம் சச்சிதானந்தமாயிருக்கிறோம் என்றால் , 
அது எந்தக் கூற்றுப்போலாம் ? கூசு . 


ருஎ . 


யாதுபற்றி அங்ஙனம் கூறல் வேண்டும் ? சுசு . 


ந அ . வைதிகசைவர்களாகிய நாமெல்லாம் பூமா என்றதற்கு முடி 
விறந்த ஆனந்தம் என்று திராவிடசுருதிகளுக்கு இணங்கப் பொருள் செய்வே 
மாக , ஏகான்மவாதிகள் எங்ஙனம் அதற்குப் பொருள் செய்து கெடுக் 
கின்றா ? கரு . 
ருகூ . 

முதலாஞ் சூர்ணிகை யாது ? சுசு . 
40. அதன்பொருள் யாது ? சுஎ . 

ஆன்மாக்களுக்குக் காட்டு தன்மாத்திரையோடமையாது அவ் 
வான்மாக்களோடு உடனின்று காணுதலால் , அவர் விகாரியாகாரோ ? கூ கூ . 

சுஉ ஆன்மா சிவத்தை விஷயீகரிக்குங்கால் , முதல்வரும் உடனின்று 
தம்மை விஷயீகரிப்பாரோ ? எ 0 , கெ . 


சுக . 


200 


சிவஞான போத 


[ கக - ஞ் சூத்திரம் 


ச . 


சுஎ. 


சு அ . 


எக . 


சுங . தெளிவுக்காட்சி யாது ? எக . 

தெளிவுக்காட்சிவாயிலாகச் சிவத்தோடு ஒற்றுமைப்பட்டு நின்று 
திருவடிகளை எங்ஙனம் உணர்தல் வேண்டும் ? எக , கஉ , ( 4 , 5 ). 
கூரு . அங்ஙனம் உணர்தலால் எய்துவது யாது ? எக , கஉ , ( 5 ). 

எல்லாம் சிவமெனக்கண்டு சிவத்தோடு ஒற்றுமைப்பட்டு ( ஏக 
மாய் ) நிற்றலை உணர்த்தும் திருவாக்குகள் யாவை ? எக , 

சிவமானது ஆன்மாவைப்போல அதனோடு உடனின்று தன்னை 
அறியாதிருப்பின் இழுக்காதோ ? எக , ( 2 ). 

எக்காலங்களில் ஆன்மாவோடு சிவபிரான் உடனின்று 
விஷயீகரிப்பர் ? எஉ . 

பெத்தகாலத்திற் சிவபிரான் ஆன்மாவாய்நின்று விஷயீகரிக்குங் 
கால் எய்தும் இன்ப துன்பங்கள் எதுக்கு எய்தும் ? யாருக்கு எய்தா ? எஉ . 

எ , முத்திகாலத்தில் ஆன்மா சிவமாய்நின்று விஷயீகரிக்குங்கால் எய் 
தும் இன்பதுன்பங்கள் எதற்கு எய்தா ? எதற்கு எய்தும் ? எஉ . 

இரண்டாஞ் சூர்ணிகை யாது ? எ .. 

இதன்பொருள் யாது ? எசு , ( 1 , 2 ) . 
எங .. உலகத்தில் ஒருவர்க்கு ஒரு பொருளில் இச்சை நிகழ்ந்த மாத் 
திரத்தினால் அது கிட்டிவிடுமா ? எச , 1 . 

எச . எப்போது ஆன்மாவுக்குச் சிவானத்தானுபூதிநிட்டை தலைப் 
படும் ? எசு , ( 1 , 2 ). 

எரு . பெத்தமுத்தி இரண்டினும் ஆன்மாக்களிடத்தில் உடனின்று 
அவரவர் செய்யும் செய்கைக்குவாய்க்த பயனை எவ்வெப்போது விளை 
விப்பர் ? எச , 3 . 
எசு . அன்பு பத்தி என்பவற்றின் பொருள் யாது ? எரு , 

மாயாவா திகள் பத்தியை எதற்குச் சாதகமாகக் கொள் 
கின்றார் ? எரு , 

எஅ . மாயாவாதிகளுடைய சீவன்முத்திநிலை சுத்தாவஸ்தையில் எதில் 
நிலைபெறும்? எசு . 

எசு . சீவன்முத்திநிலைக்கு மேற்பட்ட முத்திநிலைகளைக் கூறுக ? எசு , 
அ 0 , துரியமுத்திநிலையில் நின்றவர் சிவாத்துவிதிகளா ? ஆம் . 


எஉ , 


எஎ , 


கக- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


உலக 


சைவசித்தாந்திகள் பரமுத்திநிலையினரைச் சீவன்முத்தரென் 
றேனும் , பரமுத்தரென்றேனும் கூறுவதில் இழுக்குண்டா ? இல்லை . 

அஉ . பரமுத்திகிலையில் அன்பில்லாவிடத்து யாது சித்திக்காது ? எசு . 

அங . ஒருவர்க்கு உடம்போடிருக்குங்காற் சிவானந்தானுபூதி எய்து 
மாயின் , அது ஏனையோர்க்குப் புலப்படாதிருத்தற்குக் காரணம் என் ? எ அ . 

அச . எது போலப் பக்குவமுடைய ஆன்மாவின் அறிவை விரியச் 


செய்வர் ? எஅ . 


அரு , வியாபக அறிவுடையார் இன்பமடைதலிற் குறைவுறார் என்ற 
மைக்குத் திராவிட சுருதிப் பிரமாணம் கூறுக ? அ .. 


அசு . அங்கனம் பெரிய புராணத்தினின்றும் பிரமாணங்கள் விடுக்க ? 
அக , அச . 


அள . ஆன்மாவைச் சிவானந்தசாகரத்திற் படியச் செய்தலால் விகார 
முறுவாரோ ? அசு .. 

அஅ . எதுபோல விகாரமுறார் . அசு . 


கூக . 


அக . எதுபோல ஆன்மாவின் மலத்தை நீக்குகின்றார் ? அசு . 
+0 . முத்திநிலையில் ஆன்மாவுக்கு அன்பு எதனால் நிகழும் ? அஎ . 

அன்பின் நிலையை உணர்த்தும் திருவாக்குகள் கூறுக ? அஅ . 

ஆன்மா சிவபிரானோடு ஒன்றுபட்டுக் கூடுங்கால் ஏகதேச அறிவு 
கெட்டுக் கூடுமென்றால் என்னை ? • o . 

ஏகதேச அறிவு கெடாது கூடுமென்றால் என்னை ? • 0 . 
பின் எங்ஙனம் அவ்விரண்டும் கூடும் ? கூ 0 . 


கஉ . 


கங . 


எதுபோல மும்மலங்கள் மாத்திரம் கெடும் ? • 0 . 

எனைப் பசுபாசங்களெல்லாம் பொதுவியல்புபற்றி அடிமையும் 
உடைமையுமேயாயினும் , முத்தி நிலையில் ஆன்மா சிவத்தை அறிந்து இச் 
சித்து அநுபவிக்குங்கால் , எவ்வியல்பினால் அச்சிவத்துக்கு அடிமையாம் ? கூக , 

நான்காஞ் சூத்திரமுதலிய மூன்றானும் எவை முறையே கூறப் 
பட்டன ? கூ 2 . 

கூவு . இம்மூவகை அவஸ்தையையும் உவமைமுகத்தால் விளக் 
குக ? கூகூ . 


கஎ . 


உசு 


உஉ 


சிவஞானபோத 


[ கக- சூத்திரம் 


கூகூ . 


கேவல சகலம் இரண்டினும் சுத்தாவஸ்தை சிறந்ததென்றமைக் 
குச் சிவாகமப்பிரமாணம் கூறுக ? கூச , கூரு . 

க 00 . சமஸ்தவேதங்களின் சாரமாயுள்ள மந்திரம் யாது ? கூசு . 

க 0 க , காயத்திரிமந்திரம் எந்தெந்த வேதங்களிலே காணப்படுகின் 
றது ? கூசு . 

கஉ காயத்திரிமந்திரத்தின் பொருள் யாது ? கூன . 

கலங . காயத்திரிமந்திரப் பொருளை விளக்கும் உபப்பிருங்கணம் 
யாது ? கூஅ , கூகூ . 

கலச . காயத்திரியிலே தேவசவிதா எனப்பட்டவர் யாவர் ? கூகூ . 
கலரு . சூரியனுக்கு அபின்னமாயுள்ளது யாது ? கூகூ . 
கலகா . சிவனுக்கு அபின்னமாயுள்ளது யாது ? கூகூ . 

கஎ . சூரியனது ஒளியும் , சிவபிரான் சத்தியுமாகிய இரண்டையும் 
காயத்திரியின் எந்தப் பதம் சுட்டுகின்றது ? கூகூ . 

க 0 அ . பர்க்கஸ் என்னும் மொழியிலுள்ள பகரம் , ரகரம் , ககரம் என் 
னும் மூவெழுத்துக்களின் பொருள்கள் என்னை ? கூ கூ . 

ஆன்மாக்களாகிய எங்கள் ஞான இச்சாக்கிரியைகளைச் செலுத் 
துகின்றவர் யாவர் ? க 00 . 

கக . பெத்தகாலத்திலே திரோதானசத்தியாயும் , முத்திகாலத்தில் 
அருட்சத்தியாயும் நின்று பி / பஞ்சவிஷயத்திலும் , சிவஞேயவிஷயத்தினும் 
உஞற்றுதலை உணர்த்துதற்குப் பிரயோகிக்கப்பட்ட வடமொழிப்பதம் 
யாது ? 800 . 

சிவாதித்தியர் நமது ஞான இச்சாக்கிரியாசத்திகளை உண் 
ணின்று பிரபஞ்சவிஷயத்திற் செலுத்திகிற்றல் யாது கிருத்தியம் எனப் 
படும் ? க 0 க . 

ககஉ . சிவாதித்தியர் நமதி ஞானேச்சாக்கிரியைகளைச் சிவஞேயவிஷயத் 
தை விஷயீகரிக்குமாறு செலுத்தித் தாமும் உடனின்று அதனை உணர்தல் 
யாது கிருத்தியம் எனப்படும் ? க 0 க . 

ககக . காயத்திரிப்பொருளும் சிவஞான போதப்பொருளும் ஒன்றா 
மென்று காட்டுக ? க 02 , கச . 


க கூ , 


கக்க , 


ககச . அபக்குவன் எவனைப்போல எவற்றை அறியான் ? க o ரு . 

ககடு , ஆசாரியர் அபக்குவனுக்கு எவனைப்போல அறிவிக்கமாட் 
டார் ? க o சு . 


கக- சூத்திரம் ] 


வசனாலங்கார தீபம் . 


205 


ககஎ . 


ககசு , ஆதித்தனுக்குள்ள இரண்டு குணங்களையும் கூறுக ? கஎ . 

கண்ணுக்குள்ள இரண்டு குணங்களையும் கூறுக ? க 0 அ . 
கக அ . ஆசாரியர்க்குள்ள இரண்டு குணங்களும் யாவை ? க 0 க . 
ககக . ஆன்மாவுக்குள்ள இரண்டு குணங்களும் யாவை ? 160 , 

பரமே பார்த்துக்கொண்டிருக்கும் சீவன்முத்தர்க்கு ஒரோவி 
டத்துப் பழக்கவாடையால் ஏகதேச உணர்வு உளதாயின் யாது செய்தல் 


க 20 , 


வேண்டும் ? ககக , ககஉ . 


கஉக . ஞானயோகிகளுக்கு ஒரோவழிச் சுகதுக்கங்கள் வந்து தாக் 
கின் அவர் யாது செய்வார் ? ககஉ . 

கஉ உ . எஞ்ஞான்றும் உட்கண்ணினாற் பரநடன தரிசனஞ் செய்யும் 
விஷ்ணுவானவர் எங்கே போய் எவரைப் புறத்தே தரிசித்தார் ? ககஉ , ககச . 

கஉங , சுவேதாரணியத்துக்குமாத்திரமன்றிச் சிதம்பரத்துக்கும் 
போனாரோ ? ககசு , க 20 , 
கஉச . 

தாண்டவங்கள் எத்தனை வகைப்படும் ? அவை யாவை ? கஉ ங . 
கஉரு . சுவேதாரணியத்திலும் , சிதம்பரத்திலுமுள்ள நடனங்களின் 
பெயர்கள் என்னை ? கஉக . 

கஉசு . சிற்றின்பச் சிறுபோகத்துக்கு எந்த அறிவும் , பேரின்பப் பா 
போகத்துக்கு எந்த அறிவும் வேண்டற்பாலன ? கஉச . 

வியாபக அறிவு வேண்டுமென்று முதலூலாசிரியரும் , வழி 
லாசிரியரும் , புடை நூலாசிரியரும் விடுத்த பிரமாணங்கள் யாவை? கஉரு. 
கஉ அ . சேக்கிழார் அதனை எங்ஙனம் கூறியுள்ளார் ? கஉரு . 

" உணர்வு நேர்பெற வருஞ்சிவ போகம் ” என்றற் றொடக்கத்த 
பெரியபுராணச்செய்யுட்பாகத்தின் பொருள் என்னை ? கஉசு , 

பெற்றசிற் றின்பமே பேரின்ப மாம் " என்றவாறு , எவற்றை 
யும் பேரின்பசிவமாகக் காணவல்லார்க்கு ஆனந்ததாண்டவேசுவரர் எதிர்ப்ப 
டின் அவர் எதனைத் தலைப்பட்டோராவர் ? கஉசு . 

பரநடனானந்தமும் , சிவபாபோகானந்தமும் ஒன்றாமென்று 
நிரூபணஞ் செய்க ? கஉஎ . 

ககூஉ , சிவஞான போதத்துப் பதினொஞ் சூத்திரம் எதிலே 
முற்றி நின்றது ? கஉஎ . 


கஉஎ . 


கஉக . 


கங 0 . 


கஙக . 


உசே 


259 


சிவஞான போத 


[ கக- சூத்திரம் 


கஙங . 


சிவபோகமாவது யாது ? கஉஅ . 


கஙச . 


கஙகா . 


கஙஎ . 


ககக . 


எது சமாதிப்பாமுத்திநிலை ? கஉ அ . 
ககூரு . இந்தச் சிவபோகம் மற்றெப்பெயர் பெறும் ? கஉ அ . 

இப்போது பாபோகானந்தத்தை அடைந்து கொண்டிருப்பவர் 
யாது பெயர் பெறுவர் ? கஉ சு . 

சிவபோகநிலையை அடைந்தவர் தேகம் நீங்குங்கால் இங்கே 
கின்றார் என்றமைக்குப் பிரமாணம் யாது ? கங O , கஙக . 

ககூ அ . இங்கே லயமடைவாராயின் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநந்தி 
தேவர் முதலானோர் திருக்கைலாசமாகிய ஓர் பதத்தை அடைய 
லாமா ? கஙக , கஙரு . 

இதனை உவமைவாயிலாக விளக்குக ? கங க . 
கச 0 . எங்கிருந்தாலும் மெய்யடியார்கள் சகஜ நிஷ்டையிலிருப்பர் 
என்றமைக்குப் பிரமாணம் கூறுக ? கஙஉ , கூகூ . 

கசக . திருச்சிற்றம்பலதடஸ் தகடனம் எந்தெந்த உபநிடதங்களினும் , 
வேதாந்தசூத்திரத்தினும் கூறப்பட்டுள்ளது ? கஙசு . 

சொரூப நடனம் எங்கே கூறப்பட்டுள்ளது ? கஙசு . 

வைதிகசைவகாயத்திரியில் ஆன்மாவைச் செலுத்தித் தாமும் 
உடன் சென்றும் , வைதிகசைவகிவஞானபோதத்தில் ஆன்மாவுக்குக் காட்டித் 
தாமும் உடன்கண்டும் நிற்கும் சிவம் திராவிடசுருதியில் எங்கனம் கூறப் 
பட்டிருக்கின்றது ? கஙசு , 

எங்கேக பரநடனஞ் செய்கின்றார் ? க ங எ . 
கசரு . இதற்குப் பிரமாணம் என்னை ? க ங எ . 


. 


கசஉ , 


கசகூ . 


கசச . 


கசசு . 


கசஎ . 


இந்தப் பரநடனத்தைத் தரிசித்தலால் எய்தும் இன்பம் எது 
போலாகும் ? கூசு . 

பரநடனதரிசனத்தினால் எய்தும் மெய்ப்பாடு யாது ? க . அ . 
கச அ . பானந்தநிருத்ததரிசனஞ் செய்வோரது தானம் யாது 
பெயர் பெறும் ? கங க . 

இதற்குப் பிரமாணம் யாது ? கசா , 
கரு . நடேசபெருமானது ஆனந்த நிருத்ததரிசனஞ் செய்யாது சிலர் 
எங்கே பொறிந்து வீழ்ந்தார் ? கசக . 


2015 


கஉ - சூத்திரம் ] 

வசனாலங்கார தீபம் . 
கருக , அதற்கு விடுக்கப்பட்ட உவமைகளைக் கூறுக ? கசக , 

கருஉ . இந்தச் சிவஞானபோதத்துண்மைநெறி யார்க்குப் 
புலப்படும் ? கசக . 
பாமர அஞ்ஞானிகள் எதனைப் பார்த்து ம 

மகிழ 
விரும்புகின்றார் ? கசஉ. 

கருச . எதனைப் பார்த்து மகிழ்தற்கு மெய்ஞ்ஞானிகளுக்குமாத்திரம் 
வன்மை உளதாகின்றது ? கசஉ 


கரு கூ , 


ணைந்தோரியல்பு. 


பயனியல் 


ப ன்னிரண்டாஞ் சூத்திரம். 


N 


8-ெெத ) வாவ வடகலஷா மஜெவெஷ பவாயழ| 
வனவ விடி ஜிவா நவாயெ பொவாக நிணய y : 
முக்தியை பிராப்ய சதஸ்தேஷாம் பஜேத்வேஷம் சிவாலயம் 

ஏவம் வித்யாச்சிவஞாநபோதே சைவார்த்தநிர்ணயம் 
உ . ( இ - ள் .) 3-ெெசவகவோவ ) - வீடுபேற்றின்பொருட்டு பெய் 
யடியார்களை அடைந்து ; தெஷா வெஷ பலிவாயை அஜெசு = அவர்கள் 
திரு வேடத்தையும் சிவாலயத்தையும் ( சிவமெனக்கொண்டு ) வழிபடுக ; 
வழ = இங்ஙனம் ; ெெசாவாக - நிண் யாழ சைவாகமங்களிலே ( ஆங் 
காங்குப் பிரதிபாதிக்கப்பட்ட பதிபசு பாசங்களின் தடஸ்த சொரூபலக்ஷணங் 
கள் மாறுபாடின்றி ஒற்றுமையுறக் கூறப்பட்டிருக்கும் ) பொருள் நிச்சயத்தை ; 
( க ) பலிவாநெவாயெ விடிாக = இந்தச் சிவஞானபோதத்தில் 
அறிந்துகொள்க . 

செம்மலர் நோன்றாள் சேர லொட்டா 
வம்மலங் கழீஇ யன்பரொடு மரீஇ 
மாலற நேய மலிந்தவர் வேடமு 

மாலயந் தானு மரனெனத் தொழுமே . 
ச . ( இ - ள் .) செம்மலர் = சிவந்த மலர்போலும் ; நோன் தாள் = வலிய 
பாதத்தை ; சோல் ஒட்டா = கூடவொட்டாத ; அம்மலம் கழீஇ = அந்த 
( மூன்று ) மலங்களைப் போக்கி ; அன்பசொடு மரீஇ - 

சிவபத்தரோடு கூடி ; 


ந .. 


உசு 


சிவஞான போத 


[ கஉ- சூத்திரம் 


மாலற நேயம் மலிந்தவர் வேடமும் = மயக்கமறச் (சிவபெருமானிடத்து ) 
அன்பு மிகுந்துள்ள வருடைய திருவேடத்தையும் ; ஆலயந்தானும் அரன் 
எனத் தொழுமே சிவாலயத்தையும் சிவமெனக் கண்டு வழிபடுவான் 
(சீவன்முத்தன் . ) 

ரு . ( க , சை . ) அசிந்திதனாய்நின்ற பதியைச் சிந்திதனாகக் கண்டு வழி 
படுமாறு உணர்த்துகின்றது . 

சு . ( க . பொ .) அயரா அன்பினாற் சிவத்னத அணைந்த முக்தராயி 
னோர்க்குச் சீவன்முத்திநிலையிலே அவர் அறிவும் இச்சையும் கிரியையும் 
ஒரோவழிப் புறத்துச்செல்லுங்கால் அவை செல்லுமிடம் இவை என்று 
உணர்த்துதல் வாயிலாக , வாக்குமனாதீதமாய் அன்பினால் ஆன்மாவானது வழி 
படுமாறுநின்ற சிவபிரானை வாக்குமனகோசரமாமாறு அவரைக் தளியக் 
கண்டு வழிபடுமாறு உணர்த்துகின்றது என்பதாம் , 

எ . ( சூ. பி . பொ .) அயரா அன்பின் அன்கழல் அடைந்த சீவன் 
முத்தன் செங்கமலமலர்போல விரிந்து விளங்கிய சிவபிரான் திருவடியை 
அணைய உடன்படாது தடுத்து மறதியைச் செய்விக்கும் மும்மல அழுக்கை 
அருண்ஞானஜலத்தினாற் கழுவி , (சீவன்முத்தனாகிய ) தன்னைப்போல அயரா 
அன்பினாற் சிவானந்தத்தைத் தலைப்பட்ட மெய்ஞ்ஞானிகளோடு கலந்து 
கூடி , அவ்வாறு கழுவப்பட்டு (ஆணவமலமயக்கம் ஒழியுமாறு , அன்பரோடு 
மருவி , அன்புமிக்குடைய அவரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவ 
பெருமானே எனக் கண்டு வழிபடுக என்பதாம் . 


1 


க 0 . 


" அம்மலம் கழுவி ” என்றமையால் முத்தரது அறிவு வியாபரிக்கு 
மிடமும் , 

க . “ மெய்ஞ்ஞானிகளோடு கூடி " என்றமையால் , அம்முத்தரது 
இச்சை , வியாபரிக்குமிடமும் , 

வேடமும் ஆலயமும் வழிபடும் ” என்றமையால் அம்முத்தரது 
கிரியை வியாபரிக்குமிடமும் கூறப்பட்டன, 

இதனாற் சீவன்முத்தருடைய அறிவும் , இச்சையும் , கிரியையும் 
இவையொழிந்து ஏனைய இடங்களை நாடா என்பதாம் . 

செல்வப்பெருக்கமுடையார்க்கு உணவாகிய ஆன்பால் உடம்பை 
நோயின்றி வளரச்செய்யும் மருந்துமாவது போல , இவ்வழிபாடு மலவாசனை 
சிறிதும் தாக்காது சிவானந்தம் மேன்மேல் வளரச்செய்யும் சாதகமுமாயிற்று . 


கக , 


க 2 . 


கடி- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


உஎ 


முதலாஞ் சூர்ணிகை. 


கசு . 


கங . மும்மலங்களையும் களைக . 

கச . ( சூ . பொ .) ஆணவம் , மாயை , கன்மம் , என்னும் மும்மலங்களும் 
மெய்யுணர்ந்து நிஷ்டைகூடினோரிடத்தும் யாதானுமோர் வழியால் நுழைந்து , 
அவரது மெய்யுணர்வைக் கீழ்ப்படுத்திப் பிறவிக்கு வித்தாகிய விபரீதவுணர் 
வை மேற்படுத்திவிடுமாதலின் , அவை அவர்க்கு ஆகாவாதலான் , ஆணவ 
முதலிய மும்மலங்கள் மூன்றையும் களைக என்பதாம் . 

கரு . அம்மும்மலங்களும் அஞ்ஞானத்திற்கேதுவாய் வந்து நுழை 
யும் என்றும் , அங்கனம் துழைதல் முத்தர்க்கு ஆகாதென்றும் கூறப்படுகின் 
றது : -- 

( வெ . பொ .) புண்ணியபாவப்பயன்களாயும் , புண்ணியபாவங் 
களுக்குக் காரணமாயுமுள்ள விருப்பு வெறுப்புக்களாய்ப் பொருந்துகின்ற 
இக்கன்மமலமும் , பிருதிவிமுதல் அசுத்தமாயா தத்துவம் இறுதியாய்க் 
காணப்படுகின்ற இம்மாயாமலமும் , சுட்டி அறிவதாய் விபரீத உணர்வை 
உண்டாக்கும் இவ்வாணவமலமுமாகிய இந்த மூன்று மலங்களும் மெய்ஞ் 
ஞானிக்கு ஆகாவா தலின் , அவற்றை விடுத்தொழிதல் வேண்டும் , 

எல்லா மலங்களையும் பற்றறத் துடைத்து உண்மைஞானத்தை 
அடைந்த மெய்ஞ்ஞானிகளுக்கு உடம்பு உள்ளளவும் பிராரத்தவினை அவ்வு 
டம்பை ஒட்டி நிற்றலான் , அஃது அவர்க்கு ஒரோவிடத்து வாதனை வயத்தி 
னால் இங்குளிவாங்கும் கலம்போல் வந்து தாக்குதலால் , அது சார்பாக 
விருப்பு வெறுப்புக்கள் உளவாம் ; அவை உளவாகவே , பரமே பார்த்திருப் 
போர்க்குப் பிருதிவிமுதல் மாயாதத்துவமிறுதியாகிய எகதேசப்பொருள் 
புலப்படும் ; அது புலப்படவே , அவற்றைச் சுட்டி உணர்வதாகிய விபரீத 
வுணர்வு மேற்பட்டு மெய்யுணர்வைக் கீழ்ப்படுத்திப் பிறவிக்கு வித்தாகும் . 
இங்கனம் அறிவு சோரும் சமயம் பார்த்து அம்மும்மலமும் இம்முறையானே 
வந்து தலைப்பட்டுச் சிவபோகப்பெருவாழ்வை இழப்பிக்குமாதலின் , அவை 
மெய்ஞ்ஞானிக்கு ஆகா எனப்பட்டது . விபரீத உணர்வாகிய அஞ்ஞானம் 
ஏகதேசக்காட்சியாலாயதெனவும் , அவ் வேக தேசக்காட்சி விருப்புவெறுப் 
புக்களாலாயதெனவும் , அவ்விருப்பு வெறுப்புக்கள் பிராரத்தவினை யை அநுப 
பவிக்குங்கால் எய்திய தற்போதத்தினாலாயவெனவும் அறிந்து , அங்கனம் 
செல்வதாகிய தற்போதம் முனையாவண்ணம் ஒங்குணர்வாகிய சிவஞானத்துள் 
அடங்கி , சிவாநுபவம் சுவாநுபூதிகமாம்படி ஞானநிலையில் உறைத்து நிற்றல் 
தான் அம்மும்மலங்களும் மேன்மேல் முறுகவொட்டாது , அவற்றைக் தோன் 
றும் போதே துடைத்துவிடுதற்கு வாயிலாம் . ) 


கள . 


20 அ 


சிவஞான போத 


[ கஉ - சூத்திரம் 


இரண்டாஞ் சூர்ணிகை . 


உO. 


கவு . சிவஞானிகளுடனே கூடுக . 

ககூ . ( சூ . பொ .) இங்கே சிவஞானிகள் எனப்பட்டார் பத்தியினான் 
மறவாது சிவனருள் வழிப்பட்டு நின்று , சிவத்தை அடைந்த சீவன்முத்தாரா 
கிய சிவபத்தரேயாம் . ஆணவ முதலிய மும்மலங்களும் அஞ்ஞானமாகிய விப 
ரீத உணர்வைச் செய்வது இலக்கு வாய்த்தபோது மாத்திரமேயாம் . சிவபக் 
தரல்லாதார் இலக்குவாயாதவிடத்தும் வாய்க்குமாறு செய்து கொண்டு பல 
வகை உபாயங்களாலும் தம்மோடொப்ப விபரீத உணர்வைச் செலுத்தியே 
விடுவாராதலின் , அம்மலங்களினும் கொடியாகிய அவரை விட்டொழித்து , 
அக்கொடியரல்லாத சிவபக்தர்களோடு இணங்குக என்பதாம் . வெறுப்பும் 
விருப்பும் ஒழித்துப் பல்லுயிரையும் குழந்தைகள் என ஒப்ப நோக்கும் செல் 
வக்கடவுட்டொண்டர்க்கு இல்ஙனம் அவபக்தர்களிடத்து வெறுப்பும் , சிவ 
பக்தர்களிடத்து விருப்பும் நிகழ வேண்டினமைக்குக் காரணம் அதுவேயாம் . 

சிவபக்தியில்லாதாரோடு இணங்கா திருத்தல் ஒன்றுமாத்திரம் 
போதாது என்றும் , சிவபக்தர்களோடே இணங்குதல்வேண்டும் என்றும் 
கூறப்படுகின்றது: 

உக . ( வெ . பொ . ) மும்மலங்களும் நீங்கி , சிவபிரான் அத்துவிதமாய் 
நின்று காட்டியும் கண்டும் உபகரிக்கும் பாகடனப் பெருங்கருணையை) மறவாது 
கடைப்பிடிக்கும் சிவஞானக்கண்ணுடைய மெய்ஞ்ஞானிகள் ( அச்சிவானந்த 
நிறைவை இழப்பித்து , வியாபக அறிவைக் கெடுத்து , ஏகதேச அறிவைக் 
கொடுத்து , விபரீத உணர்வைக் தொடுத்து , பிறவிக்குழியில் வீழ்த்துதலாகிய 
தீநெறிக்கண்ணே செலுத்தித் துயருறுத்தும் அவபக்தர் கூற்றிலே தொன்று 
தொட்டுப் பயின்றவந்த சேர்க்கை அறும்பொருட்டு ) , அம்மறதியை மாற்றி , 
ஞானக்கண்ணை விளக்கி , பிறவிக்குறியினின்றும் எடுத்து, விபரீத உணர்வைக் 
கெடுத்து , ஏகதேச அறிவைத் தடுத்து , வியாபக அறிவைக் கொடுத்து , சிவா 
னந்த நிறைலிலே விடுத்தலாகிய நன்னெறிக்கட்செலுத்தி வாழ்விக்கும் சிவபக் 
தர்கூற்றிலே பேரன்புடையராய் , ( அவ்வன்புவாயிலாக விளங்கும் சிவஞானக் 
கண்ணினால் அந்தச் சிவபோகநிலையைப்பற்றி உணரப்பெற்றவரை எல்லா 
அநர்த்தங்களுக்கும் மூலமாய்வரும் பிராரத்தவினை வாதியாதென்பதாம் . 

உஉ . சிவஞானக்கண்ணினாற் சிவத்தைத் தரிசித்து உணரப்பெற்ற 
தவமொன்றே மெய்த்தவமாம் ; இஃதொழிந்த தவங்களெல்லாம் மெய்யாத 
லின்றி அவமாகிய மலநடையாய்ப் போதலிற் பொய்த்தவங்களாம் . 

சிவபக்தர்களிடத்து அன்பு செய்து , அவரது மனம் சொல் செய் 
கையின்வழி நிற்போர்க்கு உலகியலுணர்வுமாறிச் சிவா துபூதியுணர்வே மேம் 


உக . 


கஉ - சூத்திரம் ] வசனாலங்கார தீபம் . 


உகூ 


பட்டு நிகழும் ; அங்ஙனம் நிகழவே , பௌதிக உடம்பு உள்ளளவும் நீங்கா 
துள்ள பிராரத்தவினைகள் அவர்க்குப் புசிப்பாகச் செல்லாமையால் , அவை 
அவரை வாதிக்கமாட்டா ; அவை வாதியாதொழியவே அவபக்தர் திறத்துச் 
சேர்வைபற்றறக் கழிந்துவிடும் ; வீட்டுணர்வை நிலைபெறுத்தும் சிவபக்தர்க 
ளோடு இணங்கினாலன் றிப் பண்டுதொட்டுப் பயின்று வந்த தீயோரது இணக் 
கம் அறாது என்றோர்க. இதுபற்றியே ( மாணிக்கவாசகசுவாமிகள்)" அடியே 
னடுவு ளிருவீரு மிருப்ப தானா லடியேனுன் , அடியார் நடிவு ளிருக்கு மருளைப் 
புரியாய் ” என்றருளிச்செய்தார் . சிவபோகச்செல்வத்தை ஐம்புலவேடர் 
கொள்ளை கொள்ளவிடாது தடுத்தற்கு வேலியாயுள்ளார் சிவானுபவசிவ 
பக்தர்களேயாம் என்க . 

மூன்றாஞ் சூர்ணிகை. 


உசு . 


உச . சிவஞானிகளையும் சிவலிங்கத்தையும் சிவனெனவே தேறி 
வழிப்கே. 

உரு . ( சூ . பொ .) சேதனப்பொருள் அசேதனப்பொருள் எல்லாவற் 
றினும் சிவபெருமான் கலந்து வியாபகமாய் நிற்றல்பற்றி , ஸ்ரீருத்திரம் 
நின்ற திருத்தாண்டகமுதலியன பகுப்பில்லாமல் அசேதனா சேதனப் பொ 
ருள்களையெல்லாம் தனித்தனி எடுத்தோதி வழிபாடு கூறுதலால் , மெய்ஞ் 
ஞானிகள் பகுப்பின்றி எங்கணும் பரமேசுவரர் உளர் எனக் காண்டல் பொருத் 
தமேயாயினும் , 

காமக்கிழத்தியர் வடிவிற் காணப்படும் ஆடை , சாந்து , ஆபா 
ணம் , குங்குமமுதலாயின காமுகரை வசீகரித்து இன்பஞ் செய்யுமாறு போல , 
மெய்யுணர்வுடையாரைக் காட்சிமாத்திரத்தினாலே இன்பஞ் செய்தலினாலும் , 
சிவபக்தரது திருவேடம் சிவாலயத்துச் சிவலிங்கம் என்னும் இரண்டினிடத் 
தினும் தயிரில் நெய்போல விளங்கி , ஏனைய இடங்களில் ,பாலின் நெய்போல 
வெளிப்படாது நிற்றலாலும் , மெய்ஞ்ஞானிகளாகிய பத்தாது திருவேடத் 
தையும் சிவலிங்கத்தையும் சிவபெருமான் எனக் கண்டு வழிபடுக என்பதாம் . 

சிவபிரான் சிவவேடத்திற் பிரகாசமாயும் ஏனைய இடங்களில் 
அப்பிரகாசமாயும் எங்கனம் உளர் என்று கூறப்படுகின்றது: 

உ.அ. ( வெ . பொ .) 1. வாக்குமனாதீதமாய் நின்ற பரம்பொருளாகிய 
சிவபிரான் உலகத்தார் தம்மை அறியுமாறு கருணை செய்து தமது திருவேட 
மாகிய திருநீறு கண்டிகை முதலிய தமது வடிவத்தைத் தன் அன்பர்க்குக் 
கொடுத்து அவர்களிடமாகநின்று அங்கங்கே அறிவு விளக்குதலானும் , 

( 2 ) ஒன்பதாஞ் சூத்திரத்து கூ . , ( 7 ), ( 8 - னும் , கூடு , கூ எ - ம் பிரிவி 
னும் கூறப்பட்டவாறு தம்மைச் சிவோகம்பாவனையால் உணரச் செய்த 
லானும் , 


உஎ . 


சிவஞான போத 


உகா 


[ க .- * சூத்திரம் 


( ( 3 ) எட்டாஞ் சூத்திரத்து ச • -ம் பிரிவினும் , ஒன்பதாஞ் சூத்திரத்து 
எகூ , அரு , அகூ - ம் பிரிவுகளினும் கூறப்பட்டவாறு இதயத்தினும் , ஒன்ப 
தாஞ்சூத்திரத்து சு , 40 , உஎ - ம் பிரிவுகளினும் , பத்தாஞ்சூத்திரத்து கூ - ம் 
பிரிவினும் கூறப்பட்டவாறு அண்டத்தினுமாகக் குறியின்கண் வைத்து அவ 
ரைக் கூடுஞ் செயலானும் , 

( 4 ) குறியிறந்து நின்ற தம்மைப் பதினொாஞ்சூத்திரத்து கஉ , ( 3 ), 
( 4 ), ( 5 - ம் பிரிவுகளிற் கண்டபிரகாரம் உள்ளவாறு உணரும் அன்பராகிய 
அவர்களிடத்துத் தயிரின் கண்ணதாகிய நெய்போல விளங்கித் தோன்றுந் 
தன்மைபானும் , எனவே வேடம் , பாவனை , செயல் , தன்மை என்னும் 
நான்கினாலும் திருவேடமுடைய மெய்யன்பர் சிவமேயாவாதலால் , அவர் 
சிவன் என வழிபடற்பாலர் ; பாசக்கட்டுடைய ஏனையோர்மாட்டு அச்சிவபெ 
ருமான் பாலில் நெய்போல விளங்காது நிற்றலால் அவரது பற்று விட்டொழி 
தற்பால தேயாம் , 

உக , வேடமுதலிய நான்கு முடைய சங்கமவேடத்தினிடத்து எக்கா 
லமும் சிவபிரான் பிரகாசமாய் நிற்பர் . 

கூ 0 . சிவமக்தர்களுக்குக் கூறிய இயல்பில்லாத சிவலிங்கத்தினும் சிவ 
பிரான் எங்கனம் பிரகாசிக்கின்றார் என உணர்த்தப்படுகின்றது : 

கூக . ( வெ . பொ .) ( 1 ) ஆன்மாக்களுக்குப் புத்தி முத்தி அளிக்கும் 
பொருட்டுக் காணப்பட்ட தாவரவடிவாகிய அருவுருவச்சிவலிங்கமுதலிய 
திருமேனிகளைச் சரியையாளர்கள் பகுத்தறிதலில்லாது சிவமெனக்கண்டு 
வழிபடுவார்கள் ; அவர்களுக்குச் சிவன் அங்கே வெளிப்படாது நின்று அரு 
ளுவர் ; 

( 2 ) கிரியையாளர்கள் ஈசானமுதலிய மந்திரங்களினாலே திருவுருக் 
கொண்டார் என்றறிந்து மந்திர நியாசத்தினால் வழிபடுங்கால் , அவர்களுக்குச் 
சிவபிரான் கடைந்தபோது தோன்றும் அக்கினிபோல அவர்கள் விரும்பிய 
வடிவாய் அவ்வத் திருமேனிகளிலே அவ்வப்போது தோன்றிநின்று அருளுவர் ; 

( 3 ) யோகிகளுடைய இதயம் எங்கும் வியாபித்திருக்கும் சிவபெரு 
மான் இந்தச் சிவலிங்கத் திருமேனியினும் இருந்து பூசை கொண்டருளுவார் 
என்று பொகிகள் சாத்தியமந்திரங்களினாலே வழிபடுங்கால் , அவர்களுக்குச் 
சிவபெருமான் அவ்வம்மந்திரங்கள் வாயிலாக , அவர்கள் விரும்பிய வடிவ 
மாய் அவ்வத்திருமேனிகளில் கறந்தவிடத்துத் தோன்றும்பால் போல அவ் 
வப்போது தோன்றி நின்று அருளுவர் ; 

( 4 ) ஞானிகள் அன்பு மாத்திரத்தினாலே சிவபெருமானிடத்தில் வழி 
பாடு செய்வார்கள் ; சிவபெருமான் அவர்களுக்குக் கன்றை நினைந்த தலையீற் 
அப்பசுவின் முலைப்பால் போலக் கருணைமிகுதியினால் அவ்வன்பே தாமாகி 
எப்பொழுதும் வெளிப்பட்டு நின்று அருளுவர் . 


கஉ- சூத்திரம் ] 


னாலங்கார தீபம் . 


உக்க 


நான்காஞ் சூர்ணிகை. 


கூ 2 . வழிபடாமையை ஒழிக . 


கூகூ . ( சூ . பொ .) மும்மலங்களைக் களைதலும் சிவஞானிகளுடனே கூ 
தலும் , சிவனடியாரோடிணங்குதலும் , சிவலிங்கங்களைச் சிவனெனக்கண்டு 
வழிபடுதலுமாகிய இவை சீவன்முத்தர்க்கு இலக்கணமாய் அமைந்தவிடத் 
தும் , நரம்பு , நாடி , இறைச்சி , என்பு முதலிய தாதுக்களின் வேற்றுமையின்றி , 
அதுவது தானாய் வருகின்ற ஆன்மாவானது அந்தரம்பு முதலியவற்றுக்கு 
வேறுமாயினாந் போல , உயிர்க்குயிராகிய சிவபிரான் சேதனாசேதனப்பிரபஞ் 
சமனைத்தினும் அதுவது தாமாயும் , அல்லராயுங் நிற்பராகலான் , கலப்புப் 
பற்றி அபேதமாய்க்காணும் காட்சி பற்றி எய்திய வழிபாடு பொருட்டன்மை 
யாற் பேதமாய் நிற்றலைக் காணுமிடத்து எய்தாமையின் , சிவனடியாரையும் 
சிவலிங்கத்தையும் சிவமெனக்கண்டு வழிபடுக என்பதாம் . 

கூச , சிவபிரானுக்கு எப்பொருட்கண்ணும் ஒன்றாயும் , வேறாயும் , 
உடனாயும் நிற்குமியல்பு உளதாதலின் , சிவ வேடம் சிவலிங்கம் என்பவற்றை 
வழிபடுக என்றமைக்குக் காரணம் கூறப்படுகின்றது : 

கூடு . ( வெ . பொ ) சிவபிரான் உயிர்ப்பொருள் உயிரில்லாப்பொரு 
ளெங்கணும் நிற்குநிலையை உணரப்பெற்றார்க்கு , கண்ணும் ஆதித்தலும் 
போல அது இது என்று கூறப்படும் பேதநிலையினருமல்லராய் , உடலும் உயி 
ரும்போல அதுவே என்று கூறப்படும் அபேதநிலையினருமல்லராய் , குணகு 
ணிபோல அதுவே இது என்று கூறப்படும் பேதாபேதநிலையினருமல்லராய், 
அம்மூன்றற்கும் பொதுமையாய்க் கண்ணொளியும் ஆன்மபோதமும் போல 
அத்துவி தநிலையினாதலின் , சடசித்துக்களெல்லாம் சிவவடிவே பாமாயினும் , 
அவற்றுள் அன்பு விளையுமிடத்தில் வழிபடல் வேண்டும் என்பது , 


கூசு . 


பசுவின் வடிவமெங்கணும் காணப்படாத பால் கன்றை நினைந்த 
தலையீற்றுப்பசுமுலையின்கண்ணே விம்மி ஒழுகுவது போல , எப்போதும் 
வெளிப்பட்டருளுவதாதி அடிப்பட்டுவரும் அன்பானது திருக்கோயிலுள் 
ளிருக்கும் சிவலிங்கத்திருமேனியிலன்றி விாையாமையால் , சிவலிங்கத்திற் 
செய்யும் வழிபாடே அத்துவித ஞானத்தை நிலைபெறுத்து மென்றறியற் 
பாற்றாம் . 

இதனாற் சிவலிங்கவழிபாடு கூறப்பட்டது . ( இந்த அத்துவித 
ஞானம் அசத்தாயுள்ள பேதங்களைக்கண்டு நீங்குதலாலாகும் பயனாகலின் , 
அதன் பொருட்டு வழிபாடு வேறு விதித்தமை மிகையாகாதென்று கூறப் 
படுகின்றது : 


கூஎ , 


உகஉ 


சி.வஞான போத 


[ க ..- சூத்திரம் 


நசு . 


சா . 


சக , 


கூ அ . ( வெ . பொ .) உடம்பிலுள்ள பிராரத்தவா தனை ஆன்மாவுக்குத் 
தாக்கும் வரையும் , அதனால் வரும் விருப்பு வெறுப்புக்களும் , அவைவாயிலாக 
எய்தும் பிருதிவிமுதல் மாயையீறாகிய மாயேயமும் , அதுபற்றி உண்டாம் 
விபரீ தஞானமுமாகிய அசத்துக்கள் நீங்கினாலும் , பின்வந்து கூடி மேம்படு 
வனவாதலான் , இவை அனைத்துக்கும் மூலமாகிய பிராரத்தவினை வாசனை பற் 
ற்ற நீங்கினாலன்றி அத்துவி தஞானம் மேம்பட்டு நிகழா தாமாதலின் , அது 
பற்றறக் கழியும் பொருட்டு மெய்ஞ்ஞானிகளை நாடி வழிபடவே , அப்பிரா 
ரத்தவினை ஒழிந்து அம்மெய்யுணர்வு மேலோங்கும் ; ஆகலான் அன்பினால் 
அவரை வழிபடுதல்வேண்டும் என்பதாம் . 

இதனாற் சிவபக்தர்வழிபாடு கூறப்பட்டது , 

அசத்தாயுள்ள வன்னபேதங்களை அசத்தென்று கண்டொரு 
வியபோது 2.ளதாகும் சிவஞானசொரூபம் நிலைபெறுதல் அந்த அசத்துள 
தாதற்கு வோயுள்ள பிராரத்தவினை ஒழிந்தவிடத்திலேயா மாதலின் , அவ்வி 
னையை வேறுத்து நிலைபெறச் செய்தற்கு , அங்கனம் நிலைபெறுத்திய சிவ 
ஞானிகளிடத்து வழிபாடு இன்றியமையாது வேண்டப்படும் என்றவா 
நாயிற்று , 

அப்பிராரத்தவாதனை நீங்கி மெய்யுணர்வு நிலைபெறும் பொருட்டு 
ஸ்ரீபஞ்சாக்ஷரமும் விதிப்படி உச்சரிக்கற்பாற்றாம் . இவ்வுண்மை சிவப்பிரகா 
சம் , திருவருட்பயன் , கொடிக்கவி முதலியவற்றின் ஐந்தெழுத்தருணிலையை 
இன்புறுநிலைக்குப் பின்னாக அணைந்தோர் தன்மையைச் சாரவைத்தோதிய 
வாற்றால் உணரப்படும் . 

வேள்விபுரிந்தோன் சுவர்க்கமடைவன் எனப் பயன்பற்றி 
விதிக்கப்படும் யாகமுதலியவற்றைப் பயன் விரும்பாமையாலேனும் , பின்னர்ச் 
செய்து பயன் பெறலாமென்றேனும் ஒரோவிடத்துத் தவிர்த்தல் போல , சிவா 
சாரியரையும் ஒரோவிடத்து வழிபடாது தவிர்க்கலாமே எனின் , அது கூடா 
தென்றும் , அங்ஙனஞ் செய்யாவிடின் அது குற்றமாய் முடியும் என்றும் 
கூறப்படுகின்றது : 

( வெ . பொ .) தன்னுண்மை அறியமாட்டாது குருடாய்க் கிடந்த 
ஆன்மாவுக்குப் பலவாற்றானும் அதினுண்மையைத் தெளிவித்து , எத்தனை 
யும் எளிய அந்த ஆன்மா தன்னை அறிந்தவிடத்து , முற்றுணர்வு , வரம்பிலின்ப 
முடைமை , இயல்பாகவேபாசங்களினீங்குதல் , பேரருளுடைமை , முடி 
விலாற்றலுடைமை , தன்வயமுடைமை , இயற்கையுணர்வினனாதல் , தூய 
மேனியினனாதல் என்னும் எண்குணங்களால் நிறைந்து தன் வண்ணமாகச் 
செய்தளித்த பெரியதோருதவியை அதன்பின்னர் மறக்குமாயின் , அஃது 
இதற்குமுன் அறியாமையான் மறந்த குற்றம் கழுவப்படுமாறுபோலத் தீரு 
மியற்கைத்தாகிய குற்றமன்றாதலாலும் , ஞானாசாரியராய் எழுந்தருளிய சிவ 


உகங் 


சரு 


கவ 


8 


கஉ- சூத்திரம் ] வசனாலங்கார தீபம் . 
பிரான் அங்கனம் தான்றானாகச் செய்தாலும் , இதுகாறும் தனக்குச் சுதந்தர 
மின்றி அச்சிவபிரானது உபகாரத்தையின்றி அமையாததாய் , அடிமையாகிய 
ஆன்மா எக்காலமும் அவ்வாறு அடிமையேயாமாதலானும் , தான்றானாகச் 
செய்தளித்த அந்த ஞானாசாரியப்பெரியோரை வழிபடுதலே அவ்வான்மா 
வுக்கு வலியாவதாம் . 

வாஷ சூர zவஹதாவா விஜரோவிரக ) - வி- vெ er 
கொ விஜிவிதொடவிவாவை.க.கா 88வவ 
vos | 

ஷ ஆத்மாபஹதபாப்மா விஜசோ விமிருத்யுர் விசோகோ விஜிகித்சோ 
பிபாஸ சத்யகாம சத்யசங்கல்பம் 

இந்த ஆன்மா ( அபஹதபாப்மத்துவம் ) சர்வஞ்ஞத்துவமுதலிய 
எண்குணங்களை உடையது ” என்று சாந்தோக்கியசுருதி கூறுகின்றமையா 
னும் , இந்த அபகதபாப்மத்துவமுதலியவற்றின் பொருளும் , முக்தன் அந்த 
எண்குணங்களை அடையுமாறும் பிரமசூத்திரசைவபாஷ்யத்திற் (ச . ச . சு . ) 
காணப்படலானும் , 

சசு , வலவ - கு - கா கவி நாழிவொயல் வலது, கா B.SJ3e 
வாகி சுநகிைய நிராயோ தா விரு - ஹெஹரிவகூகெதிய 

ஸர்வஞ்ஞகா திருப்தி சநாதிபோத : ஸ்வதந்திரதா நித்யமலுப்தசக்தி | 
அநந்தசக்திச்சநிராமயாத்மா விசுத்ததேஹ சசிவத்வமேதி 

சஎ , “ சர்வஞ்ஞதை , திருப்தி , அநாதிபோதம் , அலுப்தசக்தி , அனந் 
தசக்தி , சுவதந்திரத்துவம் , நிராமயான்மா , விசுத்ததேகம் என்பவற்றை 
யுடையனாய் அவன் சிவத்தை அடைகின்றான் ” என்று சர்வஞ் ஞானோத்த 
ராகமமும் , 

கோளில் பொறியிற் குணமிலவே யெண்குணத்தான் 
றளை வணக்காத் தலை 

என்று உத்தரவேதமும் " சேர்வார்தாமே தானாகச் செயுமவ 
னுறையுமிடம் " என்று திராவிடசுருதியும் கூறுமாற்றானும் ஆன்மாவானது 
சிவனாரது எண்குணங்களால் நிறைதல் பெறப்பட்டது . 

ரு .. இங்ஙனம் இருபத்தெட்டுச் சிவாகமங்களினும் கூறப்படும் ஞான 
பாதப்பொருளெல்லாவற்றையும் பொது உண்மை என 

இருவகைப்படுத்தி , 
பிரமாணவியல் இலக்கணவியல் சாதனவியல் பயனியல் என நான்காகவைத்துப் 
போதிக்கும் இச்சிவஞானபோதசாஸ்திரத்தைக் கேட்டற்குரிய அதிகாரி 
பாரென்று கூறப்படுகின்றது: 

(நிக . ( வெ . பொ . ) தான்றானாகச் செய்தவாற்றாற் சீவன் என்னும் 
இயல்பினீங்கிச் சிவம் என்று ஓதப்படும் வேதாந்தசாரமாகிய சித்தாந்த நெறி ) 


சஅ . 


உகச 


சிவஞான போத 


[ க உ- சூத்திரம் 


உணர்ந்தமாணவகனே ! ஆணவம் என்னும் ஒரு மலமுடைய விஞ்ஞானகலர்க் 
கு அறிவின்கணின்று அருட்பார்வையால் நோக்குதலானும் , ஆணவம் கன்மம் 
என்னும் இரு மலமுடைய பிரளயாகலர்க்கு இஷபாரூட தேவகுருவாய் முன் 
னின்று செய்யும் திருநோக்கம் , பரிசம் , வாக்கு எனப்படும் தீக்கையாலும் 
பிறவிக்கு ஏதுவாகிய பசுத்திவம் நீங்கிச் சிவத்துவம் விளங்குமாகலான் , அவ 
ரின் வேறாகிய ஆணவம் , மாயை , கன்மம் என்னும் மும்மலமுடைய சகலர்க் 
கே அ.துபவமுள்ள தேசிகாற் போதிக்கப்படும் இச்சிவஞானபோதம் உரிய 
தாம் என்க . 

ரு உ . முன்ன மவனுடைய நாமங் கேட்டாள் " என்றற் றொடக்கத்த 
தேவாரத்திலே , " தன்னாமங் கெட்டாள் தலைப்பட்டாணங்கை தலைவன் றாளே ” 
என்னும் திராவிடசுருதியானும் , “ ஓர்மாத் திசையளவென் பேரிற் , குறுகி 
னேன் ” என்னும் குமாகுருபரசுவாமிகள் திருவாக்கானும் , முத்திகாலத்திலே 
சீவன் எண்குணங்களால் நிறைந்த சிவமாதல் பெறப்பட்டது ; நாமங்கெடுத 
லும் ஒருமாத்திரையிற் குறுகலும் சீவன் சிவம் எனப்படுத்தலாம் . 

பன்னிரண்டாஞ் சூத்திரத் தொகைப் பொருள் . 


சிவத்தை அணைந்த முத்தராயினோர்க்குச் சீவன்முத்தி நிலையில் அவர் 
அறிவும் இச்சையும் கிரியையும் புறத்தே நிகழுங்கால் , அவர் அறிவானது 
மும்மலவழுக்கைச் சிவஞானநீரினாற் கழுவுதலினும், அவரது இச்சையா 
னது மெய்ஞ்ஞானிகளோடு கலந்து கூடுதலினும் , அவரது கிரியையானது 
அன்பர் திருவேடத்தையும் சிவலிங்கத்தையும் வழிபடுதலினும் வியா: பரிக்கும் 
என்றும் , ஏனை இடங்களில் அவரது அறிவு முதலிய நாடா என்றும் , அங்ஙனம் 
வழிபடுதல் மலவாசனையைத் தாக்கவொட்டாது தடுத்துச் சிவானந்தத்தை 
மேன் மேல் வளரச்செய்யும் என்றும் , மெய்ஞ்ஞானிகளுக்கு உடம்பு உள்ளள 
வும் பிராரத்தவினை உளதாதலின , அஃது ஒசோவிடத்து யாதானும் ஓர் 
சோர்வுகண்டு வாதனை வயத்தினால் வந்து நுழைந்து தாக்குமாயின் , தோன் 
றும்போதே அதனை முறுகவொட்டாது துடைத்துவிடல் வேண்டும் என்றும் , 
ஆணவமுதலிய மும்மலங்களும் விபரீத உணர்லைச் செய்வது சமயம்வாய்த்த 
போதேயாக , அவபக்தாயினோர் சமயம் வாய்க்காதபோதும் வாய்க்குமாறு 
செய்து கொண்டு தம்மோடொப்ப விபரீத உணர்விற் செலுத்தியே விடுவாத 
லின் , அம்மலங்களினும் கொடியராகிய அவர் சேர்க்கையொழித்துச் சிவபக்த 
போடு இணங்கவேண்டும் என்றம் , அங்கனம் சிவபக்தபோடு இணங்கின் 
அவர் சிவானந்தபோகத்தை ஐம்புல வேடர் சூறைகொள்ளுமாறு ஊடுருவிச் 
செல்லவொட்டாத திண்ணிய வேலியாய் அமர்ந்து , அச்சிவானந்தபோகத் 
தைப் பிறழவொட்டாது நிறுத்திக்கொள்வாரென்றும் , அதனால் உலகியல்பு 
ணர்ச்சி தேய்ந்து தேய்ந்து போக , சிவாநுபூதியுணர்வே மேலோங்கி மேம் 
பட்டு விளங்கும் என்றும் , அதுபற்றிப் பிராரத்தவினை அவர்க்குப் புசிப்பாகச் 
செல்ல தென்றும் , அது சார்பாக அவபக்தர் சேர்க்கை பறற்றக் கழிந்துவிடும் 


கட்- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


உகந 


என்றும் , சிவபெருமான் சேதனாசேதனப் பிரபஞ்சமெங்கும் பாலில் நெய் 
போல வியாபித்திருப்பினும் , சிவனடியார் திருவேடத்தினும் , சிவலிங்கத்தி 
னும் தயிரில் நெய்போல விளங்கி நிற்பார் என்றும் , சிவனடியாரைச் சிவமே 
னக் கண்டு வழிபடுதற்கு வேடம் , பாவனை , செயல் , தன்மை என்னும் நான்க 
னுள் ஒன்றே அமையும் என்றும் , சிவாலயத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவ 
விங்கத்தைச் சரியாபாதத்தினரும் , கிரியாபாதத்தினரும் , யோகபாதத்தின 
ரும் , ஞானபாதத்தினருமாகிய நால்வரும் தத்தம் அறிவின் தாரதம்.மியத்திற் 
கேற்றவாறு நான்கு பிரகாசமாக வழிபடுவார் என்றும் , சிவபிரான் சேதனா 
சேதனப்பிரபஞ்சம் எங்கும் அபேதமாயும் . பேதமாயும் , பேதாபேதமாயு 
முள்ள நிலையால்லராய் , அம்மூன்றற்கும் பொதுமையாய்க் கண்ணொளியும் 
ஆன்மபோதமும்போல அத்துவித நிலைமையினராயிருத்தலின் , அவரை 
அன்பு விளையுமிடத்தில் வழிபடல் வேண்டும் என்றும் பிரார்த்தவாதனை கழி 
யும் பொருட்டுச் சிவலிங்கத்தையும் , சிவனடியாரையும் , சிவாசாரியரையும் 
வழிபடல் வேண்டும் என்றும் போதிக்கப்பட்டதாம் என்க . 

பன்னிரண்டாஞ் சூத்திரப் பரீக்ஷைவினாக்கள் . 


க . சூத்திரப்பொருள் யாது ? ச . 


இதன் கருத்துரை யாது ? ரு . 


இதன் பொருள் யாது ? சு . 
ச . சூத்திரப்பிண்டப்பொருள் யாது ? எ . 
ந . முத்தர் அறிவு வியாபரிக்குமிடம் எதனாற் பெறப்படுகின்றது ? அ . 

முத்தர் இச்சைவியாபாரிக்குமிடம் எதனாற் பெறப்படுகின்றது ? கூ . 

முத்தர் கிரியை வியாபரிக்குமிடம் எதனாற் பெறப்படுகின்றது ? க 0 . 
அ . முத்தர் ஞான இச்சாக்கிரியை ஏனையவிடங்களில் செல்லுமா ? கக . 

இந்தவழிபாடு எதுபோலச் சிவானந்தத்தை வளரச்செய்யும் ? க 2 .. 


சு . 


சு . 


க 0 . 


முதலாஞ் சூர்ணிகை யாது ? கங , 


கக , 


தன் பொருள் யாது ? கச , 
கஉ . மெஞ்ஞானிக்கு எவை மூன்றும் ஆகாவாம் ? கசு . 

பிாரத்தவினை வா தனைவயத்தினால் வந்து தாக்குமாயின் , எவை 
படிப்படியே வந்து தலைப்படும் ? கஎ . 


கங . 


உகசு 


சிவஞான போத 


[ கஉ - தத்திரம் 


கச . மும்மலமும் வந்து எதனை இழக்கச் செய்யும் ? கஎ , 
கரு . அஞ்ஞானம் எதனால் ஆகின்றது ? கள . 


கசு , 


ஏகதேசக்காட்சி எவற்றால் ஆயது ? கஎ . 


கள , விருப்பு வெறுப்புக்கள் எதனால் ஆகின்றன ? கள , 


க அ . தற்போதம் முனையாதவாறு யாது செய்தல் வேண்டும் ? கஎ . 


கக . 


மும்மலங்கள் உதிக்கும் போது அவற்றைத் துடைத் 
தற்கு எது வாயில் ? கள . 

20 . இரண்டாஞ் சூர்ணிகை யாது ? க அ . 
உக . அதன் பொருள் யாது ? ககூ .. 

சிவபக்தியில்லாதாரோடு இணங்காதிருத்தல் ஒன்றுமாத்திரம் 
போதாதா ? 20 . 

உங . சிவபத்தரோடு யாதுபற்றி இணங்கல் வேண்டும் ? உ க . 
உச . மெய்த்தவமாவது யாது ? உ . 


உஉ. 


உ உ. 


உரு . பொய்த்தவமாவது யாது ? உஉ . 


உகா . எவர்க்கு . உலகியல்பு தூர்ந்து சிவாநுபூதி தலைப்படும் ? உங . 

சிவாநுபூதியையுடையார்க்கு எவை வாதியா ? உங . 


உஎ . 


உக . 


எவரோடு இணங்கினால் தீயோர் இணக்கம் அறும் ? உங , 

சிவபோகச் செல்வத்தை ஐம்புலவேடர் கொள்ளையடிக்காது தடு 
த்தற்கு வேலியாயுள்ளார் யார் ? உங . 
கூ 0 . மூன்றாஞ் சூர்ணிகை யாது ? உசு . 

இதன் பொருள் யாது ? உரு . 
கூஉ , ஸ்ரீருத்திரம் நின்ற திருத்தாண்டகம் என்பன அனைத்துக்கும் 
வழிபாடு கூறுதலால் , மெய்ஞ்ஞானிகளும் அங்கனம் பகுப்பின்றி அனைத்தை 
யும் பரமேசுவாரெனக் கண்டு வழிபடுதல் அமையாதா ? உரு , உசு . 

காமுகரை எவை வசீகரித்தல் போல , மெய்யடியாரை எவை 
வசீகரிப்பன ? உசு . 


கூக. 


கூகூ.. 


கூச . தயிரில் நெய்போல எங்கே விளங்கி நிற்கின்றார் ? உசு . 


கட்- சூத்திரம் ) 


வசனாலங்கார தீபம் . 


உகஎ 


கூட 


சிவபிரான் எங்கே பிரகாசமாயும் , எங்கே அப்பிரகாசமாயும் 
உள்ளார் ? உஎ . 

மெய்யன்பர் வேடம் யாது ? உஅ , ( 1 ). 


கூசு . 


கூஎ . 


பாவனை யாது ? உஅ , 


(2 ) 


கூஅ . 


செயல் யாது ? உஅ, ( 3 ). 


கூகூ . 


ச 0 . 


சங . 


தன்மை யாது ? உஅ , ( 4 ). 
எவைபற்றி மெய்யன்பர் சிவமேயாவர் ? உ அ , ( 4 ). 
சிவபிரான் எங்கே எக்காலமும் பிரகாசமாய் நிற்பர் ? உசு . 
சரியையாளர் சிவலிங்கத்தை எங்ஙனம் வழிபடுகின்றார் ? ஙக , ( 1 ) 
கிரியையாளர் எங்ஙனம் வழிபடுகின்றார் ? ஙக , ( 2 ). 

யோகிகள் எங்ஙனம் வழிபடுகின்றார் ? கூக , (3 ). 
சரு . ஞானிகள் எங்கனம் வழிபடுகின்றார் ? கூ.க , (4 ). 
சசு . நான்காஞ் சூர்ணிகை யாது ? ஙஉ . 

இதன் பொருள் யாது ? கூஉ . 
ச.அ. சடசித்துக்களெல்லாம் சிவவடிவேயாமாயினும் , அவர் எங்கே 
வழிபடற்பாலர் ? கூரு . 

எவைபோலப் பேதநிலையினரல்லர் ? கூரு. 
ரு .. எவைபோல அபேதநிலையினரல்லர் ? கூரு . 
ருக . எவைபோலப் பேதாபேதநிலையினரல்லர் ? கூரு 
நிஉ . எவைபோல அத்துவிதநிலையினர் ? கூ ரு . 

ருகூ . மெய்ஞ்ஞானிகளுக்குச் சிவபிரான் எதுபோல எப்போதும் 
வெளிப்பட்டருளுகின்றார் ? கூசு . 

ருச . மெய்ஞ்ஞானிகளது அடிப்பட்ட அன்பு எங்கே விளைகின்றது? சு . 
ருரு . சிவலிங்கவழிபாடு எதனை நிலை நிறுத்தும் ? கூசு . 

அத்துவிதஞானம் எதன் பயன் ? கூ எ . 
ருஎ . பிராரத்தவினை ஆன்மாவைத் தாக்குங்கால் எவையெல்லாம் நீங் 
கும் ? எவை பின்வந்து தலைப்படும் ? » அ . 

ரு அ . அனைத்துக்கும் மூலமாயுள்ளது யாது ? கூட.அ. 


(நிசு . 


காக. 


சுசு 


சு . 


உகஅ சிவஞானபோதவசனாலங்கார தீபம் . [ கஉ -ஞ் சூத்திரம் 

ருகூ . பிராரத்தவாசனை நீங்காதொழியின் எது மேம்பட்டு 
விளங்காது ? சு.அ. 

சு 0. அப்பிராரத்தவாசனையை நீக்குமாறு யாது செய்தல் 
வேண்டும் ? கூஅ . 

மெய்யடியார்களை எங்ஙனம் வழிபடல் வேண்டும் ? கூ 4 . 
சுஉ , சிவஞானசொரூபம் எப்போது நிலைபெறும் ? 10 . 

காங . ஐந்தெழுத்தருணிலை திருவருட்பயன் முதலியவற்றில் எங்கே 
வைத்துக் கூறப்பட்டது ? சாக . 

ஆதலால் எவரிடத்து இன்றியமையாது வழிபாடு 
செய்தல் வேண்டும் ? 10 . 

கரு . பயனை விரும்பாமையாவேனும் , பயனைப் பின்னர்ப்பெறலாம் 
என்றேனும் எதனைத் தவிர்க்கலாம் ? சஉ . 

அங்ஙனம் சிவாசாரியரை வழிபடாதொழியின் என்னை ? சங . 

ஆசாரியர் ஆன்மாவை எவ்வண்ணமாகச் செய்தார் ? சங . 
சு அ . ஆசாரியர் செய்த உதவியை ஆன்மா மறந்தால் யாதாகும் ? சங . 
சுகூ . சிவபிரானுக்கு எக்காலமும் அடிமையாயது யாது ? சங . 
எ . சுருதியிற் கூறப்பட்ட எண்குணங்கள் யாவை ? சச , சரு . 

சுருதியிற் கூறப்பட்ட அபகதபாப்மத்துவாதி குணங்களைச் சைவ 
பாஷ்யகாரர் சர்வஞ்ஞதாதிகுணங்களென்று எங்கே பொருள் கூறுகின்றார் ? 
எஉ . 

சிவாகமத்திலே கூறப்பட்ட எண்குணங்கள் யாவை ? சசு , சஎ . 

உத்தரவேதமுடையார் எண்குணங்களையுற்றுக் கூறியி 
ருக்கின்றாரா ? அ . 

சிவபிரான் ஆன்மாவைத் தன்வண்ணமாக்குகின்றார் என்றமைக் 
குப் பிரமாணம் யாது ? சகூ , 
எரு . சிவஞானபோதம் யாருக்கு உபதேசிக்கற்பாற்று ? ருக . 

சீவன் யாது காரணத்தினால் தனது நாமம் குறுகப்பெற்றது ? ருத 

எங்ஙனம் குறுகிற்று ? (ரு உ 
எஅ . அதற்குத் திராவிட சுருதிப்பிரமாணம் யாது ? ருஉ 
சிவஞானபோதவசனாலங்கார தீபம் 

முற்றுப்பெற்றது . 


எக . 


எம் . 


எசு . 


எள . 


சிவமயம் . 


திருச்சிற்றம்பலம் . 
பிழை திருத்தம் . 


பக்கம் 

2 
6 


-5- 


வரி . 

1 
12 
1 
8 


பிழை . 
ஸ்பனஞ் 
திகுமுகத்தை 
வடுத்துறை 


திருத்தம் . 
ஸ்தாபனஞ் 
திருமுகத்தை 
டுதுறை 


8 


17 


நடன 


" சிவஞானபோதநூல் என்ற விஷயத்துக்கு இடப்பட்ட ந.உ - ம் பக்கந்தொடுத் 
துள்ள ஏனைய பக்கங்களை ககூ , கச என்றற்றொடக்கத்தனவாகக் கொள்ளாது கூக , கூச 
என்றற்றொடக்கத்தனவாகக் கொள்க . 


பக்கம் . 

33 


வரி . 
5 


பீழை . 
பிருதக 
அவர் 
திரகளாற் 


திருத்தம் , 
பிருக 
அதர் 
திரங்களாற் 


7 


34 


41 

11 
34 

10 

14 
40 

15 

81 
84 
85 - ம் பக்கத்து 24 - ம் வரியில் 


9 


16 


88 
95 


3 


மெனில் 

மெனல் 
கூ - ரும் 

கூருடம் 
ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு 
தோற்றிய தோற்றிய ) 
இஃது 
உயர்வும் 

உயர்வு 
இதற்கு என்றற் றொடக்கத்த அடைப்புக் 

குறிக்குளுள்ளதை நீக்கிவிடுக . 
14 , 20 

14-20 
பொருளா பொருளாகாது 
சிறப்புப்பாயிரத்து 

" மகாவுக்கிர வீரபத்தி 
எ - ம் பிரிவின் ராஸ்திர " த்து கசே - ம் 
குறிப்புகளில் பிரிவிற் 
பாவி 

விரவி 
புதி 
ஆன்மாவானது 
தேயம் 

தேவம் 
( கா.பொ ) 
முனட 

முடை 


95 


32 


97 


1 
22 


15 


91 


107 
120 
128 
129 


( க . பொ ) 


23 
14. 


உ 


பிழை திருத்தம் . 


பக்கம் . 
131 


வரி . 
4 . 


ANT 
. 


34 


132 
133 


32 


, வற 


பிழை . 

திருத்தம் . 
தலா 
சுட்டிமறந் கட்டிறக் 
வெஸாயகா சுயரே தவ 
சோயமாத்மா 

அயமாத்மாபிரம்ம 
அது இந்த ஆன்மா இந்த ஆன்மா பிரமம் 

சேதனபாகத்தில்துவம் 
திடன் 

நிடதங் 
கொண்டு 

கண்டு 
மென்றும் 


1 


134 
137 


28 


துவம் 


30 


138 
141 


5 


81 


27 


மாறும் 


கின்றன 


கின்றது 


144 


9 


12 
18 


மலசாம் 
பொருட்டாம் 
பீஜமாம் 
டிெஷ 
தாதர் 


146 
147 
162 
166 
168 
169 


8 
18 
18 
20 


மலர் 
பொகுட்டு 
பீஜம் 
Qeres 
தாந்த 
கூசு ( சூ. பொ . ) 


Pr 


அவரை 


4 


21 


( 1 ) 
வாய் 


172 
181 
185 


24 
21 


10 


வாய் 


190 


18 


நாட்ட 
( 10 ) 
வாய் 
இவற்றின் 
தாய் 
ருத்வா 
ப - மெ 
ளால் 
40,63 
81,84 
116,120 


ஞாத்வா 


191 


22 


பமெ 


192 


27 


ளாய் 


199 


13 


40--63 


2011 


11 


81--84 


203 


13 


116-120 


14 


L 


சென்னையினின்று நெடுந்தூரத்தினதாகிய திருப்பரங்குன்றத்திலிருந்து 
பிழை திருத்தி அனுப்பவேண்டியிருந்தமையால் , இங்கே காட்டப்பட்ட 
பிழைகளேயன்றி இன்னும் பிழைகள் விரவியிருத்தல் கூடும் ; ஆகலாள் , அறி 
ஞர் தயைகூர்ந்து அவற்றைத் திருத்தி வாசித்துக்கொள்க . 


சிவமயம் . 


திருச்சிற்றம்பலம் . 
விக்கிரய புஸ்தகம் . 


1 , நீலகண்டபாஷ்யத்தமிழ் மொழிபெயர்ப்பு 

60 
2. வைதிகசுத்தாத்துவிதசைவசித்தாந்ததத்துவப்படம் 3 0 
3. லை வினாவிடை 

10 
4. வச்சிரதண்டமுந்தாந்திரிகதுண்டகண்டனகண்டனமும் 0 8 
5. மகாவுக்கரவீரபத்திராஸ்திரம் ( ஏகான்மவாதகண்ட ) 

0 8 

னம் பற்றியது ) 
6. சீகாழிப்பெருவாழ்வின் சீவகாருண்ணியமாட்சி 


வற்றிற்குத் தபாற்சார்ஜ் வேறு ) 


இக்கனம் 
சிவசம்புநாதையர் 

திருப்பரங்குன்றம் 

மதுரைஜில்லா . 


சிவஞானபோ தவசனாலங்காரதீபம் ரூ . 2 ; அணா. 8 , 
சிவலிங்கமகத்துவம் அணா . 4 . 
திருநீற்றின் உண்மை அணா . 4 . 

( தபாற்சார்ஜ் வேறு ) 


விலாசம் : 


சி . சு . ஏகாம்பரமுதலியார் 

44.சாமிநாயக்கன் தெரு 
சிந்தாத்திரிப்பேட்டை 

( சென்னை ) 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 


செந்திநாதையர் அவர்கள் இயற்றிய 


வசனாலங்காரதீபம் 


Pub No : 858 
ISBN : 978-93-85165-13-9 
வசனாலங்காரதீபம் 


200.00 


